வாணிகவியலின் 
அடிப்படைக்கூறுகள் 


மேல் நிலை 
முதலாம் ஆண்டு 


BANK 
) 
FRSS 
Boox 
| 


வங்கியியல் 


போக்குவரத்து 


- காப்பீடு 


கம் 


வியாபாரம் 


பண்டகக்காப்பு ) 


வாணிகவியல் 


பாடநூல் 


எட்டும் 


நிறுவவடு 


me 


தமிழ்நாட்டுப் 
பாடநூல் நிறுவனம் 


வாணிகவியலின் அடிப்படைக்கூறுகள் 


ப 


மேல்நிலை 


முதலாம் ஆண்டு 


AUTY 


பராய் 


தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 


சென்னை 


© தமிழ் நாட்டு அரசு 
மறுபதிப்பு -1981 ~ ப்பு 
பதிப்பாசிரியர் குழுத் தலைவர்: 
பேரா . பு . சி . கந்தசாமி , 
முதல்வர் , 
அறிஞர் அண்ணா அரசு ஆண்கள் கலைக் கல்லூரி , 
நாமக்கல் , 
ஆசிரியர்கள் & மொழிபெயர்ப்பாளர்கள் : 
பேரா . பு . சி . கந்தசாமி , 
முதல்வர் , 
அறிஞர் அண்ணா அரசு ஆண்கள் கலைக் கல்லூரி , 
நாமக்கல் . 
பேரா . அ . குமாரராசு , 
வாணிகவியல் பேராசிரியர் , 
பெரியார் கலைக் கல்லூரி , 
கடலூர் . 
மதிப்புரையாளர்கள் : 
பேரா . பு . சி . கந்தசாமி , 
முதல்வர் , 
அறிஞர் அண்ணா அரசு ஆண்கள் கலைக் கல்லூரி , 
நாமக்கல் , 
பேரா . அ . குமாரராசு , 
வாணிகவியல் பேராசிரியர் , 
பெரியார் கலைக் கல்லூரி , 
கடலூர் . 
பேரா . த . சு . மணி , 
வாணிகவியல் பேராசிரியர் , 
பச்சையப்பன் கல்லூரி , 
காஞ்சிபுரம் . 
பேரா . சு . வெங்கட்டராமன் , 
முதுகலை வாணிகவியல் பேராசிரியர் , 
ஏ . வி . சி . கல்லூரி , 
மாயவரம் . 
விலை : ரூ . 3-50 


இந்திய அரசு சலுகை விலையில் வழங்கிய 60 ஜி.எஸ்.எம் . 
தாளில் இந்நூல் அச்சிடப்பட்டுள்ளது . 


அச்சிட்டோர் : 
மெய்ப் பொருள் அச்சகம் : 
சென்னை - 600 023 . 


பொருளடக்கம் 


1 . 


* 


4 


* 


பக்கம் 
வாணிகவியல் - ஓர் அறிமுகம் 

1 
வாணிகவியல் - வரைவிலக்கணம் - வாணிகவியலின் 
உட்பிரிவுகள் : வியாபாரம் , போக்குவரத்து , பண்டகக் 
காப்பு , வங்கியியல் , காப்பீடு- பொருளியல் - வரைவிலக் 
கணம் - பொருளியலின் உட்பிரிவுகள் - வாணிகவியலின் 

பொருளாதார அடிப்படை - வினாக்கள் 
2 . உள் நாட்டு வியாபாரம் ( பணிவழி இடைநிலையரும் 

மொத்த வியாபாரிகளும் ) 

உள் நாட்டு வாணிகத்தில் வழங்கல் வழி - வாணிக 
முகவர்கள் ( பணிவழி இடைநிலையர் ) : தரகர் , சரக்குடை 
5 முகவர் , பிணை முகவர் , ஏலமிடுநர் , பண்டகம் 
வைத்திருப்போர் - வாணிக இடை நிலையர் - மொத்த 
வியாபாரிகள் - சிறப்புக் கூறுகள் - வகைகள் - பணிகள் 

வினாக்கள் 
3 . 

உள்நாட்டு வியாபாரம் ( சில்லறை வியாபாரிகள் ) .... 35 

மொத்த வியாபாரிகளுக்கும் , சில்லறை வியாபாரி 
களுக்குமுள்ள வேறுபாடுகள் - சில்லறை வியாபாரிகளின் 
பணிகள் - சில்லறை அமைப்புக்களின்வகைகள் - சுற்றாடு 
வாணிகர் 

இடம்பெயர் அங்காடியர்- தெரு வியாபாரிகள் 
நிலையிட சில்லறைக் கடைகள் : தெருக்கடைகள் ,, 
மளிகைக் கடைகள் , பொதுப் பண்ட சாலைகள் - தனிப் 
* பொருளங்காடிகள் - பேரளவு சில்லறை நிலையங்கள் 

பண்டசாலைகள் - மடங்குக்கடைகள் 
அஞ்சல் வழி வாணிகம் -சிறப்பங்காடிகள் - நுகர்வோர் 
கூட்டுறவுப் பண்டசாலைகள் - வாடகைக் கொள்முறைக் 
கடைகள்-- நியாய விலைக் கடைகள் - விற்பாண்மை 
அதன் முக்கியத்துவம் - வினாக்கள் - 


- 


. 


. 


துறைவாரிப் 


1 


.. 


iv / 


அயல் நாட்டு வாணிகம் 


74 ) 


உள் நாட்டு வாணிகத்திற்கும் அயல் நாட்டு வாணிகத் 
திற்குமுள்ள வேறுபாடுகள் - அயல் நாட்டு வாணிகத்தின் 
நன்மைகளும் குறைபாடுகளும் - மறுஏற்றுமதி வாணிகம் 
- அயல்நாட்டு வாணிகத்தில் இடைநிலையர் : சரக் 
காணையகங்கள் , அகற்றீட்டு முகவர்கள் , கழிவு முகவர் 
கள் - அயல் நாட்டு வாணிகத்தில் பயன்படுத்தப்படும் 
ஆவணங்கள் : 

கப்பல் துணைத்தலைவர் இரசீது , 
கப்பல் இரசீது , தோற்றுவாய்ச் சான்றிதழ் , வாணிகத் 
தூதுவர் இடாப்பு , சரக்காணை , நாணய , உறுதிக் 
கடிதம் , 

கப்பல் துறைச் சான்றாவணம் - விலைப் 
புள்ளிகள் : க.வ.இ. ( FOB ) , அ.கா.ச. ( CIF ) - சுங்கத் 
தீர்வைகள் -- இறக்குமதி வியாபாரத்தின் நடைமுறை 
ஏற்றுமதி வியாபாரத்தின் நடைமுறை - இந்தியாவில் 
அயல்நாட்டு வாணிகத்தில் ஈடுபடுத்தப்படும் பண்டங்கள் 
இந்தியாவின் வாணிகக் கூட்டாளிகள் - வினாக்கள் 


1 


A 





5 . போக்குவரத்து 

106 
போக்குவரத்தின் பொருள் - போக்குவரத்தின் முக்கி 
யத்துவம்- போக்குவரத்தின் பணிகள் - போக்குவரத்து 
வகைகள்- நிலப் போக்குவரத்து : பொதி விலங்குகள் , 
மாட்டு வண்டி , மோட்டார் லாரிகளும் பேருந்துகளும் - 
மோட்டார் போக்குவரத்தின் நன்மைகள் - மோட்டார் 
போக்குவரத்தின் குறைபாடுகள் - இந்தியாவில் சாலைப் 
போக்குவரத்து - டிராம் வண்டிகள் - டிராம் போக்கு 
வரத்தின் நன்மைகள் - டிராம் போக்குவரத்தின் குறை 
பாடுக ( -இரயில் , போக்குவரத்து - இரயில் போக்கு 
வாந்தின் நன்மைகள் - இரயில் போக்குவரத்தின் குறை 
பாடுகள் - இந்தியாவில் இரயில் போக்குவரத்து 


உள் நாட்டு நீர்வழிப் போக்குவரத்து - ஆறு , கால் 
வாய்ப் போக்குவரத்தின் நன்மைகள் 
வாய்ப் போக்குவரத்தின் குறைபாடுகள் - இந்தியாவில் 
உள் நாட்டு நீர்வழிப் போக்குவரத்து - கடல்போக்கு 


, 
ஆறு , கால் 


V. 


i 


வரத்து - முறைவழிக்கப்பல் - முறை வழியற்ற கப்பல் - 
கொள்கலன் கப்பல் - தொட்டிக் கப்பல் - பெரும் பாரக் 
கப்பல் - கடல் போக்குவரத்தின் நன்மைகள் - கடல் 
போக்குவரத்தின் குறைபாடுகள் - இந்தியாவில் கடல் 
போக்குவரத்து 


வான் வழிப்போக்குவரத்து - வான்வழிப் போக்கு 
வரத்தின் நன்மைகள் - வான் வழிப்போக்குவரத்தின் 
குறைபாடுகள் - இந்தியாவில் வான்வழிப் 

போக்கு 
வரத்து 


இரயில் இரசீதும் வழிச் சீட்டும்- இரயில் இரசீது 
வழிச் சீட்டு - கொள்கலனாக்கம் - பொதுச் சரக்கேற்றி - 
பொதுச் சரக்கேற்றியின் பொருள் - வினாக்கள் 


6 . பண்டகமிடுகையும் பண்டக ஆவணங்களும் 

137 
பண்டகமிடுகையின் தேவை - பண்டகமிடுகை 
பண்டகம் இவற்றின் பொருள் -- பண்ட்கமிடுகையின் 
பணிகள் ( நன்மைகள் ) - பண்டக வகைகள் - தனியார் 
பண்டகங்கள் - பொதுப் பண்டகங்கள் பிணைய 
மீந்த பண்டகங்கள் - பிணையமீந்த பண்டகங்களின் 
நன்மைகள் 


சான் 


பண்டகமிடுகை 

ஆவணங்கள் - பண்டகச் 
றாணை , கப்பல்துறைச் சான்றாணை- கொடுப்பாணை 
- பண்டகம் வைத்திருப்பவர் இரசீதும் 
இரசீதும் - இந்தியாவில் பண்டக 

வசதிகள் - தமிழ் 
நாட்டில் பண்டக வசதிகள் - வினாக்கள் 


கப்பல் துறை 


7 . 


வங்கியியல் 

151 
வங்கிவசதியின் தேவை 

வங்கி என்பதன் 
பொருள் - வங்கி வகைகள் - வாணிக வங்கிகள் - வாணிக 
வங்கியின் பணிகள் - வைப்புகள் - வகைகள் - நடப்பு 
வைப்பு- தவணை வைப்பு - சேமிப்பு வைப்பு- தொடர் 
வைப்பு - 


1 


கூட்டுறவு வங்கிகள் - பிரதமக் கூட்டுறவுச் சங்கங் 
கள் - நகர் கடன் வசதிச் சங்கங்கள் - மையக்கூட்டுறவு 
வங்கிகள் மாநிலக் கூட்டுறவு வங்கிகள் - நாட்டு 


vi 


வங்கியர் - நாட்டு 

நாட்டு வங்கியர் பணிகள் - நாட்டு வங்கியர் 
செயல்பாட்டிலுள்ள குறைபாடுகள் - அஞ்சலகச் சேமிப்பு 


வங்கி 
( 1 





இந்திய ரிசர்வு வங்கி- இந்திய ரிசர்வு வங்கியின் 
பணிகள் : மைய வங்கியப் பணிகள் , மேற்பார்வைப் 
பணிகள் , தோற்றுவிப்புப் பணிகள் 


F ; 


| 


1 


கடன் முறிகள் - கடன் என்பதன் பொருள் - கடன் 
முறி என்றால் என்ன ? -- கடன் முறிகளின் முக்கியத் 
" துவம் - மாற்றுச்சீட்டு --மாற்றுச் சீட்டின் அடிப்படைக் 
கூறுகள் -- மாற்றுச்சீட்டு வகைகள் - மாற்றுச்சீட்டு பற்றிய 
முக்கியமான செய்திகள் - கடனுறுதிச் சீட்டுகள்- கடனு 
றுதிச் சீட்டுகளின் அடிப்படைக் கூறுகள் - கடனுறுதிச் 
சீட்டு பற்றிய ஏனைய செய்திகள் - காசோலை 
காசோலையின் பொருள் - காசோலையின் அடிப்படைக் 
கூறுகள் காசோலை வகைகள் : கொணர்வோர் 
காசோலை , ஆணைக் காசோலை , கீறிய காசோலை - 
காசோலை பற்றிய ஏனைய முக்கியச் செய்திகள் 
காசோலையின் முக்கியத்துவம் - வங்கிப் பணவிடை 
பயணர் காசோலை - நாட்டு உண்டியல் - நாட்டு உண் 
டியலின் பொருள் - நாட்டு உண்டியல் 

வகைகள் - 
வினாக்கள் 


| 


8 . 


காப்பீடு 


20-1 


காப்பீட்டின் தேவை - காப்பீட்டின் பொருள் - 
காப்பீடும் காப்பீட்டுறுதியும் - எத்தகைய இடர்களைக் 
காப்பீடு செய்வது ? -காப்பீட்டின் அடிப்படைத் தத்து 
வங்கள் - காப்பீட்டு வகைகள் - கடல்சார் காப்பீடு - கடல் 
சார் திட்டாவண வகைகள் - கடல்சார் திட்டாவணமும் 
உத்தரவாதங்களும் - கடல்சார் திட்டாவணமும் சராசரிச் 
சரத்தும் - தீக் காப்பீடு - தீக் காப்பீட்டுத் திட்டாவண 
வகைகள் - ஆயுள் காப்பீட்டுறுதி - ஆயுள் காப்பீட்டுறுதி 
என்றால் என்ன ? -ஆயுள் 

ஆயுள் காப்பீட்டுறுதியின் அடிப் 
படைத் தத்துவங்கள் - ஆயுள் காப்பீட்டுறுதியின் முக்கிய 
இயல்புகள் - ஆயுள் திட்டாவண வகைகள் - விடு 
மதிப்பு: - செலுத்திய திட்டாவணம் - நியமனம் - ஆயுள் 
காப்பீட்டுறுதியின் முக்கியத்துவம் - வினாக்கள் 


, 


vii 


9 . 


விளம்பரம் 


219 


விளம்பாம் என்றால் என்ன ? - விளம்பரம் பற்றிய 
முக்கியமான செய்திகள் - விளம்பரத்தின் நோக்கங்கள் - 
விளம்பரச் சாதனங்கள் -- அச்சு விளம்பரம் : செய்தித் 
தாள் , பருவ இதழ்கள் , வாணிக ஏடுகள் - புறமனை 
விளம்பரம் - வானொலி விளம்பரம் - திரைப்பட விளம் 
பரம் - தொலைக்காட்சி விளம்பரம் - சாளரக் காட்சி - 
முடிவுரை - வினாக்கள் 


அத்தியாயம் 1 


வாணிகவியல் - ஓர் அறிமுகம் 


வாணிகவியல் என்றால் என்ன ? 

பேச்சு வழக்கில் அடிக்கடி பயன்படுத்தப்படும் சொற்களில் 
ஒன்று வாணிகவியல் ஆகும் . ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் 
இச்சொல் பயன்படுத்தப்படாத நாளே இல்லையென்று கூறலாம் . 
அத்தகைய சிறப்புப் பெற்ற இச்சொல்லின் பொருள் தான் என்ன ? 
அனைவராலும் அடிக்கடி பேசப்படும் இச்சொல் உண்மையாக 
உணர்த்துவது எதை ? வாணிகவியல் என்றால் வியாபாரமா ? 
ஆம் , அவ்வாறு தான் பலர் நினைக்கிறார்கள் . 


என்ற 


வியாபாரம் என்ற சொல்லும் , வாணிகவியல் 
சொல்லும் ஒரே பொருளைத் தருவதாகக் கருதப்படினும் - அவ் 
வாறே பேச்சு வழக்கில் பயன்படுத்தப்பட்டு வரினும் -அவை 
வெவ்வேறு பொருளை உணர்த்துபவை . " வியாபாரம் எனுஞ் 
சொல்லினும் விரிவான பொருளை உள்ளடக்குவது வாணிக 
வியலாகும் , சரக்கு வாங்கி , விற்கும் நடவடிக்கைகளை மட்டும் 
உள்ளடக்காமல் , பண்டங்களின் பரிமாற்றத்தை முழுமைப் 
படுத்தும் பல்வேறு நடவடிக்கைகளையும் இச்சொல் உணர்த்தக் 
கூடியது . 


இற்றை நாள்களில் , பண்டங்கள் உற்பத்தி செய்யப்படும் 
இடங்களில் வாழும் மக்களின் தேவைகளைத் தீர்த்து வைப்பது 
மட்டும் குறிக்கோளல்ல ; ஒரு நாட்டின் பல்வேறு பகுதிகளில் 
இருப்போரின் விருப்பங்களை நிறைவேற்றவும் உற்பத்தி மேற் 
கொள்ளப்படுகிறது . பல பொருள்கள் ஒரு நாட்டின் எல்லையைக் 
கடந்து பல நாடுகளில் பயன்படுத்தப்படுவதும் கண்கூடு . எடுத் 
துக்காட்டாக , அசாம் மலைக்குன்றுகளில் விளையும் தேயிலை 
யைப் பிரிட்டன் , அமெரிக்கா , ரஷ்யா போன்ற பல்வேறு அயல் 
நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்கிறோம் . அவ்வாறே தமிழ்நாட்டி 
லுள்ள நெல்லிக்குப்பம் , பெண்ணாடம் , பேட்டைவாய்த்தலை 
போன்ற ஊர்களில் உற்பத்தியாகும் சர்க்கரை தமிழ் நாட்டின் பல 
பகுதிகளுக்கு மட்டுமன்றிப் பிற இடங்களுக்கும் அனுப்பப்படுவதை 
நாம் அறிவோம் . 

எனவே ; ஓரிடத்தில் உற்பத்தியாகும் 


AY 


2 


பொருளை அதனை நுகர்வோர் ( Cousumers ) எங்கெல்லாம் பரவி 
யிருக்கின்றனரோ அங்கெல்லாம் அனுப்ப வேண்டியிருக்கிறது 
என்பதே மேற்சொன்ன தகவல்களினின்றும் நாம் தெரிந்து 
கொள்ள வேண்டிய உண்மையாகும் . 


9 


ஆயினும் , உற்பத்தி இடத்தினின்றும் நுகரிடத்திற்குப் ( Place 
of consumption ) பொருளை அனுப்பு தலில் சிக்கல்கள் 

பல 
எழுகின்றன ; பல தடைகளைத் தாண்டிச் செல்ல 
யுள்ளது . அவற்றை இப்பொழுது ஆய்வோம் : 


வேண்டி 


..ட ! 


ஆள்சார் தடை ( Personal Hindrance ) 
- நுகர்வோரும் உற்பத்தியாளரும் ஒருவரை யொருவர் அறிந் 
திலர் . நாம் ஒரு காஞ்சிபுரம் பட்டுப்புடவை வாங்க வேண்டு 
மென்றால் , அத்னை நெய்திடும் நெசவாளர் தோழர் யாரென்று 
நமக்குத் தெரியாது . நுகர்வோர் ஒருவருக்கு , அப்பண்டத்தின் 
உற்பத்தியாளர் யாரென்று தெரியாதெனில் , அவர் தன் தேவை 
களை எங்ஙனம் நிறைவேற்றிக் கொள்ள முடியும் ? அவ்வாறே 
பெயர்பெற்ற சாக்லெட் ( Chocolates ) செய்திடும் ஈ.ஐ.டி , 
( E.I.D. ) பாரி நிறுவனத்தாருக்குத் தனது 

மிட்டாய்களைச் 
சுவைத்திடும் நுகர்வோரைத் தெரியாது . யாருக்காக உற்பத்தி 
செய்கின்றனரோ அந்த நுகர்வோரை உற்பத்தியாளர் தெரிந்து 
வைத்திருக்காவிட்டால் , உற்பத்தி செய்த பண்டங்களை விற்பது , 
எவ்வாறு ? எனவே , உற்பத்தியாளர் , நுகர்வோர்-- ஒருவரை 
யொருவர் அறியாதிருக்கும் நிலையானது , பண்டங்களின் பரிமாற் 
றத்தில் கடக்க முடியாத ஒரு தடையாக இருப்பதுபோல் தோன்று 
கிறது . இதுவே ஆள்சார் தடை எனப்படும் . ஆனால் நமது 
நடைமுறையில் இது ஒரு பிரச்சினையாகவே தோன்றுவதில்லை ; : 
இத்தகைய ஒரு தடை இருக்கக்கூடும் என்று யாரும் கற்பனை 
கூடச் செய்து பார்ப்பதில்லை . காரணம் இத்தடையை வியாபாரி , 
தனது பணியால் , முற்றிலும் அகற்றி விடு தலேயாகும் . 


தனது வாடிக்கையாளர் வேண்டும் பல்வகைப் பொருள்களை 
யும் ஒரு கடைக்காரர் வாங்கி வைப்பார் . நமக்கு ஒரு பென்சில் 
தேவைப்பட்டால் , அதனைத் தயாரிப்பது யார் என்ற ஆய்வில் , 
நாம் ஈடுபடுவதில்லை ; அண்மையில் அமைந்திருக்கும் கடையை 
நாடுவதே , வழக்கம் . வியாபாரி அல்லது வணிகர் இவ்வாறு 
உற்பத்தியாளருக்கும் நுகர்வோருக்குமிடையே ஓர் இணைப்புச் 
சங்கிலியாகச் செயல்படுகிறார் . தயாரிப்பாளரிடமிருந்து பண்டங் 
களைத் தருவித்து , நுகர்வோரிடம் அவர் விற்கிறார் . இதன் . 
காரணமாகவே வாங்கி விற்கும் இப்பணியின் காரணமாகவே 


13 


உற்பத்தியாளர் - நுகர்வோர் ஒருவரையொருவர் அறியா திருப் 
பதால் எழக்கூடிய பிரச்சினை எளிதில் தீர்க்கப்படுகிறது 
என்பது தெள்ளிதில் புலனாகும் . 


L $$ 60L ( Place Hindrance ) 

பண்டங்கள் பரிமாற்றத்தில் தோன்றக்கூடிய மேலுமொரு 
தடையானது இடத்தடையாகும் . உற்பத்தியிடமும் நுகர்விடமும் 
வெவ்வேறாகும் . சிம்லாவில் விளைந்திருக்கும் ஆப்பிள் , சேலத் 
தின் தெருக்களில் விற்கப்படுவதும் , பண்ருட்டி முந்திரி உலகின் 
பல்வேறு பகுதிகளில் பயன்படுத்தப்படுவதும் நாம் அறியாததா ? 
சென்னை நகர மக்கள் நெல்லூர் அரிசியை விரும்பி உண்பது 
அனைவரும் அறிந்த செய்தி . ஆகவே உற்பத்தியாளரையும் 
நுகர்வோரையும் நீண்ட தொலைவானது பிரிக்கிறது என்பது 
தெளிவாகும் . ஆனால் இத் தொலைவின் காரணமாக எழக்கூடிய 
தொல்லை , போக்குவரத்தின் உதவியால் நீக்கப்படுகிறது . 
கடிதினில் கடந்து செல்லும் பல்வகை ஊர்திகள் தொலைவை 
அழித்துவிடுகின்றன ; ஆயிரக்கணக்கான மைல்களுக்கப்பால் 
உள்ள இடங்களும் அண்மையில் உள்ளவை போன்றே தோன்று 
கின்றன . இதன் காரணமாகப் பல்வகைப் பண்டங்களுக்கு உலகச் 
சந்தையே ஏற்பட்டுள்ளது . 


காலத்தடை ( Time Hindrance ) 

உற்பத்தியாளரிடமிருந்து - நுகர்வோருக்குப் பண்டங்கள் 
செல்வதில் மேலுமொரு தடங்கலுண்டு . 

அது காலத்தடை 
எனப்படும் . பெரும்பான்மையான பண்டங்கள் உற்பத்தியான 
வுடனேயே நுகரப்படுவதில்லை ; நீண்ட இடைவெளிக்குப் பின் 
னர் நுகரப்படுகின்றன . உணவு தானியங்கள் , பருப்பு வகைகள் 
போன்ற ( வேளாண்மை ) விளைபொருள்களும் , கரும்பு , பருத்தி , 
சணல் போன்ற கச்சாப் பொருள்களும் சில குறிப்பிட்ட பருவங் 
களில் தான் விளைகின்றன . ஆனால் அவை ஆண்டு முழுவதும் 
பயன்படுத்தப்படுபவை . 


அவ்வாறே 

மின்விசிறிகள் , குளிர்சாதனக் கருவிகள் 
போன்றவை கோடை காலத்திலும் , கம்பளி ஆடைகள் குளிர் 
காலத்திலும் , குடையும் மழைக்கோட்டும் மழைக் காலத்திலும் 
பெருமளவில் பயன்படுத்தப்படுகின்றன . ஆனால் குறிப்பிட்ட 
பருவம் வருமுன்னரே இப்பொருள்களைச் சேகரித்து வைக்க 
வேண்டும் . இத்தொல்லையைப் பண்டகங்கள் ( Warehouses ) : 
நீக்குகின்றன . குறிப்பிட்ட பருவங்களில் உற்பத்தி - செய்யப் 
படும் இப்பண்டங்களை ஆண்டு முழுவதும் தேவைப்படும் 


. 


நேரத்தெல்லாம் வழங்கிடப் பெருந்துணையாயிருப்பவை -- இப் 
பண்டகங்களே . 


இடர்ப்பாட்டுத்தடை ( Risk Hindrance ) 

முக்கியமான இம்மூன்று சிககல்கள் மட்டுமன்றிச் சரக்கு . 
ஓரிடத்திலிருந்து மற்றோர் இடத்திற்குக் கொண்டு செல்லப்படும் 
பொழுதும் பண்டகங்களில் பாதுகாக்கப்படும் பொழுதும் சேதமுற 
லாம் . தீயின் காரணமாக அல்லது ஏதேனும் விபத்தின் காரண 
மாகச் சரக்குகளுக்கு ஏற்படும் இழப்பை அவற்றைக் காப்பீடு 
( Insurance ) செய்வதன் மூலமாகத் தவிர்க்க முடியும் . கரப் 
பீடானது இத்தகைய பேரிடர்கள் ஏற்படுவதைத் தடுக்க இயலா 
தவைதாம் ; ஆயினும் , - இவற்றால் விளையும் பெருநட்டத்தி 
எனின்றும் காத்துக் கொள்ள து வகை செய்கிறது என்பதை 
மறுப்பதற்கில்லை . 


> 


* 7 


நிதித் தடை ( Finance Hindrance ) 

உற்பத்தியாளர் முதற்கொண்டு நுகர்வோர் ஈறாக உள்ள 
அனைத்துத் தரப்பினரையும் எதிர்நோக்கியிருக்கும் ஒரு பிரச் 
சினை உண்டென்றால் 

நிதித் தட்டுப்பாடேயாகும் . 
உற்பத்தியாளர் தடைப்படாது உற்பத்தி செய்யவேண்டுமாயின் 
சரக்குத் தட்டுப்பாடின்றி வியாபாரி வாணிகம் செய்ய வேண்டு 
மாயின் - நுகர்வோர் தங்களுடைய தேவைகளைக் குறைவின்றி " 
நிறைவேற்ற விழைவராயின் - போதிய நிதிவசதி உற்பத்தி 
யாளருக்கும் இருக்கவேண்டும் ; வியாபாரிக்கும் நுகர்வோருக்கும் 
இருக்கவேண்டும் . 


சரக்கு உற்பத்திக்கும் அதனை விற்பதற்கு வெளியனுப்பு 
தலுக்கும் , அவ்வாறே வாங்குதலுக்கும் விற்பதற்குமிடையே கால 
இடை வெளி இருக்கிறது . இவ்விடைவெளியால் ஏற்படும் நிதித் 
தட்டுப்பாட்டை நீக்கப் போதிய கடன் வசதி பெறவேண்டியது 
இன்றியமையாததாகின்றது . இவ்வசதியை வங்கிகளும் ஏனைய 
நிதி நிறுவனங்களும் ஏற்படுத்தித் தருகின்றன . 


மேற்சொன்னவற்றிலிருந்து நாம் உணர்வது : தோன்றுகிற 
பல்வேறு தடைகளைத் தகர்த்தெறிந்து , உற்பத்தியாளரிட 
மிருந்து நுகர்வோருக்குப் பண்டங்கள் போய்ச் சேர்வதில் துணை 
யாயுள்ள அனைத்து நடவடிக்கைகளும் வாணிக்வியல் நடவடிக் 
கைகளே . ( பண்டங்களின் பரிமாற்றத்தில் எழும் ஆள்சார் 
தடை , இடத்தடை , காலத்தடை - போன்ற 

போன்ற தடைகளை 
அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ள அனைத்து நடவடிக்கைகளின் 


கூட்டுச் செயல் தான் வாணிகவியலாகும் என்று மிக அருமை 
யாகக் கூறுகிறார் . ஸ்டீபன்சன் அவர்கள் . 

எனவே வாங்குதல் , விற்றல் ஆகிய பணிகளை மட்டும் ; 
வாணிகவியல் உணர்த்துவதில்லை ( வியாபாரம் என்ற சொல் 
இவற்றை உணர்த்தும் ) . போக்குவரத்து , பண்டகப்பணி , வங்கி 
யியல் , காப்பீடு போன்ற பிற பணிகளையும் இச்சொல் உணர்த்து 
* கிறது . ‘ வியாபாரத் துணைச் சாதனங்கள் என்றும் இவை 
( போக்குவரத்துப் பண்டகங்கள் , வங்கியியல் , காப்பீடு - ஆகிய 
வற்றின் பணிகள் ) குறிப்பிடப்படுகின்றன . 


" சரக்கு வாங்கலும் , விற்றலும் , பண்டங்களைப் பரிமாற்றம் 
செய்தலும் , முடிவுப் பொருள்களை விநியோகித்தலும் வாணிகச் 
செயல்களாகும் ” (Commercial occupations ) என எவிலின் 
தாமஸ் அவர்கள் கூறுகிறார் . 


. 


1 


வாணிகவியலும் வியாபாரமும் 

வாணிகவியல் , வியாபாரம் ஆகிய இரு சொற்களும் 
ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை என்ற போழ்திலும் , ஒரே 
பொருளைத் தராது என்பதை இப்பொழுது நாம் உணரலாம் . 

வியாபாரம் என்ற , சொல்லைக் காட்டிலும் கூடு தலான 
பொருளையும் சிறப்பையும் வாணிகவியல் 

கொண்டுள்ளது . 
வாங்கு தல் , விற்றல் - ஆகிய இரு பணிகளை மட்டும் உணர்த்துவது 

வியாபாரம் ஆகும் . ஆனால் வாங்குதல் விற்றலை மட்டு 
மின்றி வியாபாரத்திற்கு உதவும் 

உதவும் ஏனைய செயல்களையும் 
உணர்த்துவது வாணிகவியல் எனும் சொல்லாகும் . அதாவது , 
உற்பத்தியாளரிடமிருந்து நுகர்வோருக்குச் சரக்கு செல்வதை 
நெறிப்படுத்திச் சீரான முறையில் இயங்கச் செய்யும் எப்பணி 
யையும் இச்சொல் குறிக்கும் . பண்டங்களின் பரிவர்த்தனையில் 
காணக்கூடிய பல்வேறு தடைகளுள் ஒன்றான ஆள்சார் தடையை 
மட்டும் நீக்குவது வியாபாரம் என்பதும் , ஆள்சார் தடை , 
இடம் , காலம் , இடர்ப்பாடு , நிதி - ஆகியவை குறித்த 
எல்லாத் தடைகளையும் நீக்குவது வாணிகவியல் என்பதும் 
தெளிவாகும் . ஆகையால் , போக்குவரத்து , பண்டகப்பணி , 
காப்பீடு , வங்கியியல் ஆகிய ஒவ்வொன்றும் எவ்வாறு வாணிக 
வியலின் கிளையோ அவ்வாறே * வியாபாரம் என்பதும் 
வாணிகவியலின் ஒரு கிளையே . வேறு விதமாகக் கூறினால் , 
வாணிகவியல் நடவடிக்கைகள் சரக்குகளின் பரிமாற்றத்தை 
1 J. Stephenson : Principles and Practice of Commerce 

* S. Evelyn Thomas : Commerce - Its Theory and Practice 


| 


. 


எளிமைப்படுத்துவதுடன் முழுமையாக்குகின்றன.. - உற்பத்தி 
யாளர் தன்முன் வைத்துள்ள இலக்கு . நிறைவேற , , இவை 
துணை செய்கின்றன . அதாவது உற்பத்தியாளர் தயார் செய்த 
பொருள்கள் நுகர்வோர் கைகளில் கிடைக்கச் செய்கின்றன . 
வாணிகவியலின் துணைப் பிரிவுகள் அல்லது கிளைகள் 

உற்பத்தியாளரிடமிருந்து நுகர்வோருக்குச் சரக்கு செல்வது , 
அவ்வளவு எளிய செயலன்று . என்று கண்டிருக்கிறோம் . பண்டங் 


3E 


} 


போக்கு 
வரத்து 


காப்பீடு 


24 


வியாபாரம் 


பண்டகக் 
காப்பு , 


4 


வாணிகவியல் 


| 


. 


* 


. 


படம் - 1 

வாணிகளியலின் துணைப்பிரிவுகள் 
கள் பரிவர்த்தனை முறையில் உள்ள ஏதேனும் குறிப்பிட்ட ஒரு 
தடையை அகற்றும் பணியைச் 
சர் 

நடவடிக்கைகள் 
* us ylax 


முழுமையும் வாணிகவியலின் ஒரு பகுப்பாகன் அல்லது கிளை 
யாகப் பிரிக்கப்படுகிறது . 


வாணிகவியலை ஒரு மரத்திற்கு ஒப்பிட்டால் வியாபாரம் , 
போக்குவரத்து , பண்டகக்காப்பு , காப்பீடு , வங்கியியல் 
போன்ற அதன் பல்வேறு பிரிவுகளை அம்மரத்தின் கிளைக 
ளாகக் கூறலாம் . முன் பக்கத்திலுள்ள படம் இதனை விளக்கும் 
( படம் 1 ) . 


3 


( அ ) வியாபாரம் 

சரக்கினை வாங்கி இலாபம் வைத்து விற்பதே வியாபாரம் 
ஆகும் . , வாணிகவியலுக்குத் தந்த இலக்கணப்படி , ஆள்சார் 
தடையை நீக்கும் பணியில் ஈடுபட்டிருப்பது வியாபாரம் . 
உற்பத்தியாளரையும் நுகர்வோரையும் இது இணைக்கிறது . 
இதனை உள்நாட்டு வியாபாரம் என்றும் , அயல்நாட்டு வியாபாரம் 
என்றும் பிரிக்கலாம் . மொத்த வியாபாரம் என்றும் , சில்லறை 
வியாபாரம் என்றும் இதனை மேலும் பகுக்கலாம் . - - , 

உள் நாட்டிலும் வெளிநாட்டிலும் - பரவியிருக்கும் தனது 
வாடிக்கையரிடம் ஓர் உற்பத்தியாளரால் எப்பொழுதும் நேரடி 
யாக விற்க முடிவதில்லை . எனவே , சரக்கு விநியோகப் பணியை 
வியாபாரிகள் மேற்கொள்கின்றனர் . ஒரு நாட்டின் எல்லைக்குள் 
ளேயே சரக்கு வாங்கி விற்கப்படுமாயின் , அது உள்நாட்டு , 
வியாபாரம் ( Home Trade ) எனப்படும் . எடுத்துக்காட்டாக , 
பல்லவன் எனும் வணிகர் ஒருவர் அகமதாபாத்தில் உள்ள 
ஓர் ஆலையில் துணிமணிகளை வாங்கிக் கடலூரில் உள்ள தன் 
வாடிக்கையரிடம் அவற்றை விற்பதாகக் கொண்டால் , 
உள்நாட்டு வியாபாரமாகும் . இந்நடவடிக்கையில் வாங்குநரும் , 
விற்குநரும் இந்தியாவிலேயே இருக்கின்றனர் . ஆனால் , 
‘ பாண்டியன் மெஷின்ஸ் லிமிட்டெட் எனும் இந்தியாவில் 
உள்ள நிறுமம் ஒன்று இங்கிலாந்திலிருந்து பொறிகளை இறக்குமதி 
செய்து , இந்தியாவில் உள்ள தனது வாடிக்கையரிடம் விற்பது 
அயல்நாட்டு வியாபாரத்தின் 

வியாபாரத்தின் ( Foreign Trade ) பாற்படும் . 
எனவே , சரக்குகள் , ஒரு நாட்டின் எல்லையைக் கடக்கின்றனவா , 
அல்லவா என்பதே அவ்வியாபாரம் , உள்நாட்டு வியாபாரமா , 
அயல் நாட்டு வியாபாரமா என்பதைத் தீர்மானிக்கும் அளவு 
கோலாகிறது . சுருங்கச் சொல்லின் , ஒரு நாட்டிற்குள்ளேயே நடை 
பெறும் வியாபாரம் , உள்நாட்டு வியாபாரம் என்றும் நாடுகளுக்கு 
கிடையே நடைபெறும் வியாபாரம் , அயல்நாட்டு வியாபாரம் 
என்றும் குறிப்பிடப்படுகின்றன . 


* 


| 


* 


8 


*35-40 வியாபாரத்தை மொத்த வியாபாரம் ( Wholesale Trade ) 
என்றும் , சில்லறை வியாபாரம் ( Retail Trade ) என்றும் மேலும் 
பகுக்கலாம் என்று முன்னரே கூறியுள்ளோம் . உற்பத்தியாளரிட 
மிருந்து பெருமளவில் பண்டங்களை வாங்கி எண்ணற்ற சில்லறை 
வியாபாரிகளிடம் சிறுசிறு அளவுகளில் விற்பது மொத்த வியா 
பாரம் ஆகும் . குறிப்பிட்ட ஒருவகைப் பண்டத்தில் மட்டுமே 
வியாபாரம் செய்தல் மொத்த வியாபாரத்தின் வழக்கமான 
தன்மையாகும் . ஆனால் சில்லறை வியாபாரிகள் எனப்படுவோர் 
நாட்டின் மூலை முடுக்குகளிலெல்லாம் நிறைந்து நுகர்வோருக்கு 
நேரடியாகச் சரக்கு விற்கும் பணியில் ஈடுபட்டுள்ளோராவர் . 
பண்டங்களைப் பயன்படுத்துவோரையும் மொத்த வியாபாரி 
களையும் ஒன்றிணைப்போர் இவர்களே . பண்டங்களை வாங்கிச் 
சேகரித்து வைக்காது , வேண்டியபோது வேண்டிய அளவில் 
வாங்கிக்கொள்ளும் நுகர்வோருக்குச் சிறுசிறு அளவுகளில் இவர்கள் 
விற்பனை செய்கின்றனர் . மேலும் சில்லறை வியாபாரிகள் 
பல்வேறு தயாரிப்பாளர்கள் தயாரித்தளிக்கும் பல்வகைச் சரக்கு 
களையும் தம் கடைகளில் 

விற்பனைக்கு வைத்திருப்பர் . 
இப்பல்வகைப் பொருள்களில் தமக்குத் தேவையானவற்றைத் 
தேர்ந்தெடுத்துக்கொள்ளும் வாய்ப்பை நுகர்வோர் பெறுகின்றனர் . 
1 

அயல் நாட்டு வியாபாரம் , இறக்குமதி வியாபாரம் என்றும் , 
ஏற்றுமதி வியாபாரம் என்றும் வகைப்படுத்தப்படுகிறது . வெளி 
நாட்டில் சரக்கை வாங்கி , உள் நாட்டில் விற்றல் இறக்குமதி 
வியாபாரம் எனப்படும் . எடுத்துக்காட்டாக , சென்னையிலுள்ள ஒரு 
வியாபாரி காகிதத்தை ( Paper ) இறக்குமதி செய்கிறார் என்றால் , 
அக்காகிதம் விற்குநர் வெளிநாட்டிலும் , அதனை வாங்குநர் 
இந்தியாவில் உள்ள சென்னையிலும் உள்ளனர் . அவ்வாறின்றி , 
ஒரு நாட்டில் உற்பத்தியான பண்டத்தை வெளிநாட்டில் விற்றல் 
ஏற்றுமதி வியாபாரம் ஆகிறது . 


( ஆ ) போக்குவரத்து 

முன்னரே விளக்கியவாறு , இடத்தடையை அகற்றும் 
பணியைச் செய்வது போக்குவரத்து ஆகும் . உற்பத்தியான 
பண்டங்கள் நுகர்விடங்கள் பலவற்றிற்கும் சென்றாக வேண்டும் . 
குறிப்பிட்ட இடத்தில் பண்டம் மிகுந்து தேங்கியிருப்பின் , அதன் 
மதிப்பு அங்கு குன்றும் . பற்றாக்குறையாகவுள்ள வேறு பகுதி 
களுக்கு அப்பண்டத்தைக் கொண்டு செல்வதன் மூலமாகப் 
போக்குவரத்து அப்பண்டத்திற்கு இடப் பயன்பாட்டை ( Place 
Utility ) அளிக்கிறது . , 


9 


. 


பொருளாதார வளர்ச்சி போக்குவரத்தை மையமாகக் கொண் 
டுள்ளது . போக்குவீரத்துச் சாதனங்களின் வியத்தகு வளர்ச்சி 
பேரளவு உற்பத்திக்கு வழிகோலியதன் காரணமாகப் பொருளா 
தார மேம்பாட்டின் வேகத்தை முடுக்கி விட்டிருக்கிறது என்றால் 
அது மிகையாகாது . இதனால் தான் ( போக்குவரத்துச் சாதனங் 
களின் வளர்ச்சியினால் தான் ) பேரளவுத் தொழில்கள் தோன்று 
வது சாத்தியமாகியுள்ளது . மூலப்பொருள்களைச் சேகரிப்பதிலும் , 
பல்வேறு பகுதிகளிலிருந்து தொழிலாளர்களை ஆலைக்குக் 
கொண்டுவந்து சேர்ப்பதிலும் , முடிவுப் பொருள்களை மிகவும் 
தொலைவிலுள்ள நுகர்விடங்களுக்கு எடுத்துச் செல்வதிலும் 
போக்குவரத்தின் பணி இன்றியமையாததாகும் . மேலும் , அது 
பல பண்டங்களின் சந்தைகளை விரிவுபடுத்தி யிருக்கின்றது . 
அது மட்டுமன்று . ஒரே நேரத்தில் பல்வேறு விற்பனைப் பகுதி 
களிலும் ஒரு பண்டத்திற்கு ஒரே விலை நிலவச் செய்வதும் 
போக்குவரத்தேயாகும் . அவ்வாறே பற்றாக்குறைப் பகுதிகளுக்கு 
விரைந்து பண்டங்களை அனுப்பி , நுகர்வோரின் துயர் துடைப் 
பதும் போக்குவரத்தேயாகும் . 

நிலவழிப் போக்குவரத்திலும் , உள்நாட்டு நீர்வழிப் போக்கு 
வரத்திலும் , கடல் , வான்வழிப் போக்குவரத்திலும் இன்றைய 
வியத்தகு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கவில்லை யென்றால் , வியா 
பாரம் , தொழில் துறையின் நாள்தொறும் வளர்ந்து செல்லும் 
தேவைகளை நம்மால் நிறைவேற்றிட முடியாமல் போயிருக்கும் . 
வாணிகவியல் வளர்ச்சிக்கு இவ்வாறு பெருமளவில் வழிகோலி 
யுள்ள போக்குவரத்து , அதன் பிரிவுகளுள் ஒன்றாகும் என்பதை 
நினைவு கூர்தல் நலம் . 


. 


( இ ) பண்டகக்காப்பு ( Warehousing ) 

நுகர்வோருக்கு உரிய காலத்தில் சரக்கு கிடைக்கப் பெருந் 
துணையாயிருக்கும் வாணிகவியலின் மற்றொரு பிரிவு பண்டகக் 
காப்பு ஆகும் . சரக்கினைப் பயன்படுத்தும் முன்னர் அல்லது 
விற்பதற்கு முன்னர் பாதுகாத்து வருதலைப் பண்டகக்காப்பு 
அல்லது பண்டகமிடுதல் ( Warehousing ) எனும் சொல் உணர்த் 
தும் . அது காலத்தடையை அகற்றுகிறது . உற்பத்திக் காலத் 
திற்கும் நுகரும் காலத்திற்கும் இடைவெளி இருப்பது தவிர்க்க 
முடியாதது . எப்பொழுதெல்லாம் சரக்குத் தேவை ஏற்படுகிறதோ , 
அப்பொழுதெல்லாம் உடனுக்குடன் அவற்றை வழங்கும் வண்ணம் 
பாதுகாத்து வைக்கப்பட வேண்டியுள்ளது . இதனால் சரக்கு 
தீர்ந்துவிட்டது என்ற நிலையைப் பண்டகக் காப்புப் பணி 
யானது தவிர்க்கிறது . அது மட்டுமன்று ; பருவ மாறுதலின் 


10 


காரணமாக ஏற்படும் விலை ஏற்ற இறக்கத்தையும் ( Price 
Fluctuations ) பெரிதும் தடுக்கிறது . அவ்வாறே , மிகையளிப் 
பின் ( Over - supply ) காரணமாக - சரக்கு மிகுதியாக மலிந்து 
விடுவதன் காரணமாக - விலை வீழ்ச்சி ஏற்படுவதைத் தடுக்கவும் 
சரக்கினைப் பண்டசாலைகளில் காத்து வைக்க வேண்டியுள்ளது . 
சந்தை ( Market ) நிலை மீண்டும் இயல்பாகும்பொழுது சரக்கினை 
விற்பனைக்கு அளிக்கலாம் . இவ்வாறு சரக்கிற்குக் காலப் பயன் 
UTL 1960 TU ( Time Utility ) u GOTL.FT6036567 ( Warehouses ) 
அளிக்கின்றன . 


-தனிப் பண்டசாலைகள் எனவும் பொதுப் பண்டசாலைகள் 
எனவும் , பிணையமீந்த பண்டசாலைகள் ( Bonded Warehouses ) 
எனவும் பலவகைப் பண்டசாலைகள் உள்ளன . 


( ஈ ) காப்பீடு ( Insurance ) 

எத்தகைய தொழில் நடவடிக்கையிலும் இடர்ப்பாடு ! 
( Risk ) என்பது உள்ளார்ந்திருக்கிறது . இடர்ப்பாடற்ற தொழில் 
ஒரு கனவேயாகும் . வியாபார நட்டங்கள் மட்டுமன்றி , ஒரு 
தொழிலில் வேறு பிற இடர்ப்பாடுகளும் எழும் . எடுத்துக் காட் 
டாக , பண்டசாலையில் வைத்திருக்கும் சரக்கு தீக்கிரையாகி 
அழிந்து போகலாம் . ஓரிடத்திலிருந்து மற்றோர் இடத்திற்கு 
வந்து கொண்டிருக்கும் சரக்கு திருடப்படலாம் அல்லது சேத 
முறலாம் ; ரொக்கம் கையாள்வோர் அதனைக் கையாடலாம் . 
விபத்தின் காரணமாகப் பெருந்தொகைகளைப் பணியாளருக்கு 
நட்ட ஈடாகத் தர நேரிடலாம் . இத்தகைய நட்டங்களால் , 
தொழில் முழுவதும் பாதிக்கப்பட்டுச் சீரழியத் தொடங்கும் . இவ் 
விடர்ப்பாடுகளினின்றும் ஒரு வியாபாரி தன்னைக் காத்துக் 
கொள்ளச் செய்துகொள்ளும் ஏற்பாடே காப்பீடாகும் . இடர்ப் 
பாடுகளைப் பரவலாக்குதல் என்ற முறையே அஃது . காப்பீட்டு 
முனையம் ( Insurance Premium ) எனும் சிறுதொகை பெற்றுக் 
கொண்டு அதற்குக் கைமாறாகக் காப்பீடு தருநர் ( Insurer ) காப்பீடு 
பெறுநருக்கு இழப்பு ஏதேனும் ஏற்பட்டால் ஈடுசெய்வார் . 

தீக்காப்பீடு தீயின் காரணமாக விளையும் தீ நட்டத்தை 
ஈடு செய்கிறது . கப்பல் வழி அனுப்பப்படும் சரக்கு கடல் பேரிடர் 
களுக்கு ( Perils of the Sea ) உள்ளாகலாம் . அத்தகைய நட்டங் 
களை ஈடு செய்வது கடல்சார் காப்பீடாகும் . ஆயுள் காப்பீட் 
இறுதி , விபத்துக் காப்பீடு , நன்னம்பிக்கைக் காப்பீடு ( Fidelity 
Insurance ) போன்ற பலவகையான காப்பீட்டு முறைகள் , பெரு 
நட்டத்தை விளைவிக்கக்கூடிய இடர்ப்பாடுகளினின்றும் , ஒரு 
வியாபாரியைக் காக்கின்றன . 


11 . 


யான 


( உ ) வங்கியியல் ( Banking ) 

தயாரிப்பு முறை தொடங்கப்படும் காலத்திற்கும் , அது முற்றி 
லும் முடிந்து முடிவுப் பொருளாய் நுகர்வோர் கையில் கிடைத்து , 
ரொக்கத்தைப்பெறும் காலத்திற்கும் நீண்ட கால இடைவெளி" 
ஏற்படுவது கண்கூடு . கூலி , ஊதியம் கொடுப்பதற்கும் , நாள் 
தோறும் ஏற்படக்கூடிய எண்ணற்ற செலவுகளை மேற்கொள்வ 
தற்கும் பெரும் நடைமுறை முதல் ( Working Capital ) வேண் 
டப்படும் . இதற்கு முன்னரே , கட்டடம் , இயந்திர சாதனங்கள் 
வாங்க மிகப்பெரு நிலை முதல் ( Fixed Capital ) வேண்டியிருக் 
கும் . உரிமையாளர்கள் தொழிலில் இடும் முதல் மட்டுமே இவற் 
றிற்கெல்லாம் போதுமானதாக இராது . எனவே அவர்கள் தேவை 

நிதி திரட்டும் பொருட்டுப் பல்வேறு நிதி நிறுவனங் 
களுடன் தொடர்பு கொண்டு ஏற்பாடுகள் செய்ய வேண்டியிருக் 
கும் . வணிக வங்கிகள் குறுகிய காலக் கடன்களை மட்டுமே . 
வழங்கும் . ஆனால் பிற நிதி நிறுவனங்கள் நீண்ட காலக் கடன் 
களை அளித்துப் பெருந்துணை புரிகின்றன . 

வியாபாரிகளுக்கும் தொழிலதிபர்களுக்கும் நிதியுதவி அளிப் 
பதுடன் வேறு பிற பணிகளையும் வங்கிகள் ஆற்றுகின்றன . 
குறைந்த செலவில் பணத்தை ஓரிடத்திலிருந்து வேறோர் இடத் 
திற்கு அனுப்ப உதவுகின்றன ; பாதுகாப்புப் பெட்டகங்களில் 
வைத்துக் காத்திட மதிப்பு மிகு பொருள்களையும் உரிமை 
ஆவணங்களையும் ( Title Deeds ) பெறுகின்றன ; காசோலை 
களையும் மாற்றுச் சீட்டுகளையும் வசூலித்துத் தருகின்றன ; 
தொடர்புற்றோரின் நாணயம்பற்றிய தகவல்களைத் திரட்டித் 
தருகின்றன . 

நிதித் தடையை அகற்றும் பணியில் ஈடுபட்டிருக்கும் 
வங்கியியலும் வாணிகவியலின் ஒரு முக்கியமான 

ஒரு முக்கியமான உள்பிரிவே 
யாகும் ; ஆழ்ந்து நோக்கின் , வாணிகவியல் நடவடிக்கைகளுக்கு 
நிதி உயிர் நாடியாக விளங்குகிறது என்பது வெள்ளிடை மலை 
யாகும் . நிதியில்லையெனில் , வாணிகவியலின் பிறபிரிவுகளின் 
பணிகளும் செயலிழந்து நிற்கும் . இவ்வாறு நிதி வறண்டுவிடின் , 
வாணிகவியல் 

முறையின் இயக்கமே - வாணிகவியல் எனும் . 
பொறியின் சுழற்சியே - நின்றுவிடும் என்பதில் ஐயமில்லை . 
அத்தகைய - சிறப்பு பெற்றது இப்பிரிவாகும் . 


வாணிகவியலின் பொருளாதார அடிப்படை 
வாணிகவியலும் பொருளியலும் ( Economics ) ஒன்றுக்கொன்று 
நெருங்கிய தொடர்புடையவை யாதலால் , பொருளியலின் தெளி 
வான பொருளை நன்கு புரிந்துகொள்ளுதல் இன்றியமையாத 


12 


போன்ற 


* 


தாகிறது . குறைந்த வளன்களை வைத்துக்கொண்டு வரை 
யற்ற விருப்பங்களை நிறைவேற்ற மனிதன் எடுக்கும் முயற்சிகள் 
பற்றிய ஆய்வே பொருளியலாகும் . மனிதனின் விருப்பங்களுக்கு 
ஓர் எல்லையேயில்லை யெனலாம் . ஒரு விருப்பத்தை நிறை 
வேற்றின் , பிறிதொன்று முளைக்கும் . எடுத்துக்காட்டாக , உணவு , 
உறையுள் , உடை போன்ற அடிப்படைத் தேவைகளை ஒருவன் 
நிறைவேற்றிய பின்னர் மேலும் சில வசதிகளை அவன் நாடு 
கிறான் . நடந்து செல்வதற்குப் பதிலாக சைக்கிள் ஒன்றையோ , 
ஸ்கூட்டர் ஒன்றையோ பெற அவன் முனையலாம் . வசதி மிக்க 
வீட்டில் வாழ அவன் விரும்பலாம் . இவற்றை யெல்லாம் பெற்ற 
பின்னரும் அவன் மன நிறைவு கொள்வதில்லை . ஆடம்பரப் 
பொருள்களை ( Luxuries ) நுகரத் துடிக்கின்றான் . கார் , மாளிகை 

வீடு , தொலைக்காட்சிப்பெட்டி - போன்றவற்றைத் 
துய்க்க நினைப்பான் . மனிதனின் 

விருப்பங்கள் தீர்க்கக் 
கூடியவை யன்றுதான் ! 

விருப்பங்கள் அளவிறந்து . காணப்படினும் , அவற்றைத் 
தீர்த்து வைக்கக்கூடிய வழிவகைகளோ பற்றாக்குறையாக உள் 
ளன . இவ்வழி வகைகளும் அளவிறந்து கிடைப்பின் , பொருளா 
தாரப் பிரச்சினையே உருவாகி யிருக்காது . ஆனால் வளன்கள் 
பற்றாக்குறையாகவும் , விருப்பங்கள் . எண்ணற்றுமிருத்தலால் 
தான் , பொருளியல் பிரச்சினைகள் முடிவுகாணாப் பிரச்சினை 
களாக நிலைத்து நிற்கின்றன . 

கிடைக்கக்கூடிய வளன்களினின்றும் முடிந்தவரை அதிக 
அளவு பயன்பெறவே மனிதன் நாளும் இடையறாது உழைக்கின் 
றான் ; தனது வளன்களைப் பயன்படுத்தி இயன்றவரை எண்ணற் 
கரிய விருப்பங்கள் பலவற்றை நிறைவேற்றிக்கொள்ள முயற்சி 
மேற்கொள்கிறான் . எனவே விருப்பங்களை அவன் , தேர்ந் 
தெடுத்துக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது . 
குறைந்த வளன்களை வைத்துக்கொண்டு. அனைத்து விருப்பங் 
களையும் தீர்க்க முடியாது ; எந்தெந்த விருப்பங்களை முதலில் 
நிறைவேற்றிக்கொள்ள வேண்டும் ; எவ்வெவற்றை விட்டுவிட 
வேண்டும் என்று சிந்தித்துத் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறான் . 
அதாவது , ஒவ்வொரு விருப்பம் நிறைவுறு தலால் கிடைக்கக் 
கூடிய மன நிறைவு எவ்வளவு என்பதை மனத்திற்குள் கணக்கிட்டு , 
எவ்விருப்பங்களை நிறைவேற்றுதலால் கூடுதல் பயன் கிட்டும் 
என்பதை மதிப்பிடுகிறான் . இவ்வாறு ஆய்ந்து செயல்படுதலால் 
விருப்பங்களைத் தேர்ந்தெடுக்கும் பிரச்சினை எளிதாகிறது . 
- லயனல் இராபின்ஸ் என்னும் பொருளியல் மேதை , " மாற்று 
வழிகளில் பயன்படக்கூடிய , பற்றாக் குறையாயுள்ள ( கிடைப்பரு 


13 


மையாயுள்ள ) வழிவகைக்கும் , விருப்பங்களுக்குமிடையே மனிதன் 
எவ்வாறு நடந்து கொள்கிறான் என்பதை ஆய்வு செய்யும் 
அறிவியலே பொருளியல் ஆகும் எனப் பொருளியலுக்கு வரை 
விலக்கணம் ( Definition ) தந்துள்ளார் . 


1 


மேற்சொனன வரைவிலக்கணத்திலிருந்து நாம் உணரக்கூடிய 
அடிப்படை உண்மைகள் மூன்று ஆகும் . அவை : 


( i ) முன்னரே விளக்கியவாறு , 

எண்ணிலடங்காதவை . 


மனித 


விருப்பங்கள் 


( ii ) ஆனால் அவற்றை நிறைவேற்றக் கூடிய வளன்கள 

குறைவாகவே கிடைக்கின்றன . 


> 


கலை 


கின்றன . 


( iii ) எவ்வளன்களை வைத்துக்கொண்டு நமது விருப்பங 

நிறைவேற்றிக் கொள்ள முனைகிறோமோ , 
அவை வேறு பல செயல்களுக்கும் தேவைப்படு 

எனவேதான் பற்றாக்குறை மிகவும் 
அதிகமாக ஏற்படும் காலங்களில் , மிகவும் இன்றிய 
மையாத விருப்பங்களைத் தீர்க்க அவற்றை நாம் 
பயன்படுத்துகிறோம் . எடுத்துக்காட்டாக , மின் சக்தி 
யைத் தொழிலகங்களை இயக்கவும் பயன்படுத்த 
லாம் ; இல்லங்களில் மின் விளக்கெரிக்கவும் , சமைக் 
கவும் , குளிர் சாதனக் கருவிகளை இயக்கவும் பயன் 
படுத்தலாம் . ஆனால் மின் தட்டுப்பாட்டின் போழ்து , 
ஆடம்பரத்திற்கும் வசதி தேடிக் 

கொள்வதற்கும் 
மின் ஆற்றலைப் பயன்படுத்துவதைக் குறைத்துக் 
கொள்கிறோம் . மிகவும் இன்றியமையாப் பணி 
களைத் தடைப்படாது . பெற , மின் சக்தியைப் பிற 
நடவடிக்கைகளுக்குப் பயன்படுத்து தலைக் குறைத் 

துக் கொள்வது நாம் அறிந்ததே . 
இராபின்ஸ் அவர்களின் கருத்துப்படி , எண்ணற்கரிய விருப 
பங்களுக்கும் , குறைவாயுள்ள வளன்களுக்குமிடையே மனிதன் 
எவ்வாறு செயல்படுகிறான் என்பதையே பொருளியல் ஆய்வு 
செய்கிறது ; மனிதன் எவ்வாறு இன்றியமையா விருப்பங்களைப் 
பகுத்தறிவோடு தேர்ந்தெடுக்கிறான் ; அவ்வளவு முக்கியமற்ற 
விருப்பங்களைப் பின்னர் நிறைவேற்றவோ அல்லது வேண்டா 
மென ஒதுக்கிடவோ எவ்வாறு முடிவு மேற்கொள்கிறான் என்ப 
தைப்பற்றியே , பொருளியல் ஆய்வு செய்வதாக அவர் கூறுகிறார் , 


14. 


பொருளியல் கீழ்க்கண்டவாறு நான்கு பிரிவுகளாகப் பகுக்கப் 
படுகிறது : 


- 


( i ) உற்பத்தி ( Production ) 
( ii) பரிமாற்றம் ( Exchange ) 
( iii ) வழங்கல் ( Distribution ) 
( iv ) நுகர்வு ( Consumption ) 

உற்பத்தி என்பது பயன்பாடு ( Utility ) படைத்தலைக் 
குறிக்கும் . அதாவது , ஒரு பொருளின் தேவை - நிறைவேற்றும் 
ஆற்றலை அதிகப்படுத்தலாகும் . இப்பயன்பாடு வடிவப் பயன் 
பாடு ( Form utility ) , இடப் பயன்பாடு ( Place utility ) , காலப் பயன் 
பாடு ( Time utility ) என்று மூவகைப்படும் . தோலிலிருந்து 
காலணி செய்யும்பொழுது , தோலுக்குரிய பயன்பாட்டைவிட , 
காலணியின் பயன்பாடு கூடியுள்ள தன்றோ ? இது வடிவப் பயன் 
பாடு எனப்படுகிறது ( அதாவது , வடிவம் மாறுதலால் விருப்பத்தை 
நிறைவேற்றும் ஆற்றல் அதிகரிக்கிறது என்ற பொருள் ) . மூலப் 
பொருளின் வடிவத்தை 
வடிவத்தை மாற்றிவிடுதலால் , 

மாற்றிவிடுதலால் , அதன் மதிப்பு 
கூடுகிறது . 

குறிப்பிட்ட ஓரிடத்தில் மிகவும் அதிகமாகப் பொருள் கிடைக் 
குமாயின் , அதன் மதிப்பு அவ்விடத்தில் குறைந்துவிடுகிறது . 
அந்நிலையில் , அது கிடைக்காத இடத்திற்கு அங்கிருந்து எடுத் 
துச் செல்வதன் மூலம் , அச்சரக்கு கூடுதல் மதிப்பைப் பெற முடியு 
மல்லவா ? இது இடப் பயன்பாடு எனப்படுகிறது . 

. 
அவ்வாறே சரக்கு மலிந்திருக்கும் காலத்தில் பண்டசாலை 
களில் பாதுகாத்து வைத்துப் பின்னர் தேவைப்படும் பொழுது 
அதனை அளிக்கச் செய்தால் , சரக்கின் பயன்பாடு மிகும் . 
இதனையே காலப் பயன்பாடு என்கிறோம் . 


எப்பொருள் உற்பத்திக்கும் இன்றியமையாது வேண்டப் 
படுவது நிலம் ( Land ) , உழைப்பு ( Labour ) , முதல் ( Capital ) , 
அமைப்பாற்றல் ( Organisation ) முதலியன ஆகும் . இவை 
உற்பத்திக் காரணிகள் ( Factors of production ) எனப்படுகின்றன . 


சரக்குகளைப் பரிமாற்றம் செய்தல் ( Exchange ) , இன்றைய 
புதிய சமுதாயத்தின் இன்றியமையாத் தன்மையாகும் . ஒவ் 
வொரு மனிதனும் பிறரைச் சார்ந்தே உள்ளான் . தனக்குத் 
தேவையான- அளவிற்கு மட்டும் அனைத்துப் பொருள்களையும் . 


15 


எந்தத் தனிமனிதனும் உற்பத்தி செய்துகொள்வதில்லை ; முடிய 
வும் முடியாது . 


மனிதனின் வரையறா விருப்பங்களும் , அவற்றை நிறை 
வேற்றும் . அனைத்துப் பண்டங்களையும் அவனே உற்பத்தி 
செய்ய முடியா நிலையும் பண்டங்களின் பரிமாற்றத்தைப் பொரு 
ளாதார 

முறையின் இன்றியமையாப் பகுதியாக ஆக்கியிருக் 


கின் றன . 


என்று 


நிலம் , உழைப்பு , முதல் , அமைப்பாற்றல் ஆகியவை 
உற்பத்திக் காரணிகள் 

முன்னரே கூறியுள்ளோம் . 
ஆகவே , நிலக்கிழார் ( Landlord ) , தொழிலாளி , முதலாளி , 
தொழில் முயல்வோர் ( Entrepreneur ) ஆகிய அனைவரும் 
பொருளுற்பத்தி முறையில் பங்கேற்கின்றனர் . அவர்களின் பணி 
களுக்குத் தகுந்த ஊதியம் வழங்கப்பட வேண்டும் . எந்த 
அடிப்படையில் இவர்களின் நடவடிக்கைகளுக்கு ஊதியம் வழங் 
கப்படு கிறது என்றாய்வதுதான் வழங்கல் ( Distribution ) என்ற 
பிரிவாகும் . - நிலத்திற்கு வாரம் ( Rent ) , உழைப்பிற்குக் கூலி 
( Wages ) முதலுக்கு வட்டி ( Interest ) , 

வட்டி ( Interest ) , அமைப்பாற்றலுக்கு . 
இலாபம் ( Profit ) அளிக்கப்படுகின்றன . 


மனித விருப்பங்களை நிறைவேற்ற சரக்கினைப் பயன் 
படுத்துதல் நுகர்வு ( Consumption ) எனப்படுகிறது . 


உற்பத்தி நடவடிக்கைகளுக்குத் தூண்டு கோலாய் இலங்கு 
வதே நுகர்வுதான் . உற்பத்தியின் குறிக்கோள் நுகர்வு . 


வாணிகவியலும் பொருளியலும் 

பொருளியலின் பல்வேறு பகுதிகளுள் பரிமாற்றம் ( Exchange ) 
முழுவதையும் , உற்பத்தியில் ஒரு பகுதியையும் உள்ளடக்குவது 
வாணிகவியல் ஆகும் . உற்பத்தியாளரிடமிருந்து நுகர்வோர் 
கைக்குப் பொருள் வரும் வழியில் தோன்றும் பல்வகைத் தடை 
களைத் தகர்த்தெறிந்து சரக்குப் பரிவர்த்தனை தமுகமாக 
நடைபெற உதவும் நடவடிக்கைகள் வாணிகவியல் நடவடிக் 
கைகள் என்று முன்னரே கூறியிருக்கிறோம் . இது பொருளியலில் 
பரிமாற்றம் ( Exchange ) என்று கூறப்படுகிறது . 


பரிமாற்றம் என்பது பொருளியலுக்கு வாணிகவியல் வழங்கிய 
பகுதியாகும் . வியாபாரம் , போக்குவரத்து , பண்டகக்காப்பு , 
வங்கியியல் , காப்பீடு - போன்ற தனது உள்பிரிவுகள் வாயிலாகச் 


16 


சரக்குகளையும் பணிகளையும் பரிவர்த்தனை - செய்வதற்குக் 
கைமாற்றுவதற்கு வர்ணிகவியல் பெருந்துணை புரிகிறது . 
இதனால் பண்டங்களின் பரிவர்த்தனை செவ்விதே அமைவதில் 
வாணிகவியலின் பங்கு பாராட்டற்குரியது . 


4 


ஒரு பொருளுக்குப் பல வகைப்பட்ட பயன்பாடுகளை ஏற் 
படுத்தித் தருதலே உற்பத்தி என்று கூறியிருக்கிறோம் . வாணிக . , 
வியலின் ஒரு கிளையான போக்குவரத்து , பொருளுக்கு இடப் 
பயன்பாட்டை அளிக்கிறது . எடுத்துக்காட்டாக , நல்ல விளைச் 
சலின் காரணமாகத் தஞ்சாவூரில் அரிசி ஏராளமாகக் கிடைப்ப 
தாகக் கொண்டால் , அங்கு அதன் மதிப்பு குன்றத் தொடங்கும் . 
அதே நேரத்தில் இராமநாதபுரத்தில் அரிசிப் பஞ்சம் - நிலவுவ 
தாகவும் கொள்வோம் . தஞ்சாவூரில் அதிக அளவில் கிடைக்கும் 
உபரி அரிசியைப் பற்றாக்குறைப் பகுதியான இராமநாதபுரத்திற்கு 
அனுப்பினால் , தஞ்சாவூரில் அரிசியின் மதிப்பு கூடுமன்றோ ? 
இதுவே இடப் பயன்பாடாகிறது . 


- 


ஒரு பொருளுக்கான அளிப்பு ( Supply ) அதன் தேவையைக் 
காட்டிலும் கூடுதலாக இருக்கும் பொழுதெல்லாம் , அதன் விலை 
குறையும் . இவ்வாறு கூடுதலாகக் கிடைக்கும் , அப்பண்டத்தின் 
ஒரு பகுதியைப் பண்டசாலையில் பாதுகாத்துவரின் சந்தையில் 
அது கிடைக்கக்கூடிய அளவு குறைந்து , விலை வீழ்ச்சி தவிர்க் 
கப்படுகிறது . இதன்மூலம் , எந்த அளவு தேவை ( Demand ) 
இருக்கிறதோ அந்த அளவில் பண்டத்தை விற்பனைக்கு அளிக் 
கப் பண்டசாலைகள் துணைபுரிவதால் , பண்டங்களுக்குக் காலப் 
பயன்பாட்டை அவை நல்குகின்றன . 


} 


வங்கியியலும் , காப்பீடுங்கூட உற்பத்திக்கும் வியாபாரத் 
* திற்கும் உதவுகின்றன . அவற்றின் பணி கிட்டவில்லையெனில் , 
தொழில் நடவடிக்கைகள் வளராது ; குன்றிய நிலையில் இருக்கும் . 
இவ்வாறு உற்பத்திக்கு வங்கியியலும் , காப்பீடும் உறுதுணையா 
யிருக்கின்றன . போக்குவரத்தும் , பண்டகக் காப்பும் பண்டங் 
களுக்குப் பயன்பாடுகளை வழங்குதலாலும் , வங்கியியலும் 
காப்பீடும் உற்பத்திக்கு உதவுதலாலும் , பொருளியலின் உற்பத் 
திப் பிரிவுடன் வாணிகவியலும் தொடர்பு கொண்டுள்ளது என்று 
துணிந்து கூறலாம் . 


இவ்வாறு பொருளியலின் இன்றியமையாப் பகுதியாக 
வாணிகவியல் விளங்குவது கண்கூடு. 


17 


வினாக்கள் 


1 .. வாணிகவியல் : என்ற சொல்லுக்கு வரைவிலக் ! 

கணம் தந்து விளக்குக . 


2 . 


வாணிகவியலின் பல்வேறு உள்பிரிவுகள் யாவை ? 


3. வாணிகவியல் , 
ஒரே 

பொருளை 
விவரிக்க . 


வியாபாரம் ஆகிய சொற்கள் 
உணர்த்தக் கூடியவையா ? 


.4 . 


பொருளாதார 


அடிப்படையை 


வாணிகவியலின் 
விவரிக்க . 


5. வாணிகவியல் பொருளியலின் ஒரு கிளையே 

விளக்குக . 


வா -2 . 


T 


அத்தியாயம் 2 


உள்நாட்டு வியாபாரம் 


( பணிவழி இடைநிலையரும் மொத்த வியாபாரிகளும் ) 


உள்நாட்டு வியாபாரத்தில் வழங்கல் வழி 

தயாரிப்பாளர் , சரக்கினை நேரடியாக நுகர்வோருக்கு வழங்கு 
வதில்லை என்பது அனைவரும் அறிந்த உண்மை . சிலவற்றில் 
இந்நேரடி விற்பனை: சாத்தியமே .. எடுத்துக்காட்டாக , நுகர் 
வோர் தனக்கு வேண்டிய நெல் , கோதுமை , சோளம் போன்ற 
வற்றைத் தனது கிராமத்திலிருக்கும் விவசாயியிடமிருந்தே நேரடி 
யாக வாங்குகிறார் . ஆனால் , இத்தகைய நேரடி விற்பனை 
பெரும்பான்மைப் பொருள்களில் நடைபெற இயலாது . அதுவும் 
ஆலைகளில் தயாரிக்கும் பொருள்களாயின் சொல்ல வேண்டுவ 
தில்லை . உற்பத்தியாளருக்கும் நுகர்வோருக்குமிடையே பல 
இடைநிலையர் ( Middlemen ) தலையிட வேண்டியுள்ளது . எத் 
துணை இடைநிலையர் வேண்டப்படுவர் , அவர்களின் வகை 
முதலியவை பல சூழ்நிலைகளைப் பொறுத்தமையும் . சரக்கு 
வழங்கலில் ஈடுபட்டுள்ள இவ்விடைநிலையரே வழங்கல் வழி 
( Channel of Distribution ) அழைக்கப்படுகின்றனர் . 
அடைய வேண்டிய ஓரிடத்தை நோக்கிச் செல்லும் பல சாலை 
களைப் போன்றே அவர்கள் இயங்குகின்றனர் . வழங்கல் வழியில் 
இறுதியில் அவர்கள் சேரவேண்டிய இடம் நுகர்வோரே . வழங் 
கல் வழிகளில் மிக முக்கியமானவற்றை மட்டும் மிகச் சுருக்கமாக 
இவண் காண்போம் . 


என 


( 1 } உற்பத்தியாளர்- நுகர்வோர் ( நேரடி விற்பனை ) 

பண்டைக் காலத்தில் உற்பத்தியாளர் நுகர்வோரிடம் நேரடி 
யாகப் பண்டங்களை விற்பதே வழக்கமாயிருந்தது . ஆனால் , 
நாளடைவில் இந்நேரடி விற்பனை சாத்தியமில்லாமற் போய் 
விட்டது . ஆயினும் மிகப் பெருமதிப்புடைய முதலினப் பொருள் 
கள் ( Capital Goods ) அவற்றிற்கான ஆணையைப் பெற்ற 
பின்னரே உற்பத்தி செய்யப்படுகின்றன . இத்தகைய பொருள் 
களில் நேரடி விற்பனை மேற்கொள்ளப்படுகிறது . அவ்வாறே , 


19 


விவசாய விளைபொருள்களைப் பொறுத்தவரை , அவை 
பயிராகும் இடங்களில் வாழும் நுகர்வோர் தங்களுக்கு வேண்டிய 


. 


. 


தயாரிப்பாளர் 


நுகர்வோர் 


படம் 1 

தயாரிப்பாளர் - நுகர்வோர் 
வற்றை வேளாண்குடியினரிடமிருந்து நேரடியாக இன்றைய 
நாள்களிலும் வாங்குதல் கண்கூடு . 


( ii ) உற்பத்தியாளர்- சில்லறை வியாபாரி- நுகர்வோர் (சில்லறை 

வியாபாரி மூலம் விற்பனை ) 
இவ்வழியில் ஒரே ஓர் இடை நிலையரே இடையில் இருக் 
கிறார் . உற்பத்தியாளரிடமிருந்து நுகர்வோருக்குச் சில்லறை 
வியாபாரிகள் மூலம் பண்டங்கள் செல்கின்றன . இவ்வழியில் , 


MEE 


דן 
- 
ל 


GA 


ப 
நுகர்வோர் 


தயாரிப்பாளா 


சில்லறை வியாபாரி 


. 


படம் 3 


தயாரிப்பாளர் - சில்லறை வியாபாரி - நுகர்வோர் 
உற்பத்தியாளரையும் நுகர்வோரையும் இணைக்கும் சங்கிலியாக 
இயங்குபவர் சில்லறை வியாபாரியே . வேளாண் பொருள்கள் 
( Farm produce ) பெரும்பாலும் இம்முறையிலேயே (சில்லறை 
விற்பனையாளர் மூலம் ) சந்தையிடப் படுகின்றன . காய்கறி 
பயிரிடுவோர் சில்லறையில் விற்போரிடம் காய்கறிகளை விற்கின் 
றனர் . இவர்கள் மக்களிடம் தங்கள் கடைகளில் 

வைத்து 
அல்லது தெருதோறும் - சென்று கூவி அவற்றை விற்பனை 
செய்கின்றனர் . 


20 


நுகர் பொருள்களைப் ( Consumer Goods ) பொறுத்தவரை , 
எல்லா உற்பத்தியாளர்களாலும் சில்லறை வியாபாரிகளிடம் 
நேரடியாக விற்க முடியாது . தங்களுக்கென்றே தனி விற்பனை 
யாளர் குழாமை வைத்துக் கொள்ளுமளவு நிதி வலிமையுடை 
யோரால் மட்டுமே இது இயலும் . இதற்காகும் பெரும் செல் 
வினத்தைத் தாங்கும் அளவு பேரளவு உற்பத்தியில் அவர்கள் 
ஈடுபட்டிருக்க வேண்டும் . அத்தகைய பண்டங்களுக்கான தேவை 
( Demand ) பருவத்திற்கேற்றவாறு மாறாமல் , ஆண்டு முழுவதும் 
சீராக இருக்க வேண்டும் . ஏனெனில் , குறிப்பிட்ட பருவத்தில் 
மட்டுமே விற்கக் கூடிய பொருளாயிருப்பின் , விற்பாண்மையரை 
( Salesmen ) ஆண்டு முழுவதும் பணியில் அமர்த்திக்கொள்ள 
முடியாதல்லவா ? 


( iii ) உற்பத்தியாளர் - மொத்த வியாபாரி - சில்லறை வியாபாரி 

- 
நுகர்வோர் ( மொத்த வியாபாரி , சில்லறை வியாபாரி மூலம் 
விற்பனை ) 
இதுதான் பல்லாண்டுகளாக வழக்கமாகவும் பரவலாகவும் 
பயன்படுத்தப்படும் வழங்கல் வழியாகும் . 


> 


F 


tHITIII 


all 


Rasi 


தயாரிப்பாளர் 


மொத்த வியாபாரி 


சில்லறை வியாபாரி ) 


நுகர்வோர் 


4 . 


படம் 4 
தயாரிப்பாளர் - மொத்த வியாபாரி - சில்லறை 

வியாபாரி - நுகர்வோர் , 
உற்பத்தியாளரிடமிருந்து மொத்த வியாபாரி சரக்கைப் 
பெற்றுச் சில்லறை வியாபாரிக்கு விற்கிறார் . சில்லறை 
வியாபாரி அதனை நுகர்வோரிடம் விற்கிறார் . 


இடை நிலையர் 

( Middlemen ) 
பண்டங்கள் பரிமாற்றத்தில் ( Exchange of Commodities ) 
முதன்மை உற்பத்தியாளருக்கும் இறுதி நுகர்வோருக்குமிடையே 
செயல்படக்கூடிய எவரும் இடைநிலையர் எனப்படுகிறார் . 
உற்பத்தியாளரிடமிருந்து நுகர்வோரிடம் சரக்கு கைமாறுவதில் 
து ணையாயிருக்கும் பல்வேறு இடை நிலையர்களைப் பொதுவாக 
இரு வகையினராகப் பகுக்கலாம் . 


மகளும் 


21 


( அ ) வாணிக முகவர்கள் அல்லது பணிவழி இடை நிலையர் 

(Mercantile Agents or Functional Middlemen ) 
( ஆ ) வாணிக இடை நிலையர் - மொத்த வியாபாரிகளும் 

Wholesalers and Retailers ) 
வாணிக இடைநிலையர் தாங்கள் விற்பனை செய்யும் 
பொருள்கள் மீது உரிமை படைத்தவர்கள் . 

ஆனால் வாணிக 
முகவர்களோ தாங்கள் விற்கும் 
பொருள்கள் 

உரிமை 
ை 

பெறுவதில்லை . இதுவே 
வாணிக இடைநிலையருக்கும் 
வாணிக முகவருக்குமுள்ள 
பெருத்த வேறுபாடு . 


மீது 


வழி 


நிலை 


முஜா 


யர் 


நிலை 


இடை 


தாங்கள் ஆற்றிடும் 
பணிக்கு ஊதியமாக வாணிக 
இடைநிலையர் இலாபம் பெறு 
கின்றனர் . ஆனால் வாணிக 
முகவர்களோ கழிவு ( Commis 
sion ) , தரகு ( Brokerage ) 
போன்றவற்றையே 
மாகப்பெறுகின்றனர் . எனவே , 
முன்னவர்களைப் பொறுத்த 
வரை நட்டம் ஏற்படவும் வழி 
யிருக்கிறது . ஆனால் , பின்ன 
வரைப் பொறுத்தவரை நட் 

டத்திற்கு இடமே இல்லை . 
படம் 5 

அதுமட்டுமன்று ; வாணிக 
இடைநிலையா 

இடை நிலையர் தங்கள் பெயரி 
லேயே சரக்கை வாங்கி , விற்கின்றனர் . ஆனால் , வாணிக 
முகவர்களோ தங்களின் முதல்வர்கள் ( Principals ) பெயர்களி 
லேயே வியாபாரம் செய்கின்றனர் . 


முபை 


ร 


வாணிக முகவர்கள் 

( Mercantile Agents ) 
பிறிதொருவருக்காகச் செயல் ஒன்றை மேற்கொள்பவர் முகவர் 
( Agent ) எனப்படுகிறார் . எடுத்துக்காட்டாக , அ என்பவர் 
தன்னுடைய சரக்கினை விற்க ஆ என்பவரை அமர்த்திக் 


22 


1 


கொண்டால் , " அ ) என்பவர் : முதல்வர் ( Principal ) ; 
என்பவர் முகவர் ஆவர் . 
தொழில் விவகாரங்களில் 

தனது சார்பாகச் செயல்படும் 
நோக்குடன் . வியாபாரி , ஒருவரை நியமித்தால் , அவ்வாறு நிய 
மிக்கப்படுபவர் வாணிக முகவர் எனப்படுவார் . தொழில் நடை 
முறையில் வாணிக முகவருக்கு முதல்வர் சார்பில் பொருள்களை 
வாங்கவும் விற்கவும் அதிகாரமுண்டு . 

சரக்கினை ஈடாகக் 
காட்டிக் கடன் வாங்கவும் அவர் உரிமை உடையவர் . 

தான் வைத்திருக்கும் பொருள்கள் மீது வாணிக முகவருக்கு 
உரிமையிருப்பதில்லை என்று முன்னரே கூறியுள்ளோம் . அவர் 
ஆற்றும் பணிக்கு விற்பனை மீது கழிவு அவருக்குக் கிடைக்கும் . 
வாணிக முகவர்கள் பலவகைப்படுவர் . அவர்கள் : 

( அ ) தரகர் ( Brokers ) 
( ஆ ) சரக்குடை முகவர் ( Factors ) 
( இ ) கழிவு முகவர் ( Commission Agents ) 
( ஈ ) பிணை முகவர் ( Del Credere Agents ) 
( உ ) ஏலமிடுநர் ( Auctioneers ) 

( ஊ ) பண்டகம் வைத்திருப்போர் ( Warehouse Keepers ) 
( அ ) தரகர் 

பிறர் ஒருவருக்காகப் பேரம் பேசி , அதற்காகக் கழிவைப் 
பெறுபவர் தரகர் ஆவர் . இக்கழிவு தரகு . என்று சொல்லப்படு 
கிறது . சரக்கு வாங்கவோ விற்கவோ இரு தரப்பினரை ஒன்று 
சேர்த்து ஒப்பந்தங்கள் நிறைவு பெற இவர் வழிவகுக்கின்றார் . 
இவ்வாறு வாங்குநரையும் விற்குநரையும் இவர் ஒன்றிணைக் 
கின்றார் . 

தரகர் சரக்கின் உடைமையைப் ( Possession ) பெறுவ 
தில்லை ; அதன் உரிமையாளரும் ஆவதில்லை ; தனது 
பெயரில் கூட செயல்படுவதில்லை . விற்குநரும் வாங்குநரும் 
ஒப்பந்தங்கள் செய்து கொள்ளும் பொழுது இவர் பணி முடிந்து 
விடுகிறது . . இவ்வொப்பந்தங்கள்மீது இவர் தனிப்பட்ட முறையில் 
பொறுப்பாவதில்லை . 
( ஆ ) சரக்குடை முகவர் ( Factor ) 

சரக்குடை முகவர் என்பவரும் ஒரு . . வாணிக் முகவரே ... 
இவரிடம் முதல்வர் தன் , சரக்கை விற்பனைக்காக ஒப்படைக் 


1 


| 


, 


23 


கிறார் . இவ்வாறு சரக்கின் உடைமையைப் பெற்ற போழ்திலும் 

. 
அதன் உரிமையை இவர் பெறுவதில்லை . 
தன்னுடைய 

பெயரிலேயே இவர் சரக்கினை விற்பார் . 
தனது முதல்வரின் பெயரைக்கூட வெளிப்படுத்துவதில்லை . 


பிணை 


முகவர் 


பெண்டகம் 
வைத்திருப் 
பவர் 


தரகர் 


பணிவழி 


இடைநிலையர் 


ஏலமிடுநர் 


கழிவு 
முகவர் 


சரக்குடை 
முகவர் 


படம் 6 

பணிவழி இடை நிலையர் 
கடன் அடிப்படையிலும் விற்கும் உரிமை பெற்றவர் . அதற்கான 
பணம் பெறுவதற்கும் பெற்ற தொகைக்கு இரசீது வழங்கவும் 
அதிகாரம் பெற்றவர் . 

சில சரக்குடை முகவர்கள் தங்கள் முதல்வர்களிடம் சரக்கின் 
பேரில் முன்பணம் செலுத்துவதுமுண்டு . 

தன் வசமுள்ள சரக்கினை அடகு வைக்கவும் , தனக்கு 
முதல்வரிடமிருந்து சேரவேண்டிய கட்டணங்களுக்காகவும் 
செலவுகளுக்காகவும் சரக்கினைத் 

சரக்கினைத் தானே வைத்திருக்கவும் 
உரிமையுண்டு . 

தான் விற்ற சரக்கின் அளவு அடிப்படையில் கழிவு 
பெறுவார் . 


24 


என்ற 


சரக்குடை முகவர்களுக்கும் தரகர்களுக்கும் உள்ள வேறுபாடுகள் 
சரக்குடை முகவர்களும் , தரகர்களும் வாணிக முகவர்கள் 

வகையினரைச் சார்ந்தவர்கள் தாம் ; இவ்விரு தரப் 
பினருமே உற்பத்தியாளரிடமிருந்து நுகர்வோருக்குப் பண் 
டங்கள் கைமாறுவதில் துணையாயிருக்கின்றனர் ; இவ்விருவகை 
யினருமே சரக்கின் உரிமையைப் பெறுவதில்லை . இவ்வளவு 
ஒற்றுமைகள் இருப்பினும் , சில வேற்றுமைகளும் இவ்விரு தரப் 
பினருக்கும் இருக்கின்றன . அவை : 


. 


( i ) தான் ஈடுபடும் வியாபாரத்திற்கான சரக்கின் உடைமை 
யைச் சரக்குடை முகவர் பெறுகிறார் . ஆனால் தரகரோ அவ் 
வாறு பெறுவதில்லை . 


( ii ) சரக்குடை முகவர் தன் பெயரிலேயே பொருளை 
விற்கிறார் . கடன் அடிப்படையிலும் விற்கும் உரிமை படைத் 
தவர் . ஆனால் தரகரோ வாங்குநருக்கும் விற்குநருக்கும் ஓர் 
இணைப்புப் பாலமாக மட்டுமே விளங்குகிறார் . 


( iii ) தனது வாடிக்கையரிடமிருந்து விற்பனைத் தொகையை 
வசூல் செய்யவும் அவற்றிக்காக இரசீதுகளை வழங்கவும் சரக் 
குடை முகவருக்கு அதிகாரமுண்டு . ஆனால் தரகருக்கோ இவ் 
வாறு பணத்தைப் பெறும் உரிமை கிடையாது . 

( iv ) வாங்குநரிடம் தனது முதல்வரின் பெயரைச் சரக் 
குடை முகவர் தெரிவிக்கவில்லையெனில் , அவ்வொப்பந்தத்தின் 
மீது அவர் தனிப்பட்ட பொறுப்பேற்க நேரிடும் . ஆனால் 
தாகருக்கு ( முதல்வர் பெயரைத் தெரிவிக்காவிடினும் ) எவ்விதப் 
பொறுப்பும் இருப்பதில்லை . 

( v ) சரக்குடை முகவர்க்குப் பற்றுரிமை (lien ) உண்டு . 
அதாவது தனக்குச் சேரவேண்டிய கட்டணங்களை முதல்வர் 
தரவில்லையெனில் , தன் வசமுள்ள சரக்கை அவரே வைத் 
திருக்கலாம் ; அக்கட்டணம் செலுத்தப்படும்வரை சரக்குடை 
மையை விட்டுக் கொடுக்கத் தேவையில்லை . இவ்வுரிமை 
தரகருக்கு இல்லை . காரணம் , சரக்கு அவர் கைவசம் வருவதே 
இல்லை .. 


( vi ) சரக்குடை முகவர் ஒரு பொது வாணிக - முகவர் .. 
ஆனால் தரகரோ சிறப்பு வாணிக முகவர் வகையைச் சார்ந் 


தவர் . 


25 


. 


( இ ) கழிவு முகவர் ( Commission Agents ) 

சரக்கு வாங்குவதற்கு அமர்த்தப்பெறும் முகவர்கள் , இவர்கள் : 
வெளிநாட்டுச் சந்தையில் சரக்கு வாங்க வேண்டியிருப்பின் , 
வெளிநாட்டுச் சந்தை நிலைபற்றிச் சிறப்பறிவு பெற்ற வல்லுநர் 
களைத் தங்கள் முகவர்களாக அமர்த்திக் கொள்வது வழக்கம் . 
உள்நாட்டு வாணிகத்திலும் நீண்ட தொலைவிலுள்ள இடங்களி 
லிருந்து சரக்கு வாங்கவும் இவர்களை நியமிப்பதுண்டு . மிகவும் 
மலிவு விலையில் இவர்கள் சரக்கினைக் கொள்முதல் செய்து 
-கப்பலில் ஏற்றி அனுப்பவும் செய்வர் . தங்கள் பெயர்களிலேயே 
இவர்கள் சரக்கு வாங்கக்கூடும் . 


சரக்கை விற்கவும் கழிவு முகவர்கள் பயன்படுத்தப்படலாம் . 
ஆனால் சந்தை நட்டங்களையும் , விற்பனை இடர்ப்பாடுகளை 
யும் இவர்கள் ஏற்க வேண்டுவதில்லை . அவர்களின் முதல்வரே 
இவற்றிற்குப் பொறுப்பு ( இலாப நட்டம் முதல்வர்களையே 
சாரும் ) . தங்கள் முதல்வர்களின் சரக்குகளை நல்ல விலையில் 
விற்றுத் தரவேண்டியது இம்முகவர்களின் கடமை . கடன் பேரில் 
விற்பவர் கடனை வசூல் செய்வர் . தங்களுக்குச் சேரவேண்டிய 
கழிவுத் தொகையையும் செலவுகளையும் கழித்துக் கொண்டு 
மீதியை முதல்வருக்கு அனுப்புவர் . சுருங்கக்கூறின் , 


( i ) சரக்கு வாங்கவும் விற்கவும் கழிவு முகவர்கள் நியமிக்கப் 
படலாம் . 


( 


- ( ii ) மிகவும் மலிவான விலையில் சரக்கு வாங்குவது 
இவர்கள் கடமை ; ஏற்றுமதியாளர் நலன் கருதி நல்ல விலையில் 
இவர் விற்கவேண்டும் . 


( iii ) சரக்கைப் பெற்று உரிய முறையில் பாதுகாத்து 
வரவேண்டும் . பண்டசாலையில் பாதுகாத்தல் , தரம் பிரித்தல் 
( Grading ) , பின்னர் சிறந்த முறையில் கட்டி வைத்தல் ( Packing ) 
ஆகிய பணிகளையும் இவர்கள் செய்வர் . 


( iv ) விற்பனை மீதோ கொள்முதல் மீதோ குறிப்பிட்ட 
அளவு கழிவு பெறுவர் . 


( v ) தங்கள் முதல்வர்களின் பெயர்களைச் சாதாரணமாக 
இவர்கள் வெளியிடுவதில்லை . தங்கள் பெயரிலேயே ஒப்பந்தங் 
களையும் செய்துகொள்ளலாம் . அவ்வாறாயின் அவர்கள் சொந்தப் 
பொறுப்பேற்க வேண்டியவர்கள் ஆகின்றனர் . அந்நிலையில் 


26 


1 


அவர்கள் கழிவு வியாபாரிகள் ( Commission Merchants ) என 
வும் அழைக்கப்படுவர் . 


( ஈ ) பிணை முகவர் ( Del Credere Agents ) 

கடன் அடிப்படையில் விற்கப்படும் சரக்குக்குரிய தொகைக் 
குத் தாமே பொறுப்பேற்கும் முகவர் பிணை முகவர் எனப்படு 
கிறார் . எனவே , வாடிக்கையர் பணங்கட்டத் தவறிவிடின் , 
முகவர் தானே அந்நட்டத்தை ஏற்றாக வேண்டும் என்பதை 
இதனால் உணரலாம் . இந்த ஒப்புறுதிக்கு மறுபயனாகப் பிணைக் 
கழிவு ( Del Credere Commission ) என்ற கூடுதல் கழிவு இவருக்கு 
வழங்கப்படும் . தான் செய்துள்ள விற்பனைமீது கிடைக்கும் 
வழக்கமான கழிவுடன் , இப்பிணைக் கழிவும் வழங்கப்படும் 
என்பதை நாம் உணரவேண்டும் . 


எனவே கடனுக்கு விற்கும்பொழுது பிணை முகவர் மிகவும் 
உன்னிப்புடனும் எச்சரிக்கையுடனும் செயல்படுவார் . நாணயமும் , 
நம்பிக்கையும் மிக்க வாடிக்கையருக்கே கடன் விற்பனை செய் 
வார் . அயல் நாட்டு வாணிகத்தில் பிணை முகவரின் பணி 
சிறப்பானதாகும் . காரணம் , அயல் நாட்டிலுள்ள வாங்குநரின் 
நாணயம் குறித்து வேறு நாட்டிலுள்ள முதல்வர் ஏதுமறியார் . 
எனவே வெளிநாட்டு முகவருக்கு அனுப்பீட்டின் பேரில் 
சரக்கு அனுப்பி விற்பனை செய்யுங்கால் பிணைக் கழிவு தருதல் 
வழக்கமாகும் . 


( 2 ) ஏலமிடுநர் ( Auctioneers ) 


முதல்வர் சார்பில் ஏலம் போட்டுப் பொருள்களை விற்றுத் 
தரும் வாணிக முகவர் , ஏலமிடுநர் ( Auctioneer ) எனப்படுகிறார் . 
செய்தித்தாள்கள் , சுவரொட்டிகள் , அறிக்கைகள் வாயிலாக ஏல 
விற்பனை பரவலாக விளம்பரப்படுத்தப்படுகிறது . ஏலம் நடை 
பெறும் நாள் , காலம் , இடம் , ஏலத்திற்கு விடப்படவிருக்கும் 
பொருள்கள் பற்றிய முழு விவரங்களும் விளம்பர அறிக்கையில் 
இடம்பெறும் . குறிப்பிட்ட இடத்தில் , குறிப்பிட்ட காலத்தில் 
ஏலம் விடவிருக்கும் பொருள்கள் பொதுமக்கள் பார்வைக்கு . 
வைக்கப்பட்டிருக்கும் . அங்கு ஏலமெடுக்கக் குழுமியிருப்போரிடம் 
ஏலம் விடப்படும் . ஏலப்பொருளுக்குத் தான் தரத்தயாராகவுள்ள 
விலையைக் குறிப்பிடுதலை ஏலம் கேட்டல் ( Bidding ) என் 
சிறோம் . அவ்வாறு விலை கோருபவர் ஏலம் கேட்பவர் ( Bidder ) 
எனப்படுகிறார் . 


27 


அதிக விலை கூறும் ஏலம் கேட்பவருக்கே சரக்கு விற்கப் 
படுகிறது . ஒன்று , இரண்டு , மூன்று என்று கூவுவது மூல 
மாகவோ , மணி அடிப்பது மூலமாகவோ அல்லது வேறு பிற 
வழக்கமான செய்கைகள் மூலமாகவோ ஏலமிடுநர் அவ்விலையை . 
ஏற்றுக்கொள்வதாக அறிவிப்பார் . 


ஏலம் முடிவுற்றதாக அறிவிக்கும்வரை ஏலமிடுநர் விற்கு 
நரின் முகவராகச் செயல்படுகிறார் . பின்னர் வாங்குநரின் முக 
வராகவும் செயல்படுவார் . 


| 


ஏல விற்பனைப் பணத்தைப் பெறும் உரிமை வழக்கமாக 
அவருக்குண்டு . 


தனது பணியின்போழ்து ஏலவிற்பனைக்கான பொருள்களை 
ஏலமிடுநர் பெறுகிறார் . அதாவது ஏலப் பொருள்களின் உடைமை 
அவரிடம் இருக்கும் . எனவே , அவற்றை அவர் நன்முறையில் 
பேணிக்காக்க வேண்டும் . தனது கவனக்குறைவின் காரண 
மாகப் பொருள்களுக்குச் சேதம் ஏற்படின் , அவர் பொறுப்பேற்க 
வேண்டும் . 


( ஊ ) பண்டகம் வைத்திருப்பவர் ( Warehouse Keeper ) 
பண்டகம் வைத்திருப்பவர் உரிய கட்டணம் 

கட்டணம் பெற்றுக் 
கொண்டு , பாதுகாத்து வைக்கும்பொருட்டுப் பண்டங்களைப் 
பெறுகிறார் . தனது பாதுகாப்பில் விடப்படும் பொருள்களைத் 
தக்க முறையில் அவர் பாதுகாத்து வரவேண்டும் . சேதத்தி 
னின்றும் அழிவினின்றும் அவர் அவற்றைக் காக்கவேண்டும் . 


சரக்கைப் பெற்றவுடன் பண்டகம் வைத்திருப்பவர் சரக் 
குரிமையாளரிடம் பண்டகம் வைத்திருப்பவர் இரசீது அல்லது 
சான்றிதழ் என்ற ஒன்றை வழங்குவார் . பாதுகாப்பிற்கெனச் 
சரக்கு பெற்றுக்கொண்டதற்கான ஒப்பமே ( Acknowledgement ) 
அது . சரக்குரிமை ஆவணமாக ( Document of title to goods ) 
அது பயன்படாது . ஆனால் அவரே பண்டசாலை ஆணை 
( Warehouse Warrant ) என்ற ஒன்றைத் தரலாம் . அஃது ஒரு 
சரக்குரிமை ஆவணமாகும் . 


பண்டகம் வைத்திருப்பவரின் பணி சிறப்பானதொன்றாகும் . 
தங்களுக்கென்று 

தனியாகப் பண்டசாலைகள் பெற்றிராத 
தயாரிப்பாளர்களின் அல்லது வியாபாரிகளின் பண்டங்களை 
அவர் - நன்முறையில் பாதுகாக்கிறார் . . இதனால்தான் , விலை 


28 


வீழும் காலத்திலும் , தேவை சுருங்கும்போழ்தும் சரக்கினை 
விற்றுத் தீரவேண்டிய அவலநிலை இடை நிலையருக்கு ஏற்படுவ 
தில்லை . சந்தையில் உரிய விலை கிடைக்கும் வரை பொருள் 
களைப் பண்டசாலைகளில் பாதுகாத்து வரலாம் . இவ்வழியில் 
பண்டங்களுக்குக் காலப் பயன்பாட்டினை ( Time Utility ) பண்டகம் 
வைத்திருப்பவர் வழங்குகிறார் ., 


உரிய கட்டணத்தைப் பெறும்வரை சரக்கைத் திருப்பித் 
தராது தானே வைத்திருக்கும் பற்றுரிமை ( lien ) இவருக்குண்டு . 


வியாபார இடைநிலையர் 
( Merchant Middlemen ) 


மொத்த வியாபாரிகள் ( Wholesalers ) 

மொத்த வியாபாரம் : உற்பத்தியாளர்களிடமிருந்து நேரடி 
யாகப் பெருமளவில் சரக்குகளை வாங்கிச் சில்லறை வியாபாரி 
களிடம் சிறுசிறு அளவில் விற்பது மொத்த வியாபாரம , ஆகும் . 
உற்பத்தியாளருக்கும் சில்லறை வியாபாரிக்கும் இடையில் 
மொத்த வியாபாரி செயல்படுகிறார் . " தானே தயாரிப்பாள 
ராகவும் , சில்லறை வியாபாரியாகவுமில்லாது , ஆனால் இவ்விரு 
தரப்பினரிடையே ஓர் இணைப்பாகச் செயல்படுபவரே ஓர் 
உண்மையான மொத்த வியாபாரி , என்று எவிலின் தாமஸ் 
அவர்கள் அழகாகக் கூறியுள்ளார் . 


+ 


மொத்த வியாபாரிகளின் தன்மை 

( i ) பெரிய அளவு : பெருமளவில் இவரின் செயல்முறை 
கள் இருக்கும் . அதிகளவில் சரக்கு வாங்கி , அதனினும் குறைந்த 
அளவில் விற்றல் மொத்த வியாபாரத்தின் - முக்கிய தன்மை 
யாகும் . 


( li ) பிற வியாபாரிகளிடம் விற்றல் : பிற சில்லறை வியா 
பாரிகளுக்கு மொத்த வியாபாரி விற்கிறார் . இறுதியில் நுகர்வோர் 
ரிடம் இவருக்குத் தொடர்பு ஏற்படுவதில்லை . 

( ii ) உற்பத்தியாளரிடம் நேரடியாக வாங்குதல் : மொத்த 
வியாபாரி வழக்கமாகத் தயாரிப்பாளரிடமே நேரடியாகச் சரக்கு 
வாங்குதல் வழக்கம் . , 

| Evelyn Thomas : Commerce - Its Theory and Practice 


29 


( iv ) ஒன்று அல்லது சில பொருள்களில் வாணிகம் செய்தல் : 
குறிப்பிட்ட ஒருவகைப் பொருளில் தான் அல்லது சிலவற்றில் தான் 
இவருடைய வியாபாரம் அமைந்திருக்கும் . எடுத்துக்காட்டாக , 
காகிதம் ( paper ) , துணி அல்லது தேயிலை என்று குறிப்பிட்ட 
பொருள் ஒன்றில் அவர் ஈடுபடலாம் . காகித மொத்த வியாபாரி 
ஒருவர் , பல காகித ஆலைகளிலிருந்து பலவகையான காகிதங் 
களைப் பெறலாம் ; மின்பொருளில் ஈடுபட்டுள்ள மொத்த வியா 
பாரி ஒருவர் , மின்கம்பிகள் , பல்புகள் , சுவிட்சுகள் ( Switches ) 
போன்ற பல்வகை மின்பொருள்களை வாங்கி விற்கலாம் . தான் 
ஈடுபட்டுள்ள பொருள் வகையில் மொத்த வியாபாரி ஒரு வல்லுந 
ராக விளங்குகிறார் என்று சொல்லப்படுகிறது . 


வேண்டிய 


ஆலைகளுக்கு வழங்கும் மொத்த வியாபாரிகள் ( Mill Supply 
Wholesalers ) என்ற பிரிவினரும் உள்ளனர் . இவர்கள் தயாரிப் 
பாளர்களுக்கு 

மூலப்பொருள்களைப் பலபேரிடம் 
வாங்கி , ஒன்று திரட்டி அளிக்கின்றனர் . சிறு தயாரிப்பாளர் 
களுக்கு இவர்கள் பனைத்துணையாய்ப் பயன்படுகின்றனர் . இவர் 
களின் பணியால் , தடைப்படாது மூலப்பொருள்கள் கிடைக்கும் 
வழி ஏற்படுகிறது . இவர்கள் இல்லையெனில் எண்ணற்ற பல 
உற்பத்தியாளர்களிடமிருந்து இத்தயாரிப்பாளர்கள் மூலப் பொருள் 
களை அவ்வப்பொழுது வாங்கி ஒன்று திரட்ட வேண்டிய சுமை 
கூடியிருக்கும் . 


மொத்த வியாபாரிகளின் பணிகள் 


சில்லறை வியாபாரிகளுக்கு விற்கும் நோக்குடன் பல தயாரிப் 
பாளர்களிடமிருந்து ஒரு பொருளின் பல வகைகளையும் மொத்த 
வியாபாரி ஒருவர் ஒன்று திரட்டித் தன்னிடம் வைத்திருப்பார் . 
மொத்த வியாபாரியின் இப் பணி ஒன்றுதிரட்டும் பணி ( Assemb • 
ling function ) எனப்படுகிறது . 


இவ்வாறு - திரட்டப்பட்ட பொருள்களை நாட்டின் பல்வேறு 
பகுதிகளிலும் பல்கிப் பரவியிருக்கும் சில்லறை வியாபாரிகளுக்கு 
இவர் விற்பது பரவல் பணி ( Dispersion function ) எனப்படும் . 


தன்னுடைய சரக்கினைப் பாதுகாத்து வைக்கத் தன்க் 
கென்று பண்டசாலை யொன்றைப் பெரிய மொத்த வியாபாரி 
வைத்திருப்பார் . இல்லையெனில் அருகிலிருக்கும் பொதுப் பண்ட 
சாலை யொன்றில் தனது சரக்கை வைத்திருப்பார் . சந்தையில் 
குறிப்பிட்ட பண்டம் மிகவும் - அதிகமாகக் கிடைக்கும்பொழுது , 


30 


பண்டசாலையில் தேக்கி வைக்கிறார் . பின்னர் தேவை அதிகரிக் 
குங்கால் சந்தையில் விற்பனைக்கு அளிக்கிறார் .இவர் ஆற்றிடும் 
இப்பணி பண்டசாலையிடு பணி ( Warehousing function ) எனப் 
படும் . இது பொருளுக்குக் காலப் பயன்பாட்டினை அளிக்கிறது . 

பொருளின் தன்மை , சுவை ( Taste ) , அளவு முதலியவற்றின் 
அடிப்படையில் தரம் பிரிக்கும் ( Grading ) பணியினையும் அவர் 
மேற்கொள்கிறார் . மேலும் , சில்லறை வியாபாரிகள் வாங்கும் 
வண்ணம் பண்டங்களைச் சிறு அளவாகக் கட்டுமம் ( Packing ) 
செய்கிறார் . இவரின் இந்தத் தரம் பிரிக்கும் பணியும் , கட்டுமப் 
பணியும் முக்கியமானவையாகும் . 


உற்பத்தியாளர்களுக்கு ஆற்றிடும் பணிகள் 

( i ) அதிக அளவில் வாங்குதல் : தயாரிப்பாளரிடமிருந்து 
மிகப் பெருமளவில் மொத்த வியாபாரி பொருள்களை வாங்குகிறார் . 
-மொத்த வியாபாரி இல்லை யெனிலோ , எண்ணற்ற சிறுசிறு 
வியாபாரிகளிடமிருந்து அளப்பரிய ஆணைகளை உற்பத்தி 
யாளரே பெற்றுச் சிறுசிறு கட்டுகளாகக் கட்டித் தனித்தனியாக 
ஒவ்வொருவருக்கும் சரக்கினை அனுப்ப வேண்டியிருக்கும் . 
ஒவ்வொரு சில்லறை வியாபாரிக்கும் சரக்கனுப்புதலால் கூடுதல் 
செலவாகும் ; காலமும் வீணாகும் . ஆனால் மொத்த வியாபாரி 
இப்பணியினை மேற்கொள்வதால் - எங்கும் நிறைந்திருக்கிற , 
எண்ணற்ற சில்லறை விற்பனையாளர்களுக்குச் சரக்கு வழங்கும் 
பணியை ஏற்றுக் கொள்வதால் - உற்பத்தியாளரின் சுமையை 
வெகுவாகக் குறைத்திடப் பெருந்துணையாயிருக்கிறார் . 


( ii ) பேரளவின் பெரும்பயன் : மொத்த வியாபாரி பெரிய 
அளவில் சரக்கு வாங்குதலால் , தயாரிப்பாளர் பேரளவு உற்பத் 
தியில் ஈடுபட முடிகிறது ; அதன் பயன்கள் பலவற்றையும் 
தயாரிப்பாளர் நுகர முடிகிறது . 

( iii ) உற்பத்திப் பணியில் ஆழ்கவனம் : சந்தையிடுபணியை 
( Marketing function ) மொத்த வியாபாரியே பார்த்துக் கொள்வ 
தால் , உற்பத்திப் பணியில் தன் முழுக்கவனத்தையும் தயாரிப் 
" பாளர் செலுத்த முடியும் . இதனால் வீண் செலவு தவிர்க்கப் 
படுவதுடன் , தடையேதுமின்றிச் செவ்விதே பொருள் உற்பத்தி 
செய்ய முடிகிறது . 

( iv ) சிக்கனம் : -உற்பத்தியான பண்டங்களை 
வியாபாரி வாங்கித் தன் பண்டசாலையில் வைத்துக் கொள்வ 


1 


மொத்த 


31 


தால் , தயாரிப்பாளர் முடிவுப் பொருள்களைப் பெருமளவில் 
சேர்த்து வைக்க வேண்டுவதில்லை . பண்டகப் பணி இவ்வாறு 
உற்பத்தியாளரிடமிருந்து மொத்த வியாபாரிக்கு மாறுவதால் , 
சரக்கைத்தேக்கி வைக்கும் செலவு மிகவும் குறைகிறது . சரக்கில் 
தனது முதலை அவர் முடக்கி வைக்க வேண்டியிராது . குறைந்து 
முதலுடன் தயாரிப்பாளர் தொழில் நடத்த முடியும் . 


( v ) விலையை நிலைப்படுத்தல் ( Price stabilisation ) : மந்த 
காலத்தின் போழ்து பண்டங்களுக்கான தேவை ( Demand ) 
குன்றி அடிமட்டத்தில் இருக்கும் பொழுது , மொத்த வியாபாரி 
பண்டத்தின் அளிப்பைக் ( Supply ) குறைத்து விலை வீழ்ச்சி 
யைத் தடுக்கிறார் . பின்னர் தேவை விரிந்து , விலை ஏறும் 
பொழுது பண்டத்தைச் சந்தையில் அளிப்பது மூலமாக விலை 
உயர்வைக் கட்டுப்படுத்துகிறார் . இவ்வாறு சீரான விலை 
நிலவப் பெருந்துணை புரிகிறார் . இவர் இல்லையெனில் , ஒரு 
நேரத்தில் பண்டங்களின் தேக்கமும் , மறுநேரத்தில் அதன் 
கடுமையான தட்டுப்பாடும் விலையில் பயங்கர ஏற்றிறக்கத்தை 
( Fluctuation in prices ) உண்டுபண்ணும் . 


( vi ) மூலப்பொருள்கள் தங்குதடையின்றிக் கிடைத்தல் : 
வேளாண் விளைபொருள்களைக் கச்சாப் பொருளாகப் பயன் 
படுத்தும் தயாரிப்பாளர் எண்ணற்ற சிறு விவசாயிகளிடமிருந்து 
அவற்றைத் திரட்ட வேண்டும் , ஆனால் இப்பணியை மொத்த 
வியாபாரியே மேற்கொண்டு ஆண்டு முழுவதும் தங்கு தடை 
யின்றிக் கச்சாப் பொருள் அளிக்கிறார் . 


* 


( vii ) சந்தை நிலவரம் அறிவித்தல் : சில்லறை வியாபாரி 
களுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ளதால் சந்தை நிலவரம் 
பற்றிய தகவல்களை உடனுக்குடன் மொத்த வியாபாரி தயாரிப் 
பாளருக்குத் தெரிவிக்கிறார் . நுகர்வோர் விருப்பத்தில் மாற்றம் , 
ஏற்பட்டிருக்கிறதா , பாணி அல்லது நாகரிகம் ( fashion ) மாறி 
விட்டதா , வேறு போட்டிப் பொருள்கள் விற்பனைக்கு வந்துள் 
ளனவா , வேறு மாற்றுப்பொருள்களை நுகர்வோர் நாடுவதன் 
காரணம் யாது- என்ற விவரங்களை யெல்லாம் அறிவிக்கின்றார் . 
தயாரிப்பாளருக்கு மொத்த வியாபாரி 

மொத்த வியாபாரி ஆற்றிடும் பணிகளுள் 
இன்றியமையாதது 

தன்னுடைய பண்டத்திற்குள்ள 
சந்தையை 

இழக்காதிருக்க என்னென்ன மாற்றங்களைப் 
பண்டத்தில் செய்ய வேண்டுமோ அவற்றை யெல்லாம் இவர் 
உடனுக்குடன் செய்யமுடியும் . 


H 


32 


( viii ) இடர்ப்பாடேற்றல் ( Risk- bearing) : விலை வீழ்ச்சி , 
தேவை சுருங்குதல் , பண்டம் சீரழிதல் , , பாதுகாத்தலின் 
போழ்து வீணாதல் போன்றவற்றின் காரணமாக எழும் எந்நட் 
டத்தையும் மொத்த வியாபாரியே தாங்கிக்கொள்கிறார் . இவ் 
வாறே சில்லறை வியாபாரிகளுக்குக் கடன்பேரில் சரக்கு விற்ப 
தால் உண்டாகக்கூடிய வராக்கடன் நட்டமும் மொத்த வியா 
பாரியே ஏற்கவேண்டியுள்ளது . 
சில்லறை வியாபாரிகளுக்கு ஆற்றிடும் பணிகள் 

( i ) தேவைகளை நிறைவேற்றல் : தனது வாடிக்கையரின் 
மாறுபட்ட விருப்பங்களை நிறைவேற்றும் பொருட்டுப் பலவகை 
யான பொருள்களைச் சில்லறை வியாபாரி தனது கடையில் 
வைத்திருக்க வேண்டும் . ஒவ்வொரு முறையும் சிறு அளவில் 
தான் இவர் வாங்கக் கூடுமாதலால் , பல தயாரிப்பாளர்களிடம் 
பொருள்களை அவரால் வாங்க இயலாது . தேவைப்படும் பொழு 
-தெல்லாம் வேண்டிய அளவில் சர்க்களித்து உதவுபவர் மொத்த 
வியாபாரிதான் . இதனால் சில்லறை வியாபாரியின் கொள் 
முதல் செய்வது குறித்த சிக்கல் தீர்ந்து விடுகிறது . 


( ii ) பண்டங்களைச் சேமித்து வைக்கப் பேரிடம் தேவை 
யில்லை : சில்லறை வியாபாரிகளின் முதல் , குறைந்த அளவில் 
தான் இருக்குமாதலால் , பல்வகைப் பொருள்களையும் பெரு 
மளவில் சேர்த்துப் பாதுகாத்து வைக்க அவர்களால் இயலாது . 
ஆனால் இது ஒரு 

பிரச்சினையாக உருவெடுக்காததற்குக் 
காரணம் மொத்த வியாபாரிகள் ஆற்றிடும் பணியே . வேண்டிய 
பொழுதெல்லாம் தங்களிடம் தீர்ந்துவிட்ட சரக்கைச் சில்லறை 
வியாபாரிகள் , மொத்த வியாபாரிகளிடமிருந்து பெற்றுக்கொள்ள 
முடியுமாகையால் , அவற்றைப் பாதுகாத்து வைக்கப் போதிய 
* அளவு இடவசதி இருக்க வேண்டிய தேவையில்லை . 


( iii ) பற்றாக்குறை தவிர்க்கப்படுதல் : மொத்த வியாபாரி 
இல்லையென்றால் , தயாரிப்பாளர்களிடமிருந்து சில்லறை வியா 
பாரிகள் சரக்கு பெற வேண்டும் . இதில் கால தாமதம் ஏற்பட 
லாம் . சரக்கு கைக்குக் கிட்டுவதற்குள் பற்றாக்குறை ஏற்பட்டு 
விடும் . மொத்த வியாபாரிகளால் இக்குறை அறவே அகற்றப்பட்டு 
விடுகிறது . 


* ( iv ) பெரும் முதல் வேண்டுவதில்லை : சிறு அளவில் சரக்கு 
கொள்முதல் செய்து கொள்ளவும் , சரக்கு தீர்ந்தவுடனேயே 
பெற்றுக் கொள்ளும் வசதியையும் மொத்த வியாபாரிகள் செய்து 


33 


தருவதால் , சில்லறை வியாபாரிகள் 
தொழில் நடத்த முடிகிறது . 


குறைந்த முதலுடன் 


( v ) சந்தையிடு இடர்ப்பாடு அகலுகிறது : சில்லறை வியா 
பாரிகள் சிறு அளவில் சரக்கு வைத்துக்கொண்டு வாணிகம் 
செய்ய மொத்த வியாபாரிகள் உதவுவதால் , விலை குறைதல் , 
சரக்கு வழக்கொழிந்து போதல் , தேவைச்சுருக்கம் - போன்ற 
சந்தையிடு இடர்ப்பாடுகள் சில்லறை வியாபாரிகளை வெகுவாகப் 
பாதிப்பதில்லை . தங்கள் கடைகளில் வைத்துள்ள குறைந்தளவு 
சரக்கு மீதான நட்டத்தோடு இவர்கள் ஏற்கும் இடர் நின்று 
விடுகிறது . 


( vi ) புதிய பொருள்களைச் சந்தையிடுதல் : தயாரிப்பாளர்கள் 
தயாரித்தனுப்பும் புதிய புதிய பொருள்களை மொத்த வியாபாரி 
கள் சில்லரை வியாபாரிகளின் கவனத்துக்குக் கொண்டு வருகின் 
றனர் ; அவர்களை வாங்கத் தூண்டுகின்றனர் . இதற்கெனச் 
சில்லறை வியாபாரிகளை அவர்கள் நேரில் சந்திக்கின்றனர் ; 
அல்லது தங்களின் 

விற்பாண்மையரை ( Travelling 
Salesmen ) அனுப்பி அவர்களின் கடைகளில் புதிய பண்டங்களை 
விற்பனைக்கு வைக்க ஏற்பாடு செய்கின்றனர் . சரக்கு பற்றிய 
விளக்க ஏடுகளையும் , வாணிகச் சுற்றறிக்கைகளையும் அவ்வப் 
பொழுது அனுப்பி வைக்கின்றனர் . 


பயண 


* 


( vii ) சிறப்பறிவின் பயனைச் சில்லறை வியாபாரிகளுக்குக் 
கிடைக்கச் செய்தல் : 

மொத்த 

வியாபாரிகள் குறிப்பிட்ட 
ஒன்றிரண்டு பொருள்களில் மட்டுமே வாணிகம் செய்வதால் , 
அவற்றின் சந்தைப் போக்கு குறித்த முழு அறிவையும் அவர்கள் 
பெறுகின்றனர் . மிகவும் சிறந்த முறையிலும் குறைந்த விலை 
யிலும் தயாரிக்கக் கூடிய உற்பத்தியாளர்களிடமே அவர்கள் 
பொருள்களைக் கொள்முதல் செய்கின்றனர் . தாங்கள் ஈடுபட் 
டிருக்கும் பொருள் குறித்த தங்களின் மேலான அறிவின் 
பயனைச் சில்லறை வியாபாரிகளுக்குக் கிட்டச் செய்கின்றனர் . 


( viii ) நிதி உதவி : மொத்த வியாபாரி , சில்லறை வியா 
பாரிக்கு ஆற்றிடும் பணிகளுள் குறிப்பிடத்தக்க சிறப்புத்தன்மை 
பெற்றது , முன்னவர் பின்னவர்க்களிக்கும் கடன் வசதியேயாகும் . 
பெரும்பாலும் தனது வாடிக்கைச் சில்லறை வியாபாரிகளுக்குக் 
கடன் விற்பனை செய்கின்றனர் . சில்லறை வியாபாரிகளோ 
தங்கள் வாடிக்கையரிடம் பணத்தை வசூல் செய்து பின்னரே 
மொத்த வியாபாரியின் கணக்கைத் தீர்க்கின்றனர் . இதனால் 


வா -3 


34 


குறைந்த நடைமுறை முதல் தொகையுடன் ( Working Capital ) 
சில்லறை வியாபாரிகளால் தொழில் செய்ய முடிகிறது . 


சிறு தயாரிப்பாளர்களுக்கும் , சிறு சில்லறை வியாபாரிகளுக் 
கும் , மொத்த வியாபாரிகளின் பணி இன்றியமையாதது ஆகும் . 
ஆனால் பெரிய தயாரிப்பாளர்களையும் , பெரிய சில்லறை வியா 
பாரிகளையும் பொறுத்தவரை அவர்களின் . பணி அவ்வளவு 
முக்கியம் என்று கூறுவதற்கில்லை : 


வினாக்கள் 


1. பல்வகை வாணிக முகவர்கள் பற்றி விளக்குக . 


2. சரக்குடை முகவர் என்றால் யார் ? அவர் எவ்வாறு 

தரகரிடமிருந்து வேறுபடுகிறார் ? 


3. சிறு குறிப்பு வரைக : 

( அ ) கழிவு முகவர்கள் 
( ஆ ) பிணை முகவர்கள் 
( இ ) ஏலமிடுநர் 


4. மொத்த வியாபாரிகளின் தன்மைகள் யாவை ? 


5. தயாரிப்பாளர்களுக்கு மொத்த வியாபாரிகள் ஆற்றிடும் 

பணிகள் யாவை ? 


6 .. சில்லறை வியாபாரிகளுக்கு 

வியாபாரிகளுக்கு மொத்த வியாபாரிகள் 
ஆற்றிடும் பணிகள் யாவை ? 


அத்தியாயம் 3 


உள்நாட்டு வியாபாரம் 


(சில்லறை வியாபாரிகள் ) 
சிறப்புத் தேர்ச்சியின் அடிப்படையில் அனைத்தும் இயங்கு 
கின்ற இன்றைய நாட்களில் , உற்பத்தியாளரிடமிருந்து நுகர் 
வோர் கைக்குச் சரக்கு செல்லும் வழியில் பல இடை நிலையர்கள்" 
செயல்படுகின்றனர் . இறுதியில் இருக்கும் நுகர்வோரின் தேவை 
களை நிறைவேற்றும் இடை நிலையரின் வரிசையில் இறுதியில் 
இருப்பவர்கள் 

சில்லறை வியாபாரிகளே . " நுகர்வோரின் 
விருப்பங்களைச் செவ்விய முறையிலும் திறமையாகவும் நிறை 
வேற்றும் வகையில் 

வகையில் அமைந்துள்ள பொருளியல் தொடரில் 
அவரே இறுதியானவர் , ” என்று எவிலின் தாமஸ் ! அவர்கள் 
கூறிப்போந்தார் . எனவே சில்லறை வியாபாரியானவர் நுகர் 
வோர் பண்டங்களை வழங்குதலில் தொடர்புடையவர் ; நுகர் 
வோருடன் நேரடித்தொடர்பு கொண்டவர் . அவர்களுக்குப் 
பண்டங்கள் இவர் கைகளின் மூலமே சென்றடைகின்றன . 
மொத்த வியாபாரிக்கும் சில்லறை வியாபாரிக்கும் உள்ள வேறு 
பாடுகள் 

( i ) இறுதி நுகர்வுக்காகச் சரக்கு விற்கும் வியாபாரி 
சில்லறை வியாபாரியாவார் . அதாவது , இவரிடம் பண்டம் . 
வாங்குவோரின் விருப்பம் மீண்டும் அதனை விற்பதற்கன்று ; 
தாம் அதனை நுகரும் பொருட்டே வாங்குகிறார்கள் . ஆனால் 
மொத்த வியாபாரியோ நுகர்வுக்காக விற்பதில்லை . இவரிடம் 
சரக்கு வாங்கும் சில்லறை - வியாபாரியின் நோக்கம் அதனை 
மீண்டும் விற்பதற்கே . 

( ii ) சில்லறை வியாபாரி நுகர்வோருக்குச் சரக்கு விற்கிறார் . 
ஆனால் மொத்த வியாபாரியோ சில்லறை வியாபாரிக்கு . 
விற்கிறார் . 

( iii ) மொத்த வியாபாரி உற்பத்தியாளரையும் , சில்லறை 
வியாபாரியையும் இணைக்கிறார் . ஆனால் சில்லறை வியா 

Evelyn Thomas : Commerce -Its Theory and Practice 


4 


36 


. 


பாரியோ மொத்த வியாபாரிக்கும் இறுதி நுகர்வோருக்கும் 
இணைப்புப் பாலமாக இருக்கிறார் . 

( iv ) சில்லறை வியாபாரி சிறு அளவில்தான் பொருளை 
விற்பனை செய்கிறார் . ஆனால் மொத்த வியாபாரியின் நடவடிக் 
கைகள் பெருமளவில் இருக்கும் . 

( v ) பல்வகைப் பொருள்களில் வாணிகம் செய்தல் சில்லறை 
வியாபாரத்தின் சிறப்புக்கூறு . எப்பொருளை எடுத்துக்கொண் 
டாலும் அதில் பல வகைகளை நுகர்வோரிடம் காண்பித்து அவர் 
கள் தங்கட்கு ஏற்றதைத் தேர்ந்தெடுத்துக் கொள்ள 
செய்கிறார் . ஆனால் மொத்த வியாபாரியோ ஒன்றிரண்டு 
பொருள்களின் விற்பனையில் மட்டுமே ஈடுபடுபவர் . 

( vi ) சில்லறை வியாபாரி விற்பனைப் பொருள்மீது வைத் 
திடும் இலாப சதவிகிதம் வழக்கமாக மொத்த வியாபாரி வைத் 
திடும் இலாபத்தைவிட அதிகமாகவே இருக்கும் . 


வகை 


வகை 


சில்லறை வியாபாரிகளின் பணிகள் 

( i ) சரக்கு வைத்திருத்தல் : போதிய நிதியும் இடமும் 
இல்லாக் காரணத்தால் நுகர்வோர் வேண்டிய பண்டங்களை 
அதிகளவில் வாங்கிச் சேமித்து வைப்பதில்லை . அத்துடன் , 
நுகர் பொருள்களில் பெரும்பான்மையானவை அழுகும் 
யைச் ( perishable type ) சார்ந்தவை . எனவே நீண்ட காலம் 
அவற்றைப் பாதுகாக்க வேண்டியிருப்பின் , அதற்கான தனி 
வசதிகளைச் செய்தாக வேண்டும் . இதனால்தான் நுகர்வோர் 
சிறு அளவில் பொருள்களை - வாங்குகின்றனர் . நாள்தோறும் 
புழங்கக்கூடிய பொருள்களைப் போதிய அளவில் சில்லறை 
வியாபாரி - தன் . கடையில் வைத்திருப்பதால் , எப்பொழுது 
தேவை எழுகின்றதோ , அவ்வப்பொழுது வாங்கிக்கொள்ள நுகர் 
வோருக்கு வசதியாக இருக்கிறது . 


( ii ) சிறு அளவில் விற்றல் ! மொத்த வியாபாரியிடமிருந்து 
இவர் ஓரளவு அதிக அளவில் கொள்முதல் செய்யினும் ; நுகர் 
வோருக்குத் தேவையான அளவில் - சிறுசிறு அளவில்கூட விற்கத் 
தயாராக இருக்கிறார் . இவர் பண்டங்கள் வழங்கலில் ஈடுபட 
வில்லையெனில் , தங்களுக்கு வேண்டிய மிகக் குறைந்தளவு 
பண்டங்களுக்காகக்கூட , நுகர்வோர் மொத்த வியாபாரியை 
அணுக வேண்டியிருக்கும் , எடுத்துக்காட்டாக , ஒரு பென்சில் 
வேண்டுமென்றால் அல்லது எழுத ஒரு காகிதம் தேவைப்படின் 
கூட மொத்த வியாபாரியை நாடவேண்டிய நிலை ஏற்படும் . 


37 


( iii ) பல்வகைச் சரக்கிருப்பை வைத்திருத்தல் : நுகர்வோரின் 
விருப்பங்கள் மாறிமாறி இருக்கின்றன . தங்கள் மனத்திற்கு ஏற்ற 
வற்றைத் தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் வகையில் பல்வகையான 
பண்டங்களை - பல்வேறு உற்பத்தியாளர்கள் தயாரிக்கும் பொருள் 
களை - தனது கடையில் சில்லறை வியாபாரி வாங்கி வைத்திருக்க 
வேண்டும் . எவ்வளவுக் கெவ்வளவு அதிக வகைகளை வைத் 
திருக்கிறாரோ , அந்தளவிற்கு அவருடைய வாடிக்கையாளர்களின் 
எண்ணிக்கை அதிகரிக்கும் . எனவே தனது 

வாடிக்கையர் 
விரும்பும் வகைகள் யாவை என்பதை முதற்கண் சில்லறை வியா 
பாரி உணர முற்படுகிறார் . அவ்வகைப் பொருள்களை - பல்வேறு 
தயாரிப்பாளர்கள் உற்பத்தி செய்யும் பண்டங்களை - எந்நாளும் 
வைத்திருக்க முயல்கிறார் . 

( iv ) தகவல் தரல் : நுகர் பொருள்கள் பல வகைகளில் 
தயாரிக்கப்படுகின்றன என்பது அனைவரும் அறிந்த ஒன்று : 
அளப்பரிய இவ்வனைத்து வகைப் பொருள்களையும் தகுந்த 
முறையில் தனது கடையில் அடுக்கி வைப்பதன் மூலம் , தனது 
வாடிக்கையரின் கவனத்தைக் கவர்கிறார் . புதிதாக வந்துள்ள 
பொருள்களை வாடிக்கையர் அறிய முடிகிறது . இவ்வாறு அனை 
வரும் காணும் வகையில் பொருள்களை அடுக்கி வைக்கவில்லை 
யெனில் , பல புதிய பொருள்களைப்பற்றி வாடிக்கையர் தெரிந்து 
கொள்ளும் வாய்ப்பே எழாமற்போகும் . பாணி அடிக்கடி மாறக் 
கூடிய துணிமணி , அறைகலன் ( Furniture ) போன்ற பொருள் 
விற்பனையில் சில்லறையரின் ( Retailer ) காட்சி அமைப்புப்பணி 
( Display Function ) மிக இன்றியமையாப் பணியாகும் . 

( v ) தேர்ந்த ஆய்வுரை : தான் ஈடுபட்டுள்ள வாணிகப் 
பொருள்களில் சில்லறை வியாபாரி சிறந்த தேர்ச்சி பெற்றுள் 
ளார் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை . ஆகவே தனது வாடிக் 
கையர் எப்பொருளை வாங்க வேண்டும் என்று தேர்ந்தெடுப்பதில் 
தக்க ஆலோசனையை - அறிவுரையை - வழங்க அவர் தகுதி 
பெற்றவர் . அத்துடன் நில்லாது - வாங்கிய பொருள்களை அவர் 
கள் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் , எவ்வகையில் பேணிக் 
காக்க வேண்டும் - என்றெல்லாம் அறிவுரை நல்குவார் . சில 
வேளைகளில் தனது நெருங்கிய வாடிக்கையருக்குத் தேவை 
யான ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கு ( அண்மையில் ) பற்றாக்குறை 
ஏற்பட விருப்பின் , அதனை உணர்த்தித் தற்பொழுதே 
- அப்பண்டத்தை வாங்கி வைத்துக்கொள்ளத் தூண்டுவார் . 

( vi ) விற்பனைக்குப் பின் ஆற்றும் பணி : தாங்கள் விற்ற 
பொருள்கள் குறிப்பிட்ட சில ஆண்டுகள் வரையாவது பழதறச் 


38 


செயற்படும் என்ற பொறுப்புறுதியை ( Guarantee ) சில்லறை 
வியாபாரிகள் தருகின்றனர் . இந்தப் பொறுப்புறுதிக் காலத்தில் 
பழுது ஏற்படின் , இலவசமாகவோ , குறைந்த கட்டணத்திலோ 
பழுது பார்த்தும் தருவர் . 


( vii ) கடன் வசதிகள் : தங்களின் நிரந்தரமான வாடிக்கை 
யருக்குச் சில்லறை வியாபாரிகள் கடன் விற்பனையும் செய்கின் 
றனர் . மாத வருவாய் ஈட்டும் நடுத்தர வகுப்பினர் இதனைப் 
பெரும் பயனாய்க் கருதுகின்றனர் . திங்கள் முழுவதும் கடனுக்குச் 
சரக்கு வாங்கி விட்டுப் பின்னர் ஊதியம் பெற்றவுடன் கணக்கை 
நேர் செய்து விடுகின்றனர் . 


வானொலிப் பெட்டிகள் , மின் விசிறிகள் , அறைகலன் 
( Furniture ) , தையற்பொறிகள் -போன்ற நெடுநாள் பயன் தரும் . 
நுகர்பொருள்களை 

வாடகைக் 

கொள்முறையிலும் ( Hire 
Purchase System ) தவணைக் கொள்முறையிலும் ( Instalment 
System ) விற்கின்றனர் . இவற்றின் விற்பனை இம்முறையால் 
பன்மடங்கு பெருகியுள்ளது கண்கூடு . 


( viii ) பல்வகைப் பணிகள் : ( அ ) சில பெரும் சில்லறை 
வியாபார அமைப்புகள் நுகர்வோர்தம் இல்லங்களிலேயே சரக்கை 
வழங்கவும் ஏற்பாடு செய்கின்றன , 


( ஆ ) அன்றாடம் பயன்படுத்தப்படும் - பொருள்களைப் 
பொறுத்தவரை , சில்லறை வியாபாரிகளின் பணிகள் தவிர்க்க 
முடியாதவை ; சிறப்பிடம் வகிப்பவை . எடுத்துக் காட்டாக , காய் 
கறிகள் , கனிகள் , உணவுப்பொருள்கள் , பால் ஆகியவற்றைப் 
புதியனவாக , அவ்வப்பொழுது வாங்கவே நுகர்வோர் விழைவர் . 
பல்வேறு இடங்களில் வாழும் நுகர்வோருக்கு அன்றாடம் இவை 
களைப் புத்தம் புதியனவாக வழங்க மொத்த வியாபாரிகளால் 
முடியாது . 


W 


சில்லறை வியாபாரிகள் தயாரிப்பாளர்களுக்கு ஆற்றிடும் பணிகள் 

( i ) சந்தையிடும் பிரச்சினைகளின் தீர்வு , தாங்கள் உற்பத்தி 
செய்யும் பொருள்களுக்கு ஒரு வடிகாலாய்ச் சில்லறை வியாபாரி 
கள் அமைகின்றனர் . நாடு தழுவி இவர்கள் இருப்பதால் , தயாரிப் 
பாளர்களின் பண்டங்களைப் பயன்படுத்தும் அனைத்து நுகர் 
வோர் கைகளிலும் அவற்றைச் சேர்ப்பிக்க முடிகிறது . உற்பத்தி 
யான பண்டங்களை விற்கும் பிரச்சினைக்கு , சந்தையிடு 


39 


தொல்லைகளுக்கு இவர்கள் வாயிலாகத் தயாரிப்பாளர்கள் தீர்வு 
காண்கின்றனர் . 

எனவே , 

அவர்கள் கவனத்தைச் சிதற 
விடாமல் , உற்பத்தியில் முழுதும் ஈடுபடமுடிகிறது . 

( ii ) சந்தை ஆய்வு : நுகர்வோரிடம் நேரடித் தொடர்பு 
கொள்வோர் சில்லறை வியாபாரிகளே . நுகர்வோரின் விருப்பு , 
வெறுப்பு , அவர்கள் மனப்பான்மையில் காணும் மாற்றம் 
முதலியவை பற்றிய தகவல்களை அவர்கள் சேகரிக்கின்றனர் . 
மொத்த வியாபாரிகள் மூலம் இவற்றைத் தயாரிப்பாளர்களிடம் 
சேர்ப்பிக்கின்றனர் . இதன் விளைவாகத் தங்கள் பொருள்களின் 
அளவு , தன்மை , வடிவமைப்பு முதலியவற்றில் தேவையுள்ள 
மாற்றத்தை உடனடியாகச் செய்து , தயாரிப்பாளர்கள் தங்கள் 
பொருள் விற்பனை குறையாமல் பார்த்துக் கொள்கின்றனர் . 

சில்லறை வியாபார அமைப்புகளின் வகைகள் 
சில்லறை வியாபார அமைப்பைப் பொதுவாக இரு பிரிவு 
களாகப் பிரிக்கலாம் . 

( i ) சுற்றாடும் வாணிக வகையினர் ( Itinerant Traders ) 

( ii ) நிலையிடச் சில்லறை வியாபாரக் கடைகள் ( Fixed 
Retail Shops ). 

இவை மேலும் கீழ்க்கண்டவாறு பகுக்கப்படுகின்றன . ( பக்கம் 
40 - ல் காண்க . ) 


சுற்றாடும் வாணிகர்கள் 

( Itinerant Traders ) 
நிலையான தொழிலிடமில்லாத எல்லாச் சில்லறை வியாபாரி 
களையும் சுற்றாடும் வாணிகர்கள் எனும் சொல் உணர்த்தும் . 
காய்கறிகள் , பழங்கள் , மீன்- போன்ற அன்றாடம் நுகரும் பொருள் 
களில் இவர்கள் பெரும்பாலும் வாணிகம் செய்கின்றனர் . தாங்கள் 
கொண்டு செல்லும் பொருள்களைக் கூவி விற்கின்றனர் ; ஊர் 
சுற்றி , இடம் விட்டு இடம் , விற்றுக்கொண்டே செல்கின்றனர் . 
இந்நடமாடும் வியாபாரிகள் பலவகைப்பட்டவர் . அவர்களுள் 
முக்கியமானவர்கள் : 
( அ ) தலைச்சுமை வியாபாரியும் தள்ளுவண்டி வியாபாரியும் 

( Pedlars and Hawkers ) 
( ஆ ) சந்தை வியாபாரிகள் ( Market Traders ) 
( இ ) இடம்பெயர் வியாபாரிகள் ( Cheap Jacks ) 
( ஈ ) தெரு வியாபாரிகள் அல்லது நடைபாதை வியாபாரிகள் 


சில்லறைவியாபாரஅமைப்பு 

| 


L 


சுற்றாடும்வாணிகர்கள் 


நினலயிடச் 
சில்லறை 
வியாபாரக் 
கடைகள் 


4 


சிற்றளவு 


பேரளவு 


2 


ப 


பெட்டிக்கடை 


பா தள்ளுவண்டிவியாபாரி தலைச்சுமைவியாபாரி 

1 இடம்பெயர்அங்காடியர் (CheapJacks) 

| நடைபாதைவியாபாரிகள் 

| ஒரேவிலைக்கடைகள் 


4 


மளிகை 


துறைவாரிக்கடைகள் 

| மடங்குக்கடைகள் 

| தயாரிப்பாளர்தம்கடைகள் 


40 


பொதுவியாபாரிகள் 


- 


1 


தனிப்பொருள்கடைகள் 

( 
Speciality 
shops 
) 


அஞ்சல்வழிவாணிகம் 


சிறப்பங்காடிகள் (SuperMarkets) 


நுகர்வோர்கூட்டுறவுச்சங்கங்கள் 


வாடகைமுறைவிற்பனைக் 

கடைகள் 


41 


சுற்றாடும் வியாபாரிகளின் வகைகள் 

( i ) தலைச்சுமை வியாபாரியும் , தள்ளுவண்டி வியாபாரியும் : 
முன்னரே கூறியவாறு , இவ்வகையினர் பழங்கள் , காய்கறிகள் , 
மீன் , முட்டை முதலியவற்றை விற்கின்றனர் . கைவண்டிகளில் 


தள்ளுவண்டி 

வியாபாரி 
தலைச்சுமை வியாபாரி 


சந்தை வியாபாரிகள் 


சுற்றாடும் 
வாணிகர் 


வியாபாரிகள் தெரு 


இடம் பெயர் 
அங்காடியர் 


படம் 


7 


சுற்றாடும் வாணிகர்கள் 
அல்லது சக்கர வண்டிகளில் இவற்றை ஏற்றித் தெருத்தெருவாக 
விற்பவர்கள் , கைவண்டியில் விற்போர் ( Hawkers ) எனப்படு 
கின்றனர் . இப்பண்டங்களைத் தங்கள் முதுகின் மேல் அல்லது 
தலையில் சுமந்து விற்போர் , தலைச்சுமை வியாபாரிகள் ( Pedlars ) 
எனப்படுகின்றனர் . மலிவுவகைப் பேனாவகைகள் , ஆயத்த 
ஆடை வகைகள் ( Readymade Garments ) போன்ற பொருள் 
களிலும் இற்றை நாள்களில் இவர்கள் வியாபாரம் செய்கின்றனர் . 
விற்பனை குறையத் தொடங்கின் வேறு ஊருக்குச் செல்வர் . 

சந்தையில் அழுகும் பொருள்கள் திடீரென அதிகரிக்கும் 
பொழுது , இவர்கள் இல்லையெனில் பொருள்கள் நுகர்வோரைச் 
சேரும் வாய்ப்பு ஏற்படாது ; அவை அழுகி வீணாகக்கூடும் . 

( ii ) இடம்பெயர் அங்காடியர் ( Cheap Jacks ) : இவர்கள் 
மக்கள் வாழ் பகுதிகளில் கடைகளை வாடகைக்கு எடுத்துக் 


42 


கொண்டு வியாபாரம் செய்கின்றனர் . இருக்கின்ற இடத்தில் 
விற்பனை வாய்ப்பு. இனி இருக்காதெனத் தோன்றின் , வேறிடம் 
நோக்கிச் செல்வர் . அதாவது தலைச்சுமை வியாபாரி போன்று 
தெருத்தெருவாகச் சுற்றி இவர்கள் விற்பது. இல்லை ; ஊரில் ஒரு 
கடை வைத்து வியாபாரம் செய்கின்றனர் . பின்னர் வேறொரு 
ஊருக்குச் சென்று கடை நடத்துகின்றனர் . இவ்வாறு இடம் 
விட்டு இடம் சென்று அங்கேயே ` 

சிலகாலம் தங்கி இவர்கள் 
வாணிகம் செய்கின்றனர் . 


வீட்டில் பயன்படுத்தும் பொருள்கள் , ஆயத்த ஆடைகள் , 
அலுமினியப் பாத்திரங்கள் , குறைந்த மதிப்புடைய பிளாஸ்டிக் 
பொருள்கள் போன்றவற்றை இவர்கள் பெரும்பாலும் விற்கின்றனர் . 


( iii ) நடைபாதை 

வியாபாரிகள் : சென்னை , பம்பாய் , 
கல்கத்தா போன்ற மாநகர்களில் பரபரப்பாக வியாபாரம் நடக்கும் 
முக்கிய தெருக்களின் நடைபாதைகளிலே தாங்கள் விற்கும் 
பொருள்களை விரித்துவைத்து விற்கின்றனர் . அதாவது , நடை 
- பாதைகளே விற்பனைக் கூடங்களாகி விடுகின்றன . சாதாரண 
நகரங்களில்கூட இப்பொழுதெல்லாம் இவ்வகை வியாபாரம் 
நடைபெறுவதை நாம் பார்க்கிறோம் . பேருந்து நிலையங்கள் , 
புகைவண்டி நிலையங்கள் போன்றவற்றின் அருகில் , முக்கிய 
கடைவீதிகளின் நடைபாதைகளில் இவ்வகை வியாபாரம் 
போக்குவரத்துக்கு இடையூறு விளைவித்து நடந்து வருகிறது . 
பிளாஸ்டிக் விளையாட்டுப் பொம்மைகள் , துணிமணி வகை , 
பேனாக்கள் முதலியவை வழக்கமாக விற்கப்படுபவை . 


( iv ) சந்தை வியாபாரிகள் : சந்தை கூடும்பொழுது மட்டும் 
சந்தைகளில் மட்டும் வியாபாரம் 

செய்வோர் , 

இவர்கள் , 
ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு நாள் சந்தை நாளாக 
அமையும் . எடுத்துக்காட்டாக , ஓர் ஊரில் . திங்களன்று சந்தை 
கூடும் ; அடுத்த ஊரில் புதனன்று சந்தை கூடலாம் ; இன்னு 
மொரு பகுதியில் வியாழனன்று இருக்கலாம் . ஒரு சந்தை 
முடிவுற்றதும் , அடுத்த ஊர்ச் சந்தைக்குச் சரக்கை எடுத்துச் 
செல்வர் . 

இந்தியாவில் பெரும்பான்மையான திராமங்களிலும் , சிறிய 
நகர்ப்புறங்களிலும் வாரச் சந்தை கூடுவது வழக்கம் . காய்கறிகள் , 
பேருவந்தோறும் விளையும் கனிகள் , ஆடை வகைகள் , துணி , 
விளையாட்டுப் பொம்மைகள் , பர்த்திரங்கள் , மாடு , கோழி , 
போன்ற விலங்கினங்கள் இச்சந்தைகளில் விற்கப்படுகின்றன . 
மாட்டுச்சந்தை என்றே சில ஊர்களில் தனியாகக் கூடுவதுமுண்டு. 


| 


43 


1 


நிலையிடச் சில்லறைக் கடைகள் 

( Fixed Retail Shops ) 
இவை 
( அ ) சிற்றளவு நிலையிடச் சில்லறைக் கடைகள் எனவும் 

( ஆ ) பேரளவு நிலையிடச் சில்லறைக் கடைகள் எனவும் 
மேலும் பகுக்கப்படுகின்றன . 

கீழ்க்கண்ட விளக்கப்படம் இதன் பல்வேறு உள்பிரிவுகளை 
உணர்த்தும் : 


சில்லறை விற்பனை 
அமைப்புகள் 


பேரளவுச் சில்லறை 
விற்பனை அமைப்புகள் 


துறைவாரி பண்டசாலை 


. 


தெருக் கடைகள் , 


மடங்குக் கடைகள் 


| 


|L 


பயன் படுத்திய 
பொருள் வியாபாரிகள் 


தயாரிப்பாளர் 
சொந்தக் கடைகள் 


அஞ்சல் வழி 
வாணிகம் 


D 


பொதுப் பண்டசாலைகள் 


சில்லறைக்கடைகள்நிலையிட 


நுகர்வோர் கூட்டுறவுப் 
பண்டசாலைகள் 


தனிப்பொருள் கடைகள் 


சிறப்பங்காடிகள் 


வாடகைக் 
கொள்முறைக் கடைகள் 


D 


} 


8 , 
நிலையிடச் சில்லறைக் கடைகள் 


சிற்றாவு சில்லறைக் கடைகள் 


( அ ) தெருக்கடைகள் : மாநகர்களிலும் , நகர்களிலும் எல்லா 
முக்கிய தெருக்களிலும் இக்கடைகள் இருப்பதை நாம் அறிவோம் . 
வாணிகம் செய்யத் தேவையான இடம் மிகக் குறைவே . அழகு 
சாதனப் பொருள்கள் , எழுது பொருள்கள் , ஏனைய மலிவு விலைப் 
பொருள்கள் இங்கு விற்கப்படுகின்றன . இதன் உரிமையாளர் 
தனியாள் உரிமையர் . மொத்த வியாபாரிகள் அல்லது அவ்வூரில் 
உள்ள பெரு வியாபாரிகளிடம் சரக்கு வாங்கி விற்கின்றனர் 


( ஆ ) பயன்படுத்திய பொருள் வியாபாரிகள் ( Second - hand 
goods déalers ) : பல பகுதிகளுக்கும் சுற்றிச் சென்று முன்னரே 
பயன்படுத்திய பொருள்களை மலிவு விலையில் இவர்கள் கொள் 
முதல் செய்கின்றனர் . சில வேளைகளில் ஏலங்களில் கேட்டு 
வாங்குவதும் உண்டு . இவற்றைப் பின்னர் விற்கின்றனர் . புதிய 
பண்டங்களை வாங்கப் போதிய பொருளாதார வசதியற்ற சமுதா 
யத்தின் அடிமட்டத்தில் வாடும் ஏழைகளே இவர்களின் வாடிக் 
கையர் . பழைய பாத்திரங்கள் , 

பாத்திரங்கள் , அறைகலன்கள் , பழைய 
புடவைகள் , துணிமணிகள் , வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பிற 
பொருள்கள் இக்கடைகளில் விற்கப்படும் . நகரங்களில் பழைய 
புத்தகங்களை மட்டும் விற்கும் கடைகள் இருப்பதை நாம் 
கண்ணுற்றிருக்கின்றோமல்லவா ? சென்னையில் இத்தகைய 
கடைகள் மூர்மார்க்கெட்டில் பெருமளவில் இருப்பதையும் நாம் 
அறிவோம் . 


( இ ) பொதுப் பண்டசாலைகள் ( General Stores ) : இவை 
வழக்கமாகப் பொது வாணிகர்கள் ( General Merchants ) என் 
அழைக்கப்படுகின்றன . மக்கள் நிறைந்துள்ள பகுதிகளில் 
இவ்வகைக் கடைகள் நிரம்ப இருக்கின்றன . எந்தக் குறிப்பிட்ட 
பொருளில் மட்டும் இவை வியாபாரம் செய்வதில்லை . எவ்வகை 
நுகர்பொருளையும் இக்கடைகளில் காணலாம் . அழகுச் சாதனப் 
பொருள்கள் முதற்கொண்டு அருமருந்து வகை ஈறாக விற்பனை 
யாவதுண்டு . சிறு கடைகளில் கூட சோப்பு , வாசனை எண் 
ணெய் , பிளேடு , பற்பசை , மிட்டாய் வகை , பிஸ்கட்டுகள் , 
ரொட்டி வகைகள் முதலியவை கிடைக்கும் . 


இதன் உரிமையாளரே தொழிலைக் கவனித்துக் கொள்கிறார் . 
ஓரளவு வளர்ந்த நிலையில் , விற்பதற்கு விற்பனை உதவி 
யாளர்கள் (Salesmen ) அமர்த்தப்படுகின்றனர் . மக்கள் வாழிடங் 


} 


45 " 


களில் கடைகள் அமைந்திருத்தல் , வாடிக்கையருடன் நெருங்கிய 
நேரடித் தொடர்பு - ஆகியவை இவ்வகைச் சில்லறை வியாபாரி 
களின் சிறப்புக் கூறுகள் . 


( ஈ ) தனிப்பொருள் கடைகள் ( Specialty: Shops ) : குறிப் 
பிட்ட பொருள் வகையில் , வாணிகம் செய்யும் சில்லறைக் 
கடைகளை அல்லது குறிப்பிட்ட வகையில் குறிப்பிட்ட ஒரே 
பொருளில் வியாபாரம் செய்யும் சில்லறைக் கடைகளை இச்சொல் 
உணர்த்தும் . புத்தகக் கடை , எழுதுபொருள்களில் மட்டும் . 
வியாபாரம் செய்யும் கடை , அறைகலன்கள் கடை (Furniture ) , 
போன்றவற்றைத் தனிப்பொருள் கடைகளுக்கு எடுத்துக்காட்டு 
களாகக் குறிப்பிடலாம் . 


பரபரப்புமிக்க கடைத்தெருக்களில் தான் இவ்வகைக் கடைகள் 
இயங்குகின்றன . மக்கள் நிறைந்த பகுதிகளிலெல்லாம் இவை 
காணப்படுவதில்லை . குறிப்பிட்ட இப்பொருள்பற்றிய ஆழ்ந்த 
அறிவு , அனுபவம் பெற்றவர் - கடை நடத்தும் உரிமையாளர் . 
வாங்கிய பின்னர் , இப்பொருள்களைப் பேணும் முறை குறித்தும் 
இவர் நுகர்வோருக்கு அறிவுரை , ஆலோசனை வழங்குவார் . 


நிலையிடச் சில்லறை விற்பனை அமைப்புகளின் நன்மைகள் 

எவ்வகைச் சில்லறை வியாபார அமைப்பாயினும் , வழக்க 
மாகத் தனி உரிமையாளர்களே இவற்றை நடத்தி வருகின்றனர் . 
தான் தொழிலில் ஈடுபடுத்தக்கூடிய முதல் தொகையை 
( Capital ) வைத்துத் தொழிலின் அளவைத் தேர்ந்தெடுத்துக் 
கொள்ளலாம் . சட்ட வழிமுறைகள் ஏதுமில்லை யாதலால் , இவ் 
வகைக் கடைகளை அமைத்தல் எளிது . 


அவ்வப்பொழுதைய தேவைக்கேற்ப வாங்கும் தன்மை 
படைத்த நுகர்வோருக்கு இவை முற்றிலும் ஏற்றவை . 


தங்கள் வாடிக்கையருடன் நேரடித் தொடர்பு உரிமை 
யாளருக்கு ஏற்படுகிறது . இதன் பயனாய்த் தொடர்ந்த , நீடித்த 
வாடிக்கை கிட்டுகிறது . 


பெரும் பெரும் அளவிலேயே எதுவும் அமைய வேண்டுமென்று 
விரும்பும் இந்நாள்களில்கூட , சிறு வியாபார அமைப்புகள் 
நல்கும் பயன்களின் காரணமாகவே சிற்றளவுச் 

சிற்றளவுச் சில்லறைக் 
கடைகளும் செழித்தோங்குகின்றன . 


t 


46 


பேரளவு சில்லறை விற்பனை நிலையங்கள் - 
நகர்ப்புற மக்கள் தொகை நாள்தொறும் பெருகப் பெருக , 
பேரளவு சில்லறை விற்பனை நிறுவனங்களும் தோன்றிய 
வண்ணம் உள்ளன . வளர்ந்துவரும் தொழில் நடவடிக்கைகளுக்கு 
ஈடு கொடுக்கத் தொன்றுதொட்டு இயங்கிவரும் சிறு தனியாள் 
திறுவனங்களால் இயலாது . பேரளவு சில்லறை நிறுவனங்கள் 
பின்வருமாறு பல வடிவுகளைத் தாங்கியிருக்கும் அவை : 


பல 


( அ ) துறைவாரிப் பண்டசாலை 

( Departmental Store ) 
ஒரு நகரத்தின் மையப் பகுதியில் அமைவுற்றிருக்கும் மிகப் 
பெரிய சில்லறை வியாபார அமைப்பே துறைவாரிப் பண்ட 
சாலையாகும் . அதில் பல துறைகள் இருக்கும் ;; ஒவ்வொரு 
துறையும் ஒவ்வொருவகைப் பொருளில் வாணிகம் செய்யும் . 
உண்மையில் பார்க்கப் போனால் , ஒரே நிர்வாகத்தின் கீழ் , ஒரே 
கூரையின் கீழ் இயங்கிவரும் தனிப்பண்டக் கடைகள் ( Speciality 
Shops ) பலவற்றின் கூட்டமைப்பே துறைவாரிப் பண்டசாலை 
யாகும் . எவிலின் தாமஸ் அவர்கள் கூற்றுப்படி , “ துறைவாரிப் 
பண்டசாலை என்பது ஒரு பெரிய சில்லறை வியாபார அமைப்பு ; 
ஒரே கட்டடத்தில் 

துறைகளை 

உள்ளடக்கியிருக்கும் . 
ஒவ்வொரு துறையும் குறிப்பிட்ட ஒரு பண்ட விற்பனையில் 
ஈடுபடுவதாக அமைந்து அனைத்துப் பொருள்களையும் விற்கும் 
முழுமை அமைப்பாகத் திகழ்கிறது . எடுத்துக்காட்டாக , அறை 
கலன் துறை ( Furniture Department ) , மளிகைத் துறை , துணித் 
துறை போன்ற பல துறைகளைக் கொண்டிருக்கும் . ” 

எனவே , அவ்வமைப்பில் துறைகள் இருப்பினும் , 
ஒவ்வொரு துறையும் குறிப்பிட்ட 

பொருள்களில் 
ஈடுபடும் முழுமைபெற்ற தனி அலகு போன்றே இருக்கும் . 

ஒரே உரிமையின் கீழும் , கட்டுப்பாட்டிற்குள்ளும் அனைத்துத் 
துறைகளும் செயல்படும் . துறைவாரிப் பண்டசாலைக்குச் சிறந்த 
எடுத்துக்காட்டாய்ச் சென்னையிலுள்ள ஸ்பென்சர்ஸ் எனும் 
நிறுமத்தைக் கூறலாம் . இந்தியாவில் கூட்டுறவுக் கோட்பாடு 
களின் அடிப்படை இயங்கிடும் சிறப்பங்காடிகளையும் ( Super 
Markets ) துறைவாரிப் பண்டசாலைக்கு எடுத்துக்காட்டுகளாய்க் 
கூறலாம் . முன்னரே கூறியவாறு மளிகை வியாபாரத்தில் ஈடுபடும் 

| Evelyn Thomas : Commerce - Its Theory and Practice - 74 


பல 


வகையான 


47 


என 


துறையொன்றும் , எழுதுபொருளில் ஈடுபடும் ஒரு துறையும் , 
மருந்து வகையில் வாணிகம் செய்யும் . இன்னொரு பிரிவும் 
துணி வகைகளை விற்கும் பிரிதொரு துறையும் இந்தியாவில் 
இயங்கிவரும் கூட்டுறவுச் சிறப்பங்காடிகளில் இருப்பதைக் காண 
லாம் . இக்கூட்டுறவு அமைப்புகளைச் சிறப்பங்காடிகள் 
அழைப்பதைக் காட்டிலும் , துறைவாரிப் பண்டசாலைகள் எனக் 
கூறுவதே பொருத்தமுடைத்து . செல்வங்கொழிக்கும் நாடுகளான 
பிரான்ஸ் , இங்கிலாந்து , அமெரிக்கா , ஜெர்மனி - போன்ற நாடு 
களில் இவ்வகைத் துறைவாரிப் பண்டசாலைகள் செழித் 
தோங்கின . பிரான்சில் பான் மார்ச் , ( Bon Morche ) லாவ்ரீ - 
யும் ( Louvre ) , இங்கிலாந்தில் ஹேர்ராட்ஸும் செல்பிரிட்ஜசும் 
( Harrods & Selfridges ) அமெரிக்காவில் ஸீர்சும் , ரூபெக்கும் 
( Sears and Roebucks ) உலகப் புகழ்பெற்ற துறைவாரிப் பண்ட 
சாலைகளாகும் . 


. 


துறைவாரிப் பண்டசாலையில் நுழையும் ஒரு நுகர்வோர் , 
தனது தேவைகள் முழுதையும் அங்கேயே வாங்கிக் கொள்ளலாம் 
என்று நம்புவதால் , பல்வகையான பொருள்களும் ஒவ்வொரு 
பொருளிலும் பலப்பல தினுசுகளும் அங்கிருக்க வேண்டும் . 
குண்டூசி முதல் குண்டு பாய்ச்சும் துப்பாக்கி ஈறான பொருள்கள் 
அங்குக் கிடைக்கும் எனச் சொல்வர் . இதனால் நுகர்வோர் கடை 
யினுள் நீண்ட நேரம் தங்கியிருந்து நிறையப் பொருள்களை 
வாங்குமாறு தூண்டப்படுகிறார் . மிகப்பெரிய துறைவாரிப் பண்ட 
சாலைகளில் படிப்பகங்களும் , ஓய்வறைகளும் ,, சிற்றுண்டிச் 
சாலை வசதிகளும் இருக்கின்றன . அதாவது , சரக்கு வாங்குதல் 
எளிமையாவதுடன் சலிப்பற்ற முறையிலும் அமைகிறது . 


கட்டடமே ஏற்றமும் எடுப்பும் மிக்கதர்க இருக்கவேண்டும் . 
இதை நடத்த மிகப்பெரும் முதல் வேண்டப்படுவதால் , மிகப் 
பெரிய அளவில் விற்பனை இருக்க வேண்டும் . நகரின் பல 
பகுதிகளிலிருந்தும் மக்கள் அடிக்கடி பண்டசாலைக்கு வந்து 
செல்லக்கூடிய வகையில் நகரின் மையப்பகுதியில் இஃது அமைவுற 
வேண்டும் ; போக்குவரத்து வசதி நிரம்ப இருக்க வேண்டும் , 


ப 


பெரிய - ஓர் 


அமைப்பு 

துறைவாரிப் பண்டசாலையானது மிகப் 
அமைப்பாதலால் , வரையறுத்த பொறுப்புடைய நிறுமமாகவே 
( Limited Liability Company ) சாதாரணமாக இது அமைக்கப் 
படுகிறது . இயக்குநரவையில் ( Board of Directors ) இறுதிக் 


1 


48 


கட்டுப்பாட்டதிகாரம் உள்ளது . அன்றாட நிர்வாகம் மேலாண்மை 
இயக்குநர் ( Managing Director ) கையிலுள்ளது . 


இவ்வமைப்பு , பல பிரிவுகளாகப் Sections ) பிரிக்கப்பட் 
டுள்ளது . ஒவ்வொரு பிரிவிலும் பிரிவு மேலாண்மையர் ( Sectional 
Manager ) இருப்பர் . 

ஒவ்வொரு பிரிவிலும் பல துறைகள் ( Departments ) .இருக்கும் . 
ஒவ்வொரு துறைக்கும் துறை மேலாளர் (Departmental Manager ) 
ஒருவர் இருப்பார் . 


துறைவாரிப் பண்டசாலையின் நன்மைகள் 

( i ) பேரளவுக் கொள்முதல் : தயாரிப்பாளர்களிடமிருந்து 
நேரடியாகப் பேரளவில் துறைவாரிப் பண்டசாலை கொள்முதல் 
செய்வதால் , அதிகளவு கொள்முதல் மீதான வட்டம் ( Discount ) 
பெறும் வாய்ப்பு உண்டு . 


( ii ) வாடிக்கையருக்கு வாங்கும் வசதிகள் * தங்கள் தேவை 
களை நிறைவேற்றிக் கொள்ள நுகர்வோர் ஒவ்வொரு கடையாக 
ஏறி இறங்க வேண்டுவதில்லை ; ஒரு கூரையின் கீழ் அனைத்துப் 
பொருள்களையும் வாங்கிக் கொள்ளலாம் . ஒரு துறைவாரிப் பண்ட 
சாலையானது பல்வகைப் பொருள்களையும் தன்னகத்தே கொண் 
டுள்ள தால் , வாடிக்கையரின் - நேரமும் , உழைப்பும் மிச்சப் 
படுகிறது . 

( iii ) வாங்குதல் மகிழ்வுடன் நடைபெறுகிறது : துறைவாரிப் 
பண்டகசாலையில் ஓய்வறைகள் , மனமகிழ் வசதிகள் , தேநீர் 
விடுதிகள் , தொலைபேசி வசதிகள் முதலியவை இருப்பதால் ,, 
மகிழ்வுடனும் , மன நிறைவுடனும் சரக்கு 

மன நிறைவுடனும் சரக்கு வாங்க முடிகிறது . 
வாடிக்கையரும் கனிவுடன் கௌரவிக்கப்படுவதால் அவர்கள் 
மிகுந்த மன நிறைவு பெறுகின்றனர் . 

( iv ) தன் விளம்பரம் : ஒவ்வொரு துறையும் அடுத்த 
துறைக்கு விளம்பரம் செய்வது போல் அமைகிறது . பல துறைகள் 
வழியாக வாடிக்கையர் செல்லும் பொழுது , கண்கவர்வண்ணம் 
அடுக்கி வைக்கப்பட்டுள்ள பொருள்களைக் கண்ணுற்று , 
ஒவ்வொரு துறையிலும் நுழையுமாறு தூண்டப்படுகின்றனர் . 
முன்னர் எண்ணியிராத பொருள்களையும் கூட வரங்குகின்றனர் . 


( v ) மைய இடவமைவு : பொதுவாகத் துறைவாரிப் பண்ட 
சாலையானது நகரின் மையப் பகுதியில் தான் எருறைந்திருக்கும் . 
ஆகவே , நகரின் அனைத்துப் பகுதிகளிலிருந்தும் வந்து செல்லத் 


49 


தக்க வகையில் இருக்கவேண்டும் . பிற ஊர்களிலிருந்து வந்து 
செல்லும் மக்களுக்கு மைய இடவமைவு ( Central location ) 
சிறந்த பயன் நீல்கும் சிறப்புக் கூறாகும் . 

( vi ) பேரளவில் இயங்குதலின் நன்மைகள் : பேரளவில் 
செயல்படுதலின் எல்லா நன்மைகளும் துறைவாரிப் பண்ட 
சாலைக்குக் கிட்டுகின்றன . தேர்ந்த வல்லுநர்களை நியமித்து , 
அவர்களின் ஆழ்ந்த சந்தையறிவின் துணைகொண்டு 
நன்முறையில் சரக்குக் கொள்முதல் செய்யலாம் . இதனால் பயன் 
மிக விளையும் . 


துறைவாரிப் பண்டசாலையின் குறைபாடுகள் 

( i ) செயல் முறையில் கூடுதல் செலவு : நகரின் மைய 
இடத்தில் அமைவதாலும் , விளம்பரமும் , வாடிக்கையருக்குச் 
செய்து கொடுக்கப்படும் எண்ணற்கரிய வசதிகளும் செலவைக் 
கூடுதலாக்குகின்றன . எனவே , இங்குப் பண்டங்களின் விலை 
கூடுதலாகவே இருக்கும் ; 

இருக்கும் ; விற்பனையைக் கவரும் வகையில் 
குறைந்த விலையில் விற்க முடியாது . தரத்திற்கும் வசதிக்கும் 
முக்கியத்துவம் அளிக்கும் செல்வந்தருக்கே துறைவாரிப் பண்ட 
சாலை ஏற்றது ; ஏழையருக்கல்ல என்ற கருத்தும் இதனால்தான் 
கூறப்படுகிறது . 


( ii ) பொருந்தாத இடவமைவு ( Unsuitable location ) : மக்கள் 
வாழ்பகுதிகளிலிருந்து தொலைவில் இஃது அமைந்திருப்பதால் , 
உடனுக்குடன் வாங்க வேண்டிய சில பொருள்களுக்காக நகரின் 
மையப் பகுதிக்குச் செல்லப் பெரும்பாலும் மக்கள் தயங்குவர் . 


( iii ) நேரடித் தொடர்பின்மை : இந்த அமைப்பின் உரிமை 
யருக்குத் தங்கள் வாடிக்கையருடன் நெருங்கிய நேரடித் 
தொடர்பு இருப்பதில்லை . 


( ஆ ) மடங்குக் கடைகள் 


( Multiple Shops ) 


1 


< ஒரு 


மைய 


1 


நிர்வாகத்தின்கீழ் இயங்குவதுடன் ஒரே 
வகைப் பொருளில் வாணிகம் செய்யும் பல கிளைக் கடைகளைக் 
கொண்ட அமைப்பே மடங்குக் கடை என்று . . ஸ்டீபன்சன் 
அவர்கள் கூறியுள்ளார் . 

J. Stephenson : Principles and Practicerof commerce 
வா- 4 .. 


50 . 


இந்த அமைப்பின் அடிப்படையில் ஒரு நிறுவனம் ஒரே 
நகரத்தின பல பகுதிகளிலோ பலவேறு நகரங்களிலோ அதன் 
விற்பனை நிலையங்களைப் பெருக்கிக கொணடு செலகிறது . 
அதாவது 

விற்பனையளவைக் கூட்டிட , மேலும் மேலும் 
கடைகள் திறக்கப்படுகினறன . 


" ஒரே 


வகைக 


எலலாக கிளைகளும ஒரே வகைப் பொருள் விற்பனையில் 
ஈடுபடு தல மேறசொனன வரைவிலக்கணததிலிருந்து பெறப் 
படும் தனமையாகும் . எவிலின தாமஸ கருத்துப்படி , 
கடைகளின சங்கிலி வரிசையே 

இவை 
அனைததின உரிமையும ஒரு தொழில் நிறுவனததிடம உள்ளது . 
அனைததையும இதுவே கட்டுப்படுத்துகிறது ” அமெரிக்க ஐக்கிய 
நாடடில மடங்குக் கடையானது தொடா பணடசாலை முறை 
( Chain Store System ) என்றும் அழைக்கப்படுகிறது 


மடங்குக கடையின சிறப்புக் கூறுகள் 
( 1 ) மைய மேலாணமையும 

கட்டுப்பாடும் 
கிளைகளையும் தலைமையகமே கட்டுப்படுத்தி 
வருகிறது 


பலவகைக் 
நிருவகித்து 


( ii ) ஒன்று அல்லது ஒரு சில பண்டங்களில் சிறப்புறுதல் : 
மடஙகுக கடைகள பல்வகை நுகர்பொருள விற்பனையில் ஈடுபடு 
வதிலலை ஒரு குறிப்பிட்ட வகைப்பொருளில் மட்டுமே அல்லது 
ஒருசில பொருளகளின விற்பனையில் மட்டுமே ஈடுபடுகினறன . 
எடுத்துக்காட்டாக , பாடடா ஷூ கமபெனி காலணிகளையும் , 
ஹிக்கினபாதமஸ நிறுவனம நூலகளையும விற்பனை செய் 


கினறன 


( iii ) மையக கொள முதல் ( Centralised Buying ) : எல்லாக் 
கிளைகளுக்கும் தேவையாயிருக்கும் பண்டங்கள் ஒரே வகை 
யான தால , மடங்குக் கடையின் தலைமையகமே கொளமுதலோ 
உறபததியோ செயகிறது கிளைகள உளளூரில் சரக்கு வாங்க 
அனுமதிக்கப்படுவதிலலை 


( iv ) விற்பனை பரவலாககம ( Decentralised Selling ) 
அனைததுக கிளைகளுக்கும் சோததுத தலைமையகமே கொள் 
முதல செயயினும , விற்பனை பரவலாககப்பட்டுள்ளது அதாவது 
பல வேறிடங்களில் இயங்கும் பல கிளைகளும பல விற்பனை 
நிலையங்களாகவே திகழகினறன 

திகழகினறன சுருங்கககூறின , மையக் 
Evelyn Thomas : Commerce - Its Theory and Practice 


1 


51 


கொள்முதலும் பரவலாக்கிய விற்பனையும் இதன் சிறப்புக் 
கூறுகளாகும் . 


F 


( v ) சீரான தோற்றமும் சாளரக்காட்சியும் : மடங்குக் 
கடையொன்றின் கிளைகள் அனைத்தும் ஒரே வகையான 
தோற்றத்தையும் , புற அமைப்பையும் சரக்கு அடுக்கி வைக்கப் 
பெறுகின்ற பாங்கையும் பெற்றுத் திகழ்கின்றன . அதன் தோற் 
றத்தைக் கண்ணுற்றே அக்கடையினை மக்கள் எளிதில் அடை 
யாளம் கண்டுகொள்ள இயல்கிறது . சாளரக்காட்சியும் ( Window 
Display ) ஒரே சீராக இருப்பது நோக்கற்பாலது . 


( vi ) ஈடுபடும் பொருளின் தன்மை : இன்றியமையாப் 
பொருள்களில் அல்லது 

அல்லது அன்றாட வாழ்வில் தேவைப்படும் 
நீண்டுழைக்கத்தக்க பொருள் விற்பனையில் மடங்குக் கடைகள் 
எடுபடுகின்றன . எடுத்துக்காட்டாக , துணி , காலணிகள் முதலி 
யவை , தரப்படுத்தப்பட்ட , வாணிகப் பெயரிடப்பட்ட ( Branded ) 
பொருள்கள் , மடங்குக் கடைகளில் விற்பனைக்கேற்றவை . 


1 . 


ரொக்க விற்பனை 

வாடிக்கையருக்குக் கடனுக்கு விற்பனை செய்வது அறவே 
கிடையாது . 

ரொக்கம் செலுத்திப் பெற்றுச் செல்க ( Cash and 
Carry ) எனும் கோட்பாடு பழுதறப் பின்பற்றப்படுகிறது . 


t 


அமைப்பும் மேலாண்மையும் ( Organisation and Management ) 

பெரும் முதல் வேண்டப்படுவதால் , மடங்குக் கடைகள் பொது 
வாகக் கூட்டுப்பங்கு நிறுமமுறையில் ( Joint Stock Company) 
அமைக்கப்படுகின்றன . இறுதிக் கட்டுப்பாடு அதன் இயக்கு 
நரவையிடம் இருந்தபோதிலும் , அதன் அன்றாட நடவடிக் 
கைகளை நிருவகிக்கும் உயர் அதிகாரி , அதன் பொது மேலாளர் 
அல்லது மேலாண்மை இயக்குநராவார் . 


தலைமையகம் செயல்படும் முறை 

முன்னர் குறிப்பிட்டவாறு , அனைத்துக் கிளைகளையும் 
மைய இடத்திலிருந்து நிருவகிப்பது அதன் தலைமையகமே . 
தலைமையகத்தில் பல பிரிவுகள் இருக்கும் ; அவற்றுள் முக்கிய 

கொள்முதல் பிரிவு , , பண்டகக் காப்புப் பிரிவு , 
விற்பனைப் பிரிவு , நிதிப் பிரிவு ஆகியவை . 


மானவை : 


52 


F 


கிளைகள் செயல்படும் முறை 

ஒவ்வொரு கிளையையும் கிளைமேலாளர் ஒருவர் நிருவகித்து 
வருகிறார் . அவை வாரந்தோறும் விற்பனை அறிக்கையைத் 
தலைமையகத்துக்கு அனுப்பவேண்டும் . ஆனால் ரொக்கத்தை 
மட்டும் நாள்தோறும் தலைமையக வங்கிக் கணக்கில் செலுத்த 
வேண்டும் . 


ஆகவே , கிளை மேலாளரின் அதிகாரங்கள் . வரையறுக்கப் 
பட்டவையே . தான் விற்கும் பொருள்களை அவரே கொள்முதல் 
செய்ய முடியாது . தலைமையகம் குறிப்பிடும் விலையில் தான் 
கிளைகள் விற்றாக வேண்டும் . 


மடங்குக் கடைகளின் நன்மைகள் 

( i ) பேரளவுச் செயற்பாட்டின் பயன்கள் : துறைவாரிப் 
பண்டசாலை போன்றே மடங்குக் கடையும் பேரளவில் இயங்கு 
தலால் விளையும் பயன்களை நுகர்கிறது . மலிவாகக் கொள் 
முதல் செய்தல் , மையக் கட்டுப்பாடு , மைய விளம்பரம் ஆகிய 
வற்றின் பயன்கள் அதிகம் . 


( ii ) எளிதாக அடையாளங் காணல் : வெளிப்புற அமைப்பு , 
சரக்கை அடுக்கி வைக்கும் பாங்கு முதலியவை அனைத்துக் 
கிளைகளுக்கும் ஒரே மாதிரியாக இருப்பதால் , பொதுமக்கள் 
எளிதாக ஒரு மடங்குக் கடையை அடையாளங் கண்டுகொள்ள 
முடியும் . அத்துடன் நில்லாது , தலைமையகம் நிர்ணயித்துள்ள 
ஒரே விலையில் தான் எல்லாக் கிளைகளும் பண்டங்களை விற்க 
வேண்டுமாகையால் , நுகர்வோர் பேரம் பேசி விலையை முடிவு 
செய்ய வேண்டிய தொல்லை அகலுகிறது . 

( iii ) கிளையிடைச் சரக்கு நகர்வு : ஒரு குறிப்பிட்ட 
விளையில் சரக்கு வேகமாக விற்பனையாகாவிடில் , தேவை 
அதிகம் உள்ள பிறிதொரு கிளைக்குச் சரக்கை மாற்றிக்கொள்ள 
லாம் . சரக்கு நீண்டநாள் விற்பனையாகாது தேங்கி யிருத்தல் 
இதனால் தவிர்க்கப்படுகிறது . 

( iv ) சரக்குப் பற்றாக்குறை: அதே போன்று ஒரு கிளையில் 
சரக்கு தீர்ந்துவிட்டால் , அருகில் உள்ள கிளையிலிருந்து உடனடி 
யாகச் சரக்கைத் தருவித்து நிலைமையைச் சமாளித்துக் கொள்ள 
லாம் . 

(( v ) சரக்குத் தேக்கம் தவிர்க்கப்படல் : ஒவ்வொரு கிளைக் 
கும் உடனடியாகத் தேவைப்படும் அளவிற்கே தலைமையகம் 


53 


| 


சரக்கை அனுப்புகிறது . இதனால் உபரிச் சரக்கு தேக்கமடை 
யாமல் இருப்பது சாத்தியமாகிறது ; சிக்கனம் செலவைக் குறைக் 
கிறது . 


A 


) ( vi ) மிகு விற்பனை : அன்றாடம் தேவைப்படும் பொருள் 
களையே மடங்குக் கடைகள் விற்பனை செய்வதால் , விற்பனை 
யோட்டம் அதிகமாக இருக்கிறது . எனவே மிகு இலாபம் ஈட்டும் 
வாய்ப்பு ஏற்படுகிறது . 

( vii ) மொத்தமாகக் கொள்முதல் செய்தல் : தனது அனைத் 
துக் கிளைகளுக்கும் தலைமையகமே தனது பட்டறிவு மிக்க 
வல்லுநர்கள் மூலம் கொள்முதல் செய்வதால் , மலிவு விலையில் 
சரக்கு கிடைக்கின்றது . மேலும் , மொத்தமாக வாங்குவதால் 
அதைக் கொண்டுவரும் செலவு பெருமளவில் குறைகிறது . 


( viii ) வராக் கடன் நட்டம் தவிர்த்தல் : ரொக்கத்திற்கு 
மட்டுமே விற்குமாறு அனைத்துக் கிளைகளுக்கும் அறிவுறுத்தப் 
படுகின்றன . இதனால் , வராக் கடன் நட்டம் முற்றிலும் தவிர்க்கப் 
படுகிறது . 


( ix ) வாடிக்கையருக்கு அருகாமை : பல்வேறு பகுதிகளில் 
கிளைகளைத் தொடங்குவதன் மூலமாக வாடிக்கையர் இருக்கு 
மிடம் நோக்கி மடங்குக் கடை செல்கிறது . தங்களுக்குத் தேவை 
யானவற்றை வாங்க நுகர்வோர் , நெடுந்தொலைவு செல்ல வேண் 
டுவதில்லை . 


* 


மடங்குக் கடைகளின் குறைபாடுகள் 

( i ) ஒருசில பொருள்களில் விற்பனை : மடங்குக் கடை 
யானது குறிப்பிட்ட சிலவகைப் பொருள்களில் மட்டும் விற்பனை 
மேற்கொள்வதால் , வாடிக்கையாளர் ஒருவர் , தனக்குத் தேவை 

அனைத்துப் பண்டங்களையும் ஒரு கட்டடத்திலேயே 
வாங்க இயலாது . 

( ii ) பொருள்களைத் தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பின்மை : 
வகைப் பொருள்களுள் ஒன்றைத் தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு , 
மடங்குக் கடையில் வாடிக்கையருக்கு வழங்கப்படுவதில்லை . - 


யான 


பல 


( iii ) வசதிகளின்மை : துறைவாரிப் பண்டசாலையொன்று 
அளிக்கும் பல்வகை வசதிகளை , மடங்குக் கடையானது , தனது 
வாடிக்கையருக்குச் செய்து தருவதில்லை . 


54 


( iv ) கிளைக்கு வேண்டிய சரக்கை மதிப்பிடல் : எல்லாக் 
கிளைகளுக்கும் பொதுவாகத் தலைமையகமே சரக்கு வாங்கு 
வதால் , ஒவ்வொரு கிளைக்கும் தேவையாயிருக்கும் சரக்கின் 
அளவைச் சரியாகக் கணக்கிடல் மிகவும் இன்றியமையாத 
தாகிறது . திடீரென , பாணி ( Fashion ) மாறிவிடின் , தலைமை 
யகத்தில் தேங்கியிருக்கும் சாக்கு முழுவதும் விற்கப்படாமல் 
பெருத்த நட்டம் விளையலாம் . 


( v ) பயன் குறைந்த மேற்பார்வையும் கட்டுப்பாடும் : கிளைகள் 
பெருகப் பெருகத் தலைமையகத்தின் மேற்பார்வையும் , கட்டுப் 
பாடும் தளர்ந்து திறனற்றதாகக்கூடும் . இதன் விளைவாகச் சில 
கிளைகளில் மோசடி நிகழ வாய்ப்பு ஏற்படலாம் . 

( vi ) விற்பனை அதிகரிக்க ஆர்வமின்மை : கிளையின் 
நடவடிக்கையில் தன்னிச்சையாகச் செயல்படக் கிளை மேலாள 
ருக்கு உரிமை இல்லை , தான் விற்கும் பொருள்களை அவர் 
கொள்முதல் செய்ய முடியாது . உள்ளூர் நிலைக்கேற்றவாறு 
பண்டத்தின் விலைகளை மாற்றி விற்கும் உரிமைகூட அவருக் 
கில்லை . 

தலைமையகத்தின் கட்டளைக்கிணங்கவே அவர் 
நெறிபிறழாது செயல்பட வேண்டியுள்ளது . எனவே , கிளையின் 
விற்பனையை அதிகரிக்கும் ஆர்வம் அவருக்கு இல்லாமற் போகக் 
கூடும் . 


( vii ) கடன் விற்பனையின்மை : 

விற்பனையின்மை : ரொக்கம் செலுத்திப் 
பெற்றுச் செல்க ) எனும் கோட்பாடு வழுவாது பின்பற்றப்படு 
வதால் , மிகவும் நெருக்கமான , நாணயமிக்க வாடிக்கையருக்குக் 
கூட கடன் விற்பனை செய்ய முடியாமல் போகிறது . இதனால் 
விற்பனையைப் பெருக்கிட முடிவதில்லை . 
மடங்குக் கடைகளுக்கும் , துறைவாரிப் பண்டசாலைகளுக்கும் 
ள்ள வேறுபாடுகள் 
மடங்குக் கடைகள் , 

துறைவாரிப் பண்டசாலைகள் 
இரண்டுமே பேரளவு சில்லறை விற்பனை அமைப்பு வகையைச் 
சார்ந்தவைதாம் என்றாலும் , இவ்விரண்டிற்கும் வேறுபாடுகள் 
பல உள . அவை : 

( i ) வரைவிலக்கணம் ( Definition ) : புல்வேறு பகுதிகளில் 
கிளைகளைத் தோற்றுவிப்பது - மடங்குக் கடைகள் அல்லது 
தொடர் பண்டசாலைகள் ( Chain Stores ) எனப்படும் . ஆனால் , 
துறைவாரிப் பண்டசாலை என்பதோ , ஒரே கட்டடத்தில் 
பல்வேறு துறைகளை ஏற்படுத்துவதால் உருவாவது ப .. 


55 - 


* [ ii ) , இடவமைவு ( Location ) : மடங்குக் 

கடையைப் 
பொறுத்தவரை கிளையை- நிறுவ - வேண்டிய இடம் ஒரு 
பிரச்சினையாகவே இருப்பதில்லை . ஆனால் , துறைவாரிப் 
பண்டசாலையில் இஃது அமைவுற வேண்டிய இடம்பற்றி ஆழ்ந்து 
ஆய்ந்து முடிவு செய்ய வேண்டியுள்ளது . பெரு மாநகர்களில் 
நெருக்கமான கடைத்தெருக்களில் - நகர் மையத்தில் இதை 
அமைக்கவேண்டும் . நகரின் எல்லாப் பகுதி மக்களும் எளிதாக 
வந்து செல்லக்கூடிய வகையில் அஃதிருக்க வேண்டும் . 
( iii ) சரக்கு 
சரக்கு வகைகள் : 

தமது 

வாடிக்கையர் தேர்ந் 
தெடுத்துக் கொள்ளும் முறையில் பல்வகைப் பண்டங்களை 
மடங்குக் -- கடைகள் வைத்திருப்பதில்லை . ஆனால் , துறை 
வாரிப் பண்டசாலைகளில் எண்ணற்ற வகைப் பொருள்கள் 
விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன . 


( iv ) பலபொருள் விற்பனை : ஒவ்வொரு கிளையும் - ஒரே 
வகையான பொருள் விற்பனையில் ஈடுபட்டிருப்பதால் , ஒரு 
மடங்குக் கடையினுள் நுழைந்த ஒரு நுகர்வோர் , தனக்கு 
வேண்டிய பண்டங்கள் 

அனைத்தையும் 

வாங்க முடியாது . 
எனவே பிற வேறு பொருள்களுக்கு வேறு கடைகளை நாடிச் 
செல்ல வேண்டியுள்ளது . ஆனால் , துறைவாரிப் பண்டசாலை 
அவ்வாறில்லை . எல்லாப் பொருள்களும் அங்குக் கிடைக்கும் . 
எனவேதான் , அனைத்தையும் அளிப்பது ( Universal | 
Provider ) என்று துறைவாரிப் பண்டசாலை சொல்லப்படு 
கிறது . 


1 


( v ) வாடிக்கையரை அணுகல் : பல்வேறு கிளைகளைத் 
துவக்குவதன் மூலமாக மடங்குக் கடைகள் வாடிக்கையரை 
நோக்கிச் செல்கின்றன 

எனலாம் . ஆனால் துறைவாரிப் 
பண்டசாலைகளோ தமதிடத்திற்குப் பல்வேறு பகுதிவாழ் 
வாடிக்கையரை அழைக்கிறது . 


( vi ) நெகிழ்தன்மை : விற்பனை வாய்ப்பு மிக்கிருக்கும் 
எப்பகுதியிலும் கிளையொன்றை மடங்குக் கடை எளிதாகத் 
தொடங்கும் . அவ்வாறே நட்டமேற்படும் கிளைகளை எளிதில் 
மூடிவிடவும் முடியும் . ஆனால் துறைவாரிப் பண்டசாலையை 
அமைத்தல் எளிய செயலன்று . போதிய நிதி திரட்டல் , தக்க 
தொரு இடத்தைத் தேர்ந்தெடுத்தல் , வல்லுநர்களை நியமித்தல் 
போன்ற சிக்கல் மிக்க பிரச்சினைகளை எதிர்கொள்ள வேண்டி 


யுள்ளது . 


1 


S60s 


( vii ) அமைவிட் மாற்றம் : மடங்குக் கடையின் ஒவ்வொரு 
கிளையும் சிறிய அளவிலேயே இயங்குதலால் , விற்பனை 
குன்றுங்கால் அதை அதே நகரில் வேறு நல்ல இடத்திற்கு 
மாற்றிக் கொள்ள முடியும் : ஆனால் அவ்வாறு " துறைவாரிப் 
பண்டசாலையை ஓரிடத்திலிருந்து இன்னொரு " இடத்திற்கு 
எளிதில் மாற்ற முடியாது . 


ஆனால் 


- ( vill ) விலை : மொத்தமாகக் கொள்முதல் செய்தலாலும் , 
வேறு பிற சிக்கனச் செலவினங்களாலும் மடங்குக் கடை 
நிர்ணயிக்கும் விலை மலிவாகவே இருக்கும் . 
வாடிக்கையருக்கு வழங்கிடும் வசதிகளால் , துறைவாரிப் 
பண்டசாலையின் செயற்பாடு செலவு மிக்கதாகிறது . இதனால் 
இக்கடைகளில் விலைகள் கூடுதலாகவே இருக்கும் . 


. 


-கள் 


(ix ) வாங்கும்பொழுது வசதிகள் வாடிக்கையர் பண்டங் 

வாங்கும் பொழுது . எவ்வகை வசதிகளையும் மடங்குக் 
கடை செய்து தருவதில்லை. ஓய்வறைகள் , சிற்றுண்டிச் 
சாலைகள் , தொலைபேசி வசதிகள் போன்ற இன்ன பிற 
வசதிகளையும் துறைவாரிப் பண்டசாலைகள் செய்து தருவதால் , 
வாடிக்கையர் சலிப்பின்றிச் சரக்கு வாங்கவும் , மன நிறைவுடன் 
திரும்பவும் முடிகிறது . 


( x ) வராக்கடன் நட்டம் : மடங்குக் கடைகள் ரொக்கத் 
திற்கே விற்பனை செய்கின்றன . இதனால் வராக்கடன் நட்டம் 
ஏற்பட வழியில்லை . ஆனால் துறைவாரிப் பண்டசாலைகளைப் 
பொறுத்தவரை , கடன் விற்பனையும் உண்டாதலால் , வராக் 
கடன் , ஏற்படுவதைத் தவிர்க்க முடிவதில்லை . 


| 


( xi ) சரக்கு இடமாற்றம் : ஒரு மடங்குக் கடையின் 
கிளையொன்றில் சரக்குத் தீர்ந்துவிடின் , பிற கிளைகளினின்று 

டனடியாக அதனைப்பெற்று நிலையைச் சமாளித்துக்கொள்ள 
முடியும் . . ஆனால் துறைவாரிப் பண்டசாலையில் ஒவ்வொரு 
துறையும் ஒவ்வொரு வகைப் பொருளை விற்பனை செய்வதால் , 
ஒரு துறையில் சரக்குத் தீர்ந்துவிடின் , அடுத்த துறையிலிருந்து 
பெற்றுத் தட்டுப்பாட்டைச் சமாளிக்க முடியாது . 

( xii ) கிளை மேலாளரின் , துறைத்தலைவரின் உரிமைகள் : 
மடங்குக் கடையொன்றின் , 

கிளை 

மேலாளருக்குச் சரக்கு 
கொள்முதல் செய்யும் உரிமையோ , விலை முடிவு செய்யும் 
உரிமையோ கிடையாது . 

பண்ட 


ஆனால் 


துறைவாரிப் 


சாலையில் இது குறித்தெல்லாம் துறைத் தலைவர் தனது ஆழ்ந்த 
கருத்தை ஆணித்தரமாக எடுத்துரைக்கும் உரிமை பெற்றவர் . 


( இ ) தயாரிப்பாளரின் சொந்தக் கடைகள் 

( Manufacturers Own Shops ) 


தயாரிப்பாளர்கள் , தாங்கள் தயாரிக்கும் பொருள்களைத் 
தாங்களே நேரடியாக நுகர்வோரிடம் விற்கச் சொந்தக் கடை 
களைத் தற்காலங்களில் பல்வேறு பகுதிகளில் திறக்கின்றனர், 
இடைத் தரகர்களின் இலாபத்தை அறவே அகற்றவும் , சில்லறைச் 
சந்தையைச் செவ்வனே கட்டுப்படுத்தவும் , முடிந்தவரை 
அதிகமான இடங்களில் தங்கள் விற்பனை நிலையங்களை 
/ ஏற்படுத்துகின்றனர் . இத்தகைய கடைகளுக்குச் சிறந்ததொரு 
எடுத்துக்காட்டாக , இந்தியாவில் பாட்டா ஷூ கம்பெனி திகழ் : 
கிறது . ஒரே வகையான புறத்தோற்றத்தோடும் , அகவமைப் 
புடனும் , சாளரக் காட்சியுடனும் இயங்கும் மடங்குக் கடைகள் 
போன்றே இவை செயல்படுகின்றன . தாம் உற்பத்தி செய்யும் 
பொருள்களைத் தலைமையகம் முக்கிய நகர்களிலும் , மாநகர் 
களிலும் இருக்கும் தமது கிளைகளுக்கு அனுப்புகின்றன . 
தயாரிப்பாளர் சொந்தக் கடைகளின் நன்மைகள் 

மடங்குக் கடையின் நன்மைகள் என்ற தலைப்பில் கூறப் 
பட்டிருக்கும் நன்மைகள் மட்டுமன்றி , கீழ்க்கொடுக்கப்பட்டிருக்கும் 
பயன்களையும் தயாரிப்பாளரின் சொந்தக் கடைகள் 

கடைகள் நல்கு 


* 


14 


* . 


கின்றன . 


( i ) சரக்கு வழங்கல் துறையிலிருந்து இடை நிலையரை 
முற்றிலும் அகற்றுகின்றன . எனவே , அவர்களுக்குத் தரப்படும் 
கழிவு தவிர்க்கப்படுகிறது . 


( ii ) இடை நிலையர்களின் 

கழிவு தவிர்க்கப்படுவதால் , 
தயாரிப்பாளர்கள் தங்கள் பண்டங்களின் விலைகளைக் குறைக்க 
முடியும் . இதனால் நுகர்வோர் அனைவரும் பயன் பெறுகின்றனர் 


( iii ) விலையை ஏற்றும் நோக்குடன் , சரக்குப் பற்றாக்குறை 
ஏற்படுத்த- பொருள்களுக்குத் தட்டுப்பாடு ஏற்படுத்த - இடை 
நிலையர்கள் 

சில 

வேளைகளில் முனையலாம் . இத்தகைய 
நேர்மையற்ற வழிகளில் தயாரிப்பாளரின் சொந்தக் கடைகள் 
இயங்கா . காரணம் , தலைமையகம் முடிவு செய்துள்ள விலை 
களில் தான் அவை விற்றாக வேண்டும் . 


F 


58 " 
( iv ) தங்கள் பொருள்களை இறுதியில் பயன்படுத்தும் நுகர் . 
வோருடன் - நேரடித் தொடர்பு ,ஏற்படுவதால் , அவர்களின் 
விருப்பு வெறுப்புகளைத் தயாரிப்பாளர்கள் தெளிவாகத் தெரிந்து 
கொள்ள முடியும் . நுகர்வோர் விருப்பத்திற்கேற்ப பொருளுற் 
பத்தியில் தக்க மாற்றங்கள் செய்ய வாய்ப்புக் கிடைக்கிறது . 


1 4 


தயாரிப்பாளர் சொந்தக் கடைகளின் குறைபாடுகள் 

( i ) முடிந்தவரை பல்வேறு இடங்களில் சில்லறை விற்பனை 
நிலையங்களைத் திறந்து , அவற்றைச் செவ்வனே நடத்தி வர , 
மிகப் பெரும் நிதி தேவைப்படும் . உற்பத்திக்குத் தேவைப்படும் 
நிதி வசதிகளுடன் சில்லறை வியாபாரத்திற்கும் நிதி ஒதுக்கப் 
பெரும்பாலும் உற்பத்தியாளர்களால் இயலாது . 


1 


( ii ) உற்பத்தி நடவடிக்கையில் 

தயாரிப்பாளரின் 
தொடர்ந்த சிதைவுறர்க் கவனம் வேண்டப்படுவது போன்றே , 
பொருள் விற்பனைக்கும் முழுக் கவனமும் தேவைப்படும் . தயாரிப் 
பாளரே 

சந்தையிடு தலையும் பார்த்துக்கொள்ள 
யிருப்பின் , உற்பத்திப் பணிக்கு அவரின் முழுக்கவனம் கிடைக் 
காமற் போகும் . 


வேண்டி 


| 


( ili ) விற்பனை நிலையங்கள் பல்வேறு பகுதிகளில் பல்கிப் 
பெருகின் , அவற்றை மேற்பார்வை செய்தலும் கட்டுப்படுத்தலும் 
தளர்கின்றன . மேற்பார்வைச் செலவு பன்மடங்காய்க் கூடும் . 


( iv ) தயாரிப்பாளர்களிடம் போதிய சந்தையிடு அறிவும் , 
திறமையும் இல்லையெனில் , அவர்கள் பலத்த இழப்புக்கு ஆளாக ".. 
நேரிடும் . 


( ஈ ) அஞ்சல் வழி வாணிகம் 

( Mail Order Business ) 


அஞ்சல் வழி வாணிகம் என்பது , அஞ்சல் மூலமாக 
வியாபாரம் செய்தலைக் குறிக்கும் . வாங்குநர் கண்கொண்டு 
நோக்கின் , அஞ்சல் வழியில் சரக்கு வாங்குகிறார் . தனது 
பொருளை வாங்கக்கூடும் எனக் கருதுவோரை அஞ்சல் தொடர்பு 
கொண்டு விற்குநர் 

அணுகுகிறார் . வாடிக்கையரிடமிருந்து 
பெறும் ஆணைகளுக்குரிய சரக்கினை அஞ்சல் மூலமே அனுப்பி 
வைக்கிறார் . எனவேதான் இவ்வழி சரக்கு விற்றலை - அஞ்சல் 
வழி வாணிகம் என்கிறோம் . 


59 


நாடு முழுவதும் நுகர்வோர் பரவியிருப்பாராயின் ,. இம்முறை 
வாங்குநர், விற்குநர் இரு பாலார்க்கும் ஏற்றது ; நன்மை விளை 
விப்பது . நாட்டுப்புறத்தில் , இருக்கும் 

ருக்கும் வாடிக்கையர் வெளிச் 
செல்லாமலேயே வீட்டிலிருந்து கொண்டே பொருள்களைப் 
பெறும் அரிய வாய்ப்பினைப் பெறுகிறார் 


பெயர் பெற்ற செய்தித் தாள்களில் , வார , திங்களிதழ்களில் , 
அஞ்சல் வழி வாணிக நிறுவனங்கள் பரவலாக விளம்பரம் 
தருகின்றன . வாங்கவிருக்கும் வாடிக்கையருக்கு விலைப் 
பட்டியல் , பொருள் விவர ஏடு போன்றவற்றை அனுப்புதலும் 
உண்டு . தங்கள் பொருள்களில் ஆர்வங் காட்டுவோரின் முகவரி 
களின் பட்டியலை இந்நிறுவனங்கள் தயாரித்து வைத்திருக்கும் . 
எடுத்துக்காட்டாக , நூல் வெளியீட்டு நிறுவனம் ஒன்று பல 
கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் பணிபுரியும் முதுநிலை ஆசிரியர் 
களின் பெயர்களையும் முகவரிகளையும் சேகரித்து வைத்துக் 
கொள்ளும் . 

நூலை வெளியிடும்பொழுதெல்லாம் , அந்நூலின் 
சிறப்புக் கூறுகளை விளக்கும் துண்டேடு ( Leaflet ) ஒன்றை 
அவர்களுக்கு அனுப்பும் . சில வேளைகளில் உரிய ஆசிரியர்களுக்கு 
நூலின் மாதிரிப் படிகளையும் இலவசமாக அனுப்பும் . அஞ்சல்வழி 
நிறுவனம் இந்த முகவரிப் பட்டியலை அவ்வப்பொழுது சரி 
செய்து , திருத்தி வைத்துக்கொள்ளும் . 


> 


சரக்கனுப்பக் கோரும் ஆணை பெற்றவுடன் , சரக்கு , மதிப்பு 
செலுத்தத்தக்க அஞ்சல் ( V. P. P .-- Value Payable Post ) வழியில் 
அனுப்பப்படுகிறது . அனுப்ப வேண்டிய சரக்கு அதிகப் பரும 
னுடையதாக இருப்பின் , இரயில்வே பார்சல் மூலம் அல்லது லாரி 
மூலம் அனுப்பப்படுவதுமுண்டு . 


சாதாரணமாக , ஆணை அனுப்பும் பொழுதே , அதற்குரிய 
விலையையும் செலுத்திவிட வேண்டும் . அல்லது 

வேண்டும் . அல்லது சரக்கைப் 
பட்டுவாடா செய்யும் பொழுது அஞ்சல் துறையினர் மூலம் 
விலையை வசூலித்துக் கொள்ளலும் ( V. P. P. ) உண்டு . 


எல்லாவகைப் பொருள்களும் , அஞ்சல் வழி வாணிகத்திற் 
கேற்றவையல்ல . தரப்படுத்தப்பட்டு , வாணிகப் பெயரிடப்பட்ட 
( Branded ) சரக்குகள் சாலச் சிறந்தவை ; ஏனெனில் இவற்றை 
நுகர்வோர் எளிதில் அடையாளம் கண்டுகொள்ளவும் , இன்ன 
தன்மைகளை உடையன என்று புரிந்து கொண்டு சாக்கு 
வேண்டவும் முடியும் . மேலும் சரக்கு அதிக இடமடைத்துக் 
கொள்வதாகவும் , எடை கூடியதாகவும் இருக்கக் கூடாது . கைக் 


60 . 


கடிகாரங்கள் , பேனாக்கள் , நூல்கள் ( Books ) , - மருந்துகள் - 
போன்றவை இவ்வகையான வாணிகத்திற்கு ஏற்றவை . 


அஞ்சல்வழி வாணிகத்தின் நன்மைகள் 

( i ) நுகர்வோரைப் பொறுத்தவரை : வீட்டிலிருந்து கொண்டே 
சரக்கைப் பெற முடிகிறது : சில்லறை விற்பனையரிடம் சென்று 
சர்க்கு வாங்கப் பயணம் மேற்கொள்ள வேண்டுவதில்லை . 


( 1 ) விற்குநரைப் பெரறுத்தவரை : விற்பனை நிலையத்தை 
எங்கு வேண்டுமாயினும் நிறுவலாம் . நகரின் மையப் பகுதியில் 
-தான் இருக்க வேண்டிய தேவையில்லை . 


| 


( iii ) கண்கவர் சாளரக் காட்சி முறைகளுக்கென ( Window 
Display ) அதிகச் செலவு செய்யத் தேவையில்லை . 


- 


( iv ) விற்பாண்மையுரை ( Salesmen ) நியமிக்க வேண்டிய 
தில்லை . இக்காரணங்களால் இயக்கச் செலவுகள் மிகவும் குறை 


கின்றன . 


ஆணையுடன் பணம் அனுப்புக ( Cash With Order 
C.W.O. ) அல்லது பட்டுவாடாவின் போழ்து பணம் அனுப்புக 
( Cash on Delivery - c.O.D . ) போன்ற கோட்பாடுகள் பின்பற்றப் 
படுவதால் வராக்கடனால் ஏற்படும் நட்டம் தவிர்க்கப்படுகிறது . 





அஞ்சல்வழி வாணிகத்தின் தீமைகள் 

( i ) தான் சரக்கு வேண்டி ஆணையிடு .முன்னர் சரக்கைப் 
பார்க்கும் வாய்ப்பு வாங்குநருக்குக் கிட்டுவதில்லை . தான் 
நினைத்த சரக்குகளல்லாமல் , வேறு சரக்குகளை விற்குநர் 
அனுப்ப நேரிடலாம் . 


, 


T 


( ii ) ஏய்க்கும் எண்ணங்கொண்ட சில விற்குநர்கள் போதிய 
அனுபவமற்ற பாமர மக்களை அஞ்சல்வழி வாணிகத்தில் ஏமாற்றும் 
வாய்ப்பு நிரம்பவுண்டு . எடுத்துக்காட்டாக , மிகவும் குறைந்த 
விலையில் டிரான்சிஸ்டர்களை அனுப்புவதாகவும் , எந்நோயை 
யும் தீர்க்கக்கூடிய மூலிகையை அனுப்புவதாகவும் , நினைத் 
ததைச் செயற்படுத்தும் சக்தி வாய்ந்த மோதிரங்களை அனுப்பு 
தாகவும் கூறிக் குறிப்பிட்ட முன் தொகைகளை அனுப்புமாறு 
வேண்டும் விளம்பரங்கள் நம் நாட்டுச் செய்தி ஏடுகளிலும் வார 
இதழ்களிலும் ஏராளமாக வருதல் கண்கூடு . ஒன்றுமறியர் மக்கள் 
பணமனுப்பி ஏமாறுவது நாமறிந்ததே . . 


61 


| 


( iii ) விளம்பரத்திற்குப் பெரும்செலவு மேற்கொள்ள வேண்டி 
யுள்ளது . மேலும் சரக்கு விவரப்பட்டியலையும் ( Catalogue ) 
விலைப்பட்டியலையும் அவ்வப்பொழுது அச்சிட்டு , வாங்கயிருப் 
போருக்கு அனுப்பும் செலவு இதனால் கூடுகிறது . 

( iv ) நெடுந்தொலைவிலிருந்து சரக்கு வரவேண்டியிருப்பின் , 
சில வேளைகளில் கால தாமதம் ஏற்படலாம் . எனவே உடனடித் 
தேவைகளுக்கு அஞ்சல்வழி வாணிகம் உதவாமற் போகும் . 

( v ) வாடிக்கையர் பெரும் பயனாய்க் கருதும் கடன் விற்பனை 
பெரும்பாலும் அனுமதிக்கப்படுவதில்லை . 

( vi ) எழுத்தறிவற்ற மக்களை இவ்வழியில் அணுகமுடியாது . 
( vii ) நேரடியாகச் சரக்கைப் பார்க்க வேண்டியிராத வாணி 
கப் பெயரிடப்பட்ட பொருள்கள் ( Branded Goods ) , தரப்படுத்தப் 
பட்ட பொருள்கள் ( Standardised Goods ) போன்றவையே 
இவ்வகை வாணிகத்திற்கேற்றவை . அத்துடன் " அவை இட 
மடைத்துக் கொள்வதாகவும் நிறை அதிகம் உள்ளதாகவும் 
இருக்கக் கூடாது . 


| 


. 


வேண்டிய 


( உ ) நுகர்வோர் கூட்டுறவுப் பண்டசாலைகள் 

( Consumer Co - operative Stores ) 
இடைத்தரகர்களின் ஏய்ப்பிற்கு ஒரு முடிவுகட்டும் நோக் 
குடன் உருவானவையே நுகர்வோர் கூட்டுறவுப் பண்டசாலைகள் , 
சரக்கு வழங்கலில் இடை நிலையர்களின் எண்ணிக்கை 
அதிகரிக்க அதிகரிக்க , இவர்களுக்கு அளிக்கவேண்டிய கழிவுத் 
தொகையின் காரணமாகப் பண்டங்களின் விலை கூடிக்கொண்டே 
செல்கிறது . இடை நிலையர்களுக்குச் செலுத்த 
கழிவைத் தவிர்க்கும் நோக்குடனேயே உற்பத்தியாளர்கள் தம் 
சொந்தக் 

நிறுவுகின்றனர் . ஆனால் இதனால் 
விளையும் பயனை நுகர்வோருக்கு அளிக்கின்றனரா என்பது 
ஐயத்திற்குரியதே . இது காரணம்பற்றியே வழங்கல் துறையில் 
கூட்டுறவு அமைப்புகள் ஈடுபடுகின்றன . பொது அடிப்படையில் 
கொள்முதல் செய்து சிக்கனப்படுத்தியும் , பொதுவாக விற்பதன் 
மூலம் இலாபத்தை இறுத்தி வைத்துக்கொள்ளும் நோக்குடனும் 
ஒன்றுபடும் நபர்களின் சேர்க்கையே கூட்டுறவு வழங்கல் சங்கம் ” 
என்று ஜே . ஸ்டீபன்சன் அவர்கள் வரைவிலக்கணம் தந்துள் 
ளார்கள் . 

11. Stephenson : Principles and Practice of Commerce 


கடைகளை 


1 


-- 


62 


. 


தோற்றம் 

இங்கிலாந்து நாட்டில் ராக்டேல் என்ற ஊரின்கண் இருந்த 
28 நெசவாளர்களின் முன்னோடி முயற்சிகளே ; வழங்கல் கூட்டுறவு 
அமைப்புகளின் ( Distributive Co - operative Societies ) தோற்றத் 
திற்கு மூல காரணம் . 1844 ஆம் ஆண்டில் ராக்டேல் முன்னோடி 
நேர்மைச் சங்கம் என்ற அமைப்பை இந்நெசவாளிகள் உரு 
வாக்கினர் . 


இக்கூட்டுறவு அமைப்புகளின் அடிப்படைக் கோட்பாடுகள் : 
எவரும் உறுப்பினராகுமுரிமை , நியாய விலையில் கலப்படமற்ற 
பொருள்களை வழங்கல் , குடியாட்சி முறையில் மேலாண்மை 
ஆகியவையாகும் . உறுப்பினர் ஒருவர் , தான் எத்துணைப் 
பங்குகளை வைத்திருப்பினும் , 

வாக்கே 

பெறுகிறார் . 
கூட்டுறவு அமைப்புகளின் நிர்வாகத்தில் பணம் படைத்தோரின் 
ஆதிக்கத்தைக் குறைப்பதில் இவ்வாக்குரிமை சிறந்த அரணாய் 
அமைகிறது . 


இந்தியாவில் கூட்டுறவுச் சங்கங்களின் செயற்பாடு 


கொள்ளை இலாபம் அடிப்போரின் பிடியிலிருந்து தங்களைக் 
காத்துக் கொள்ளும் நோக்குடன் நுகர்வோர் தாமாகவே ஒன்று 
திரண்டு உருவாக்கும் அமைப்பே கூட்டுறவு நுகர்வோர் சங்க 
மாகும் . கூட்டுறவுச் சங்கங்கள் சட்டத்தின்கீழ் இவை பதிவு 
செய்யப்படுகின்றன . இவற்றைத் தொடங்கிடக் குறைந்தது பத்து 
நபர்களாவது ஒன்று சேரவேண்டும் . 





இற்றைய நாள்களில்கூட ராக்டேல் முன்னோடிகள் உரு 
வாக்கிய கோட்பாடுகள் பின்பற்றப்படுகின்றன . சங்கத்தை 
அமைத்திடும் நுகர்வோர் அதற்கு வேண்டிய முதல் தொகையை 
வழங்குகின்றனர் . ஏழையரும் அதன் உறுப்பினர்களாகும் 
பொருட்டுப் , பங்கொன்றின் மதிப்பு மிகவும் குறைந்தளவே 
வைக்கப்படுகிறது . 


உ 


தங்களுக்குள்ளாகவே தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் 
--களைக் கொண்ட நிருவாகக் குழு அல்லது மேலாண்மைக் குழு 
( Managing Committee ) ஒன்றுண்டு . பண்டசாலை பின்பற்ற 
வேண்டிய கொள்கைகளை அதுவே . வகுக்கிறது . அன்றாட 
நிர்வாகம் , ஊதியம் பெறும் அலுவலர்கள் கையில் ஒப்படைக்கப் 
படுகிறது . 


63 . 


பொதுவாக இச்சங்கங்கள் ரொக்க விற்பனையே செய் 
கின்றன . எனவே வராக்கடனால் ஏற்படும் நட்டம் முற்றிலும், 
தவிர்க்கப்படுகிறது . 


*** 


கூட்டுறவுச் சங்கம் ஈட்டும் இலாபம் முழுவதும் பங்குநர் 
களுக்குப் பங்காதாயமாக ( Dividend ) வழங்கப்படுவதில்லை .. 
வழங்கப்படும் பங்காதாயம் ஒன்பது விழுக்காடுக்கு மிகக்கூடாது . 
மேலும் தாங்கள் வாங்கும் சரக்கின் அடிப்படையில் உறுப்பினர் 
களுக்கு மேலூதியம் ( Bonus ) வழங்கப்படுகிறது . இது புரவுப் 
பங்காதாயம் ( Patronage Dividend ) எனப்படுகிறது . இலாபத்தின் 
ஒரு பகுதி பொது நன்மைக்காகவும் ( Common Good Purposes ) 
செலவிடப்படுகிறது . 


நுகர்வோர் கூட்டுறவுப் பண்டசாலைகளின் நன்மைகள் 

( i ) கூட்டுறவுப் பண்டசாலையின் பங்கு குறைந்த மதிப்பில் 
இருப்பதால் , சமுதாயத்தின் நலிந்த பிரிவினரும் அதன் உறுப் 
பினராகி , அதன் பயனைப் பெற முடிகிறது . 


( ii ) ஒருவருக்கு ஒரு வாக்கே ( One man , One Vote ) என்ற 
கோட்பாடு பின்பற்றப்படுவதால் , மக்களாட்சி முறையில் இ 
இயங்குகிறது . 


( iii ) கலப்படமற்ற பொருள்கள் வழங்கப்படுவதால் , உறுப் 
பினர்கள் பெரிதும் 

பயன் பெறுகின்றனர் . கட்டுப்பாட்டுப் 
பொருள்கள் ( Controlled Goods ) உறுப்பினர்களுக்கு எளிதில் , 
கிடைக்க வழி செய்யப்படுகிறது . 


( iv ) தட்டுப்பாடு மிகுந்த காலங்களில்கூட , விலை ஏற்றப் 
படுவதில்லை . அடக்க விலையுடன் குறிப்பிட்ட இலாப வீதமே . 
சேர்க்கப்பட்டு விலை தீர்மானிக்கப்படுகிறது . இதனால் தனியார் 
செய்யும் வியாபாரத்தின் பெருங் கேடான கொள்ளை இலாபம் . 
பெறுதல் , நுகர்வோர் கூட்டுறவுச் சங்கத்தில் சிறிதும் இல்லை . 


( v ) குறைவாக எடை போடுதல் , தவறான எடைக்கல்லைப் 
பயன்படுத்தல் , குறைவளவு போன்ற நேர்மையற்ற முறைகள் 
கூட்டுறவு நிறுவனத்தில் இருப்பதில்லை . 


( vi ) உறுப்பினர்கள் தாங்கள் வாங்கும் சரக்கின் அடிப் 

மேலூதியம் பெறுவதால் , அவர்களின் , தொடர்ந்த , 
வாடிக்கையாதரவு கிடைக்கும் வழி பிறக்கிறது . 


64 


( vii ) ரொக்கத்தின் அடிப்படையிலேயே விற்பனை நிகழ் 
வதால் , வராக்கடனால் ஏற்படும் நட்டம் அறவே அகற்றப் 
படுகிறது . 


1 


( viii ) இந்தியாவில் கூட்டுறவுச் சங்கங்கள் முற்றிலும் அரசு 
ஆதரவுடன் இயங்குகின்றன . அவற்றிற்குப் பல சலுகைகள் 
வழங்கப்படுகின்றன . மேலும் , அரசு அலுவலர்கள் அவ்வப் 
பொழுது அவற்றின் கணக்குகளைத் தணிக்கை செய்கின்றனர் . 


நுகர்வோர் கூட்டுறவுப் பண்டசாலைகளின் குறைபாடுகள் 

( i ) தங்களின் அறியாமையாலும் , கல்லாமையின் காரணத் 
தாலும் உறுப்பினர்கள் தங்களுடைய உரிமைகளையும் , பொறுப்பு 
களையும் உணர்வதில்லை. எனவே , பெரும்பான்மையான 
சங்கங்களில் செல்வந்தரின் ஆதிக்கம் நீடிக்கிறது . 

( ii ) மோசடிகளும் , குற்றங்களும் , முறைகேடுகளும் 
கூட்டுறவுச் சங்கங்களில் கூட அதிகம் காணப்படுகின்றன . 

( iii ) பண்டசாலையை நிருவகிப்போருக்கு ஊக்க ஊதியம் 
ஏதும் தரப்படாமை திறமைக் குறைவிற்கு வழிகோலுகிறது . 

( iv ) கொள்முதல் பணியில் போதிய கவனம் செலுத்தப் 
படுவதில்லை . எனவே தவறான நோக்குக் கொண்டோர். தங்கள் 
பதவியைப் பயன்படுத்தித் தரங்குறைந்த . பொருள்களைக் 
கொள்முதல் செய்வதற்கு வழி இருக்கிறது . 


( ஊ ) வாடகைக் கொள்முறை வியாபார நிறுவனங்கள் 

( Hire Purchase Trading Houses ) 
பொருள் வாங்குவேரர் அதன் விலையைப் பல மாதங்கள் 
அல்லது 

ஆண்டுகள் நீடிக்கும் தவணைகளில் செலுத்த 
ஒப்புக்கொள்ளும் முறை வாடகைக் கொள்முறை எனப்படுகிறது . 
ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவுடன் பொருள்களின் 

வாங்குநர் பெற்ற பொழுதிலும் , அதன் உரிமை 
யானது அவர் இறுதித் தவணையைச் செலுத்தும் வரை விற்ற 
வரிடமே இருக்கும் . அதாவது , அதுவரை விற்குநரே விற்ற 
பொருளின் உரிமையாளராக இருக்கிறார் . 


உடை 


மையை 


வாடகைக் கொள்முறையின் சிறப்புத் தன்மைகள் 

( i ) வாடகை முறை விற்பனை , கடன் விற்பனையின் 
பாற்பட்டதே . 


. 


65 


( ii ) பொருளின் உடைமை தன்னைவிட்டுச் சென்ற பிறகும் 
கூட , விற்குநரே அதன் உரிமையாளராக இருக்கிறார் . கடைசித் 
தவணையைச் செலுத்திய பின்னர் தான் , வாங்குநர் பொருளின் 
உரிமையாளராக ஆகிறார் : 

( iii ) வாங்குநர் தவணைத் தொகையைச் செலுத்தத் 
தவறின் , அவரிடமிருந்து பொருளை மீண்டும் பெற்றிடும் 
உரிமை விற்கு நருக்குண்டு. 

( iv ) தொலைக்காட்சி , மின்விசிறி போன்ற நெடுநாள் 
பயன் தரக்கூடிய பொருள்களே வாடகை முறையில் விற்பதற்கு 
ஏற்றவை . 

இதைப் போன்றே வேறொரு முறையும் உண்டு. அது 
தவணைமுறை விற்பனை ( Instalment System of Selling ) 
எனப்படும் . இம்முறையில் கூட ஒப்புக்கொள்ளப்பட்ட தவணை 
களில் விலை செலுத்தப்படுகிறது . ஆனால் முதல் தவணைத் 
தொகையைச் செலுத்தியவுடனேயே வாங்குநர் . அப்பொருளின் 
உரிமையாளராகிறார் . இவ்வாறு இவ்விரு முறைகளுக்குமுள்ள 
அடிப்படை வேறுபாடானது , வாடகை - விற்பனை முறையில் 
இறுதித் தவணையைச் செலுத்தும்வரை பொருளின் உரிமை 
" விற்குநரிடமிருந்து மாற்றப்படுவதில்லை ; தவணை விற்பனை 
முறையில் , வாங்குநர் உடனடியாக அதன் உரிமையாளராகிறார் . 


/ 


1 


* 


வாடகைக் கொள்முறையின் நன்மைகள் 

( i ) விலையுயர்ந்த பொருள்களைக்கூட நுகர்வோர் வாங்க 
இயல்கிறது . காரணம் 

ரம் வாடகைக் கொள்முறையில் பொருள் 
களின் விலை பல திங்கள்களில் தவணைகளாகச் செலுத்தும் 
வசதி இருக்கிறது . 
- ( ii ) இம்முறை பொருள் விற்பனையைப் , பன்மடங்காய்ப் 
1.பெருக்கி இருக்கிறது . 

( iii ) இம்முறை விற்குநருக்கு மிகவும் ஏற்றது . ஏனெனில் , 
வாங்குநர் தவணைத் தொகையைச் செலுத்தத் தவறின் , விற்ற 
பொருளை 

மீண்டும் பெற்றுக்கொள்ளும் உரிமை விற்குநருக்கு 
உண்டு . 


வாடகைக் கொள்முறையின் குறைபாடுகள் 
( i ) எளிதாக விலையைச் செலுத்த முடியுமாதலால் , 

தங்கள் 
தகுதிக்கப்பாற்பட்ட விலையுயர்ந்த பொருள்களையும் நுகர்வோர் 


வா -5 


r 


66 


பல 


தவணைகளில் 


வாங்க முற்படுகின்றனர் . இதனால் ஆடம்பரப் பொருள்களை 
வரங்கும் வகையில் செலவு செய்யும் போக்கு பெருகுகிறது . 
( ii ) குறிப்பிட்ட 

காலம் 

வரை , 
விலை செலுத்தவேண்டியிருத்தலால் , நுகர்வோர் தம் எதிர்கால 
வருமானத்தை அடமானம் வைப்பதற்கொப்பாகிறது . 
( iii ) ரொக்க விலையை விடத் தவணை விலை கூடுதலாக 


உள்ளது . 


( V ) தவணைத் தொகை செலுத்தத் தவறும்பொழுது விற்ற 
பொருளை மீளப்பெற்றிடும் உரிமை விற்குநர்க்கிருந்த போழ் 
திலும் , மீண்டும் இவற்றை விற்பது எளிதன்று- காரணம் இவை 
பயன்படுத்தப்பட்ட பழைய பொருள்களன்றோ ? 


( எ ) சிறப்பங்காடிகள் அல்லது தன் வட்டிப்புப் 

பண்டசாலைகள் 
( Super Markets or Self - Service Stores ) 
சிறப்பங்காடி என்பது , ஒரு பேரளவு சில்லறை விற்பனை 
நிலையம் ; துறைவாரிப் பண்டசாலையைப் போன்ற அமைப்பு . 
இது முக்கியமாக உணவுப் பண்டங்கள் , பால்பண்ணைப் 
பொருள்கள் , பழவகைகள் , காய்கறிகள் போன்றவற்றை 
விற்பனை செய்யும் . இதன் முக்கிய சிறப்புத் தன்மையானது 
தன் - வட்டிப்பு முறையை ( Self - Service Method ) இது பின்பற்று 
வது தான் . பொருள் - விற்பனைக்குப் போதிய அலுவலர்கள் 
கிடைக்காத அமெரிக்க ஐக்கிய நாட்டில் , தன் வட்டிப்பு 
முறையானது செல்வினைப் பெருமளவில் 

குறைக்க 
வழிகோலியிருக்கிறது . 

திறந்த அலமாரிகளில் விலை குறிக்கப்பட்டுச் சரக்குகள் 
வைக்கப்பட்டிருக்கும் . தங்களுக்கு வேண்டிய பொருள்களைத் 
தேர்ந்தெடுத்துச் சிறப்பங்காடிகள் அளிக்கும் கூடைகளில் 
அல்லது தட்டுகளில் அவற்றை வைத்துக் கொண்டு சக்கர 
வண்டிகளில் நுகர்வோர் தள்ளிச் செல்வர் . வெளி 

செல்வர் . வெளி வாயிலில் 
நுகர்வோர் வாங்கியுள்ள சரக்குகளைக் காசாளர் ( Cashier ) 
பார்வை செய்து அப்பொருள்களுக்குரிய விலையைக் கணக்கிடு 
கிறார் . விலை செலுத்திய பின் , நுகர்வோர் பண்டங்களை 
எடுத்துச் செல்கின்றனர் . 

அலமாரிகளில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் சரக்குகள் 
முன்னரே அளக்கப்பட்டு , எடைபோடப்பட்டுக் கட்டப்பட்டு , 
விலையும் குறிக்கப்பட்டிருக்கும் . 


-- 


67 


இன்றைய நாள்களில் சிறப்புப் பேரங்காடிகள் உணவுப் 
பொருள்களுடன் வியாபாரத்தை நிறுத்திக் கொள்வதில்லை . 
சோப்பு , 

நறுமணப்பொருள்கள் , துணி , அறைகலன்கள் 
போன்ற 

வீட்டிற்குத் தேவையான அனைத்துப் பொருள் 
களையுமே விற்கின்றன . கடன் விற்பனை அறவே அனுமதிக்கப் 
படுவதில்லை . 

விற்பனைப் பணியாளர்களின் எண்ணிக்கை குறைவதால் , 
மிகுந்த சிக்கனம் ஏற்படுகிறது . இதனால் குறைந்த விலையில் 
பண்டங்களைச் சிறப்பங்காடிகள் விற்க முடிகின்றன . 

தங்களின் மிகப்பெரிய அமைப்பிற்கு மட்டுமன்றி , பொருள் 
வாங்க வரும் வாடிக்கையரின் ஊர்திகளை நிறுத்தி வைக்கப் 
போதுமான 

இடவசதி செய்து கொடுக்கும்வண்ணம் அது 
பரந்த நிலப்பரப்பில் அமைந்திருக்க வேண்டும் . 


களில் 


சிறப்பங்காடிகளின் நன்மைகள் 
( i ) சரக்கு பெருமளவு விற்பனையாகிறது . திறந்த அலமாரி 

கண்கவர்வண்ணம் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் 
பல்வகைப் பொருள்களைக் கண்ணுறும் நுகர்வோர் , அவற்றை 
வாங்கும் நோக்குடன் அங்கு வரவில்லையெனினும் வாங்கத் 
தூண்டப்படுகின்றனர் . பொருள்களின் அழகிய காட்சி அமைப்பு 
முறை விற்பனையைப் பெருக்கத் துணை செய்கிறது . 

( ii ) நுகர்வோரே பொருள்களைத் தேர்ந்தெடுக்கின்றனர் ; 
பல பிரிவுகளுக்கும் சென்று வாங்க விழையும் பண்டங்களைத் 
திரட்டுகின்றனர் . காசாளரிடம் அவற்றைக் காண்பித்து விலை 
செலுத்திச் செல்கின்றனர் . இதனால் விற்பாண்மையரையும் , 
பிறரையும் வேலையில் வைத்திருக்க வேண்டுவதில்லை . 
இதனால் பெரும் செலவு மிச்சமாகிறது . 

( iii ) அன்றாட நுகர்வுக்குத் தேவையான எல்லாப் 
பண்டங்களின் வகைகளும் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக் 
கின்றன . ரொக்கம் கொடுத்தே பொருள்களை வாங்கவேண்டு 
மாகையால் வராக் கடன் ஏற்பட வழியில்லை .. 

( iv ) ஒப்பிட்டுப் பார்க்குமிடத்து , இவை விற்கும் பண்டங் 
களின் விலை மலிவாகவே இருக்கிறது . இதனால் விற்பனை 
மிகவும் பெருகுகிறது .. 

( v ) தங்கள் கார்களை நிறுத்தி வைக்க வேண்டிய அளவு 
இடவசதி இருக்கிறது . இதனால் நுகர்வோர் ( குறிப்பாக 


68 


அமெரிக்க ஐக்கிய நாட்டில் ) சிறப்பங்காடிகளில் பொருள் 
வாங்கப் பெரிதும் விரும்புகின்றனர் . 

( vi ) காட்சிக்கு அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் பொருள்களில் 
தங்களுக்குத் தேவையானவற்றை நுகர்வோர் அவர்களாகவே 
தேர்ந்தெடுத்துக் 

கொள்ள 

முடிகிறது . விற்பாண்மையரின் 
தூண்டுதலின்றி வேண்டிய பொருளை வாங்க முடிகிறது . 


4 


சிறப்பங்காடிகளின் குறைபாடுகள் - 

( i ) சிறப்பங்காடிக்கு விசாலமான 
) 

இடப்பகுதி தேவையா 
யிருப்பதால் , நெருக்கமான பகுதியில் - நகரின் மையப் 
பகுதியில் - இதனை அமைக்க முடியாது . இதனால் தான் 
புறநகர்ப் பகுதிகளில் - மக்கள் வாழிடத்திற்கப்பால் - இடம் 
மலிவாகக் கிடைக்குமிடத்தில் , இது பெரும்பாலும் அமைக்கப் 
படுகிறது . 


( ii ) விற்பாண்மையரின் விளக்கத்தோடு அல்லது பொருள் 
களைப் பயன்படுத்தும் முறையை நேரில் செய்து காட்டி - விற்க 
வேண்டிய 

பொருள்கள் சிறப்பங்காடியின் விற்பனைக்கு 
உகந்ததல்ல . 


இந்தியாவில் மேலே விளக்கிய வகையான சிறப்பங்காடிகள் 
செயற்படுவதில்லை . இவை , அமெரிக்காவில் இவ்வாறு இயங்கு 
கின்றன . ஆனால் கூட்டுறவு 

முறையில் அமைக்கப்படும் 
எல்லாப் , பெரிய 

துறைவாரிப் 

பண்டசாலைகளும் , இப்பெயரி 
லேயே அழைக்கப்படுகின்றன . எனவே , இந்தியாவில் உள்ள 
" சிறப்பங்காடிகளில் தன் வட்டிப்புத் தன்மை ( Self - Service ) 
என்ற சிறப்புக் கூறு அறவே பொருந்தாது . எனினும் சில 
சிறப்பங்காடிகளில் இம்முறை ஏற்படுத்தப்பட்டுள்ளது . 


| 


நியாய் விலைக் கடைகள் 

( Fair Price Shops ) 
மக்கள் அனைவரும் அன்றாடம் பயன்படுத்தும் இன்றி 
யமையாப் பண்டங்களை அளிப்பதற்கென அரசால் நிறுவப்படும் 
கடைகள் " நியாய விலைக் கடைகள் எனப்படும் . தீவிரத் தட்டுப் 
பாட்டின் காரணமாக இப்பண்டங்கள் கடைகளில் வேண்டிய 

கிடைக்காமல் போகலாம் . இதனால் , இவற்றின் 
விலை மட்டற்று உயர்ந்திடும் ; சாதாரண மக்கள் வாங்க 
இயலா , நிலைக்கு விலை உயர்வதால் , சொல்லொணாத் 


அளவில் 


69 


துயருறுவர் . இச்சூழ் நிலைகளில் , அரசு தலையிட்டு அனைத்துப் 
பகுதிகளிலும் , நியாய விலைக் கடைகளைத் திறந்து மக்களின் 
துயர் துடைக்க முனைகிறது . நாள்தொறும் துய்க்கும் அரிசி , 
கோதுமை , சர்க்கரை , மண்ணெண்ணெய் , சமையலெண்ணெய் 
போன்றவை பற்றாக்குறையாயிருக்கும் பொழுது நியாய விலைக் 
கடைகள் அவற்றை விற்கின்றன . 


. 


. 


44 


அனைத்து மக்களுக்கும் சீராகக் கிடைக்கச் செய்வது 
இக்கடைகளின் நோக்காதலால் , வரையரையின்றி இத்தகைய 
பண்டங்கள் வழங்கப்படமாட்டா . வருமானத்தின் அடிப்படை 
யிலோ குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கை அடிப்படை 
யிலோ குடும்பத்திற்கு வேண்டிய அளவு நிர்ணயிக்கப்பட்டுப் 
பண்டங்கள் குறிப்பிட்ட விலையில் விற்கப்படுகின்றன . 


f 


தமிழ் நாட்டில் 7,000 நியாய விலைக் கடைகளை உணவு 
வழங்குக் கூட்டுரு ( Civil Supplies Corporation ) நடத்தி 
வருகிறது . 11,000 - நியாய விலைக் கடைகள் கூட்டுறவுச் 
சங்கங்களாக இயங்குகின்றன . 


- 


A 


நியாய விலைக் கடைகளின் சிறப்புக் கூறுகள் 


។ 


ப 


( i ) சாதாரண மனிதனுக்குத் தேவையான இன்றியமையாப் 
பண்டங்களையே இவை விற்பனை செய்கின்றன . 
( ii ) பொருள்களின் பற்பல 

வகைகள் இக்கடைகளில் 
விற்கப்படுவதில்லை . 


( iii ) நிர்ணயிக்கப்பட்ட 

அளவில் மட்டுமே நுகர்வோர் 
பண்டங்களை வாங்க முடியும் . 
( iv ) மிகக் 

குறைந்தளவு. இலாப , அடிப்படையிலேயே 
விற்பனை செய்யப்படுகிறது . 

( v ) ; நியாய விலையில் பிறவகைக் கடைகளில் கிடைக்காத 
பற்றாக்குறைப் பண்டங்களை வழங்குதலே இவற்றின் தலையாய 
குறிக்கோள் . 
( vi ) அரசு அல்லது கூட்டுறவுச் 

கூட்டுறவுச் சங்கங்கள் இவற்றை 
நடத்துகின்றன . 

தட்டுப்பாடு மிகுந்து விலை மிகவும் ஏறுங் காலங்களில் , 
ஏழை மக்களின் துயர் துடைக்க இந்நியாய விலைக் கடைகள் 
பெரும் துணை புரிகின்றன என்றால் மிகையாகாது . 


70 


- 


விற்பாண்மை 

( Salesmanship ) 
பேரளவு உற்பத்தியும் வீண் போட்டியும் நிறைந்த இன்றைய 
நாள்களில் விற்பனை என்பது ஓர் அரிய அலுவலே . ஒவ்வோர் 
உற்பத்தியாளரும் இருக்கும் சந்தையை இழந்துவிடாமலிருக்க , 
மட்டுமல்ல , புதிய சந்தைகளைப் பிடிக்கவும் இயன்றளவு 
முயல்கிறார் . இவ்விற்பனைப் பெருக்கத்திற்குப் பயன் தரத்தக்க . 
வழிமுறையாயிருப்பது விற்பாண்மையே . 

விற்பாண்மையின் தலையாய நோக்கமே விற்பனைக் 
செய்தியைத் திறம்படப் பரப்புதலேயாம் . விற்பாண்மையர் 
( Salesmen ) தான் விற்கும் பொருள் , வாங்குநரின் தேவைகளை 
எவ்வாறு நிறைவேற்றவல்லது 

விளக்கி அவரைப் 
பொருள் வாங்கத் தூண்டுகிறார் . எனவேதான் விற்பாண்மை 
என்பது நயம்படத் தூண்டும் கலை என்று சொல்லப்படுகிறது . 


5 


. 


என்று 


- 


விற்பாண்மையின் பொருளும் வரைவிலக்கணமும் 

அமெரிக்கச் சந்தையிடு ஆசிரியர்களின் தேசிய மன்றமானது 
( National Association of Marketing Teachers of America ) , 
" விற்குநருக்கு இலாபமும் வாங்குநர்க்குப் பயனும் கிடைக்கு 
மாறு பொருள்களையோ பணிகளையோ மக்களை வாங்கத் 
தூண்டும் திறமையே விற்பாண்மை , என்று கூறுகிறது . 

( வாங்க எதிர்பார்க்கப்படுபவர் ஒரு பொருளின் தேவையை 
உணரச்செய்து , மன நிறைவுடன் விற்பனையில் 

முடியும் 
வண்ணம் சரக்கை அளிக்கும் கலை , விற்பாண்மை 

என்று 
ஒயிட் ஃபீல்டு ( Whitefield ) அவர்கள் கூறியுள்ளார் . 
மேற்சொன்ன வரைவிலக்கணங்களிலிருந்து நாம் 

நாம் அறிவ 
தாவது : தனது பொருள்களை நாடத்தக்க மக்களை அறிதலும் , 
பிறர் பொருள்களை வாங்குவதைத் தவிர்த்துத் தனது உற்பத்தி 
யாளரின் பொருள்களை வாங்கிடத் தூண்டலும் விற்பாண் 
மையின் நோக்கமாம் . மக்கள் முன்னர் வாங்கத் திட்டமிடாத 
பொருளை வாங்கிடச் செய்தலும் இதிலடங்கும் . இவ்வாறு தனது 
நயமிக்க செயல் திறனால் , விற்பாண்மையர் பிறரைப் பொருள் 
களை வாங்கிடச் செய்கிறார் . 


H 


. 


விற்பாண்மையின் சிறப்பு 
இன்றைய உலகில் 

தயாரிப்பாளருக்கு மட்டுமன்றி , 
நுகர்வோருக்கும் . இன்றியமையாதவர் விற்பாண்மையர் என்பது 


1 


171 


சொல்லித் - தெரிய வேண்டுவதில்லை . - தயாரிப்பாளருக்கும் , 
இடைநிலையருக்கும் , நுகர்வோருக்கும் எவ்வாறு விற்பாண்மையர் 
சிறந்த துணையாக விளங்குகிறார் என்பதை இப்பொழுது 
ஆய்வோம் . 
விற்பாண்மையர் , உற்பத்தியாளருக்கும் இடைநிலையருக்கும் 

ஆற்றும் பணிகள் 

( i ) புதிய பொருளின் உயர் தன்மையையும் சிறப்புக் கூறு 
களையும் மொத்த வியாபாரிகளிடமும் , சில்லறை வியாபாரி 
களிடமும் விளக்கிக் கூறி , நுகர்வோர் அதனை உறுதியாக வாங் 
கிடுவர் என்ற நம்பிக்கையையும் அவர்களிடம் ஊட்டுகிறார் .. 
இந்த உணர்வுக்குப் பின்னரே இடைநிலையர் புதிய பொருள் 
களையும் வாங்கிச் சேரித்து வைக்க முற்படுவர் . 

தங்களின் கூரிய மதிநுட்பத்தாலும் , பிறரைக் கவரக்கூடிய 
ஆற்றலாலும் , எதிர்பார்க்கும் வாடிக்கையரை நன்முறையில் 
அணுகித் தமது பொருளில் அவர்களை ஆர்வங்காட்டிடச் செய் 
கின்றார் . 

கார் , குளிர்சாதனப் பெட்டிகள் , தொலைக்காட்சிப் பெட்டிகள் 
போன்ற தனிச் சிறப்புப் பொருள்களைப் பொறுத்தவரை , மக்க 
ளிடம் அவற்றை அறிமுகப்படுத்தத் தனி முயற்சிகளை மேற் 
கொள்ள வேண்டும் . எதிர்கால வாடிக்கையருடன் தேரடித் 
தொடர்பு கொண்டு அவர்களை வாங்கிடத் தூண்டுகிறார் . 

( ii ) தேக்கமடைந்துள்ள சரக்குகளை விற்பதிலும் உற்பத்தி 
யாளர்களுக்கு விற்பாண்மையர் உறுதுணையாயிருக்கின்றார் . அதி 
களவு சரக்கில் முடங்கிக் கிடக்கும் முதல் , இதனால் மேலும் 
அதிகளவு உற்பத்திக்குப் பயன்படுத்தப்பட வாய்ப்பு ஏற்படு 
கிறது . 

( iii ) விற்பாண்மையர் தம் வாடிக்கையரை அடிக்கடி 
அணுகுவதால் , அவர்களின் விருப்பு - வெறுப்புகள் , பிற உற்பத்தி 
சயாளரின் பொருள்களில் அவர்கள் நாட்டம் முதலியவற்றை 
உணர்கிறார் . இத்தகவல்களை உற்பத்தியாளருக்கு உணர்த்தித் 
4 , தனது பொருளில் தேவையான மாற்றத்தை ஏற்படுத்தச் செய் 
கிறார் . இதனால் நுகர்வோர் விரும்பி ஏற்கும் வண்ணம் , 
கவர்ச்சியூட்டக்கூடிய வகையில் பொருள் கிடைத்திட வழி பிறக்" 
கிறது . இவ்வாறு தனது சந்தை : ஆய்வில் ( Market Study ) 
விற்பாண்மையர் , உற்ற துணையாயிருக்கிறார் . இதனால் தான் 
விற்பாண்மையர் , தயாரிப்பாளர்களின் கண்களும் காதுகளு 
மாய் விளங்குகின்றனர் என்று கூறப்படுகிறது . 


P 


Y 


1 


| 


விற்பாண்மையர் நுகர்வோருக்கு ஆற்றிடும் பணிகள் 

* ( i ) விற்பாண்மையரின் ஆற்றல்மிகு முன்னோடி முயற்சிகள் 
இல்லையேல் , பல புதிய பொருள்கள் பற்றிய செய்தியே நுகர் 
வோர் செவிகளுக்கு எட்டியிராது . தெரிந்த பொருள்களை விற் 
பதற்கும் விற்பாண்மையர் பணி இன்றியமையாதது தானே ? 

• ( ii ) பொருள்கள் பற்றி நுகர்வோர்கள் கொண்டுள்ள தவறான 
கருத்தை மாற்றவும் , அவர்களின் 

அவர்களின் ஐயத்தைக் - களையவும் 
விற்பாண்மையர் துணை செய்கின்றார் . அவர்கள் வேண்டிய 
பொருள்களைத் தேர்ந்தெடுப்பதில் விற்பாண்மையரின் பணி 
சிறப்பு வாய்ந்த ஒன்றாகும் . இதனால் , தமது பொருளுக்கு 
அவர்களின் வாடிக்கையாதரவு தொடர்ந்து கிடைக்கிறது . 


. 


. 


* 


பொது 

தயாரிப்பாளர் தம் பொருளுக்கான தேவையை , விற்பாண்மை 
விரிவாக்கி , தொழில் நடவடிக்கைள் பெருகச் செய்கிறது . இதன் 
விளைவாக வேலை வாய்ப்புப் பெருகும் நிலை பிறக்கிறது . 

ஆடம்பரப் பொருள்களுக்கான தேவையையும் ; வசதிப் 
பொருள்களுக்கான தேவையையும் விற்பாண்மை அதிகரிக்கச் 
செய்வது வாயிலாகச் சமுதாயத்தின் வாழ்க்கைத் தரமே உயர 
வழி கோலுகிறது . 

போட்டி சூழ் இன்றைய நாள்களில் - பல்வகைப் பொருள்கள் 
சந்தையில் - குவிந்த வண்ணமிருக்கும் இன்றைய நாள்களில் --- 
விற்பாண்மையரின் பணி அளப்பரிய முக்கியத்துவம் வாய்ந்தது . 
உற்பத்தியாளரைப் பொறுத்தவரை பொருள் தேங்காது விற்பனை 
யாகவும் ; நுகர்வோரைப் பொறுத்தவரை தட்டுப்பாடின்றித் 
தக்க பொருள்களைப் பெற்றிடவும் இவர்கள் பனைத்துணை 
யாய்ப் பயன்படுகின்றனர் . 


1 - 


Y 


* 


வினாக்கள் 
- 

மொத்த வியாபாரிக்கும் சில்லறை வியாபாரிக்கும் 

உள்ள வேறுபாடுகள் யாவை ? 
12. மொத்த வியாபாரிக்கும் , தயாரிப்பாளர்களுக்கும் சில்லறை 

வியாபாரிகள் ஆற்றிடும் பணிகள் யாவை ? 
3. நுகர்வோருக்குச் சில்லறை வியாபாரிகள் ஆற்றிடும் பணி 

களைக் கூறுக . 


! 


* { 





* 


73 


4. சுற்றாடும் வாணிகர்களின் ( Itinerant Traders ) வகை 

களை விவரி . 
5. சிறுகுறிப்பு வரைக : 

( அ ) பழைய பொருள் விற்போர் 

( ஆ ) தனிச் சிறப்புக் கடைகள் ( Specialty Shops ) 
6. துறைவாரிப் பண்டசாலையின் 

சிறப்புக் கூறுகளை 
விவரி . 
7. துறைவாரிப் பண்டசாலையின் பயன்கள் யாவை ? 
8. மடங்குக் கடை என்றால் என்ன ? அதன் முக்கிய 

சிறப்புக் கூறுகளைக் கூறுக . 
9. - மடங்குக் கடையொன்றின் நன்மைகளையும் - குறைபாடு 

களையும் கூறுக. 
10. மடங்குக் கடைகளுக்கும் துறைவாரிப் பண்டசாலை 

களுக்கும் உள்ள வேறுபாடுகள் யாவை ? 
11. தயாரிப்பாளரின் சொந்தக் கடைகளின் சிறப்புக் 

கூறுகளையும் நன்மைகளையும் விளக்குக . 
அஞ்சல்வழி வாணிகத்தின் பயன்களையும் குறைபாடு 

களையும் கூறுக . 
13. நுகர்வோர் கூட்டுறவுப் பண்டசாலை யொன்றின் 

சிறப்புக் கூறுகளை விவரி . 
14. வாடகைக் கொள்முறை வாணிகம் என்றால் என்ன 

அதன் நன்மைகள் யாவை ? 
15. சிறப்பங்காடிகள் ( Super Markets ) குறித்து ஒரு குறிப்பு 


12 . 


1 





வரைக . 





16. ( தன் வட்டிப்புப் பண்டசாலைகள் - ( Self - Service 
Stores ) என்றால் என்ன ? 

அவற்றின் 

நன்மை , 
குறைபாடுகள் யாவை ? 
17. நியாயவிலைக் கடைகள் பற்றிக் குறிப்புத் தருக . 
18 . விற்பாண்மை ( Salesmanship ) என்றால் 

என்ன ? 
அதன் முக்கியத்துவத்தை விவரி . 


அத்தியாயம் 4 


அயல்நாட்டு வாணிகம் 


( International Trade ) 


- 


தனக்கு வேண்டிய அனைத்துப் பொருள்களையும் , பணி 
களையும் தானே உற்பத்தி செய்து கொள்ளும் திறன் பெற்ற 
அனைத்திலும் தன்னிறைவு பெற்ற நாடு - இத்தரணியிலேயே 
இல்லையெனலாம் . மக்களின் வாழ்க்கைத் தரம் : - முன்னேற 
முன்னேற , மேலும் மேலும் பொருள்கள் வேண்டப்படுகின்றன ; 
புதுப்புது வகைகள் கோரப்படுகின்றன . இதனால் ஒவ்வொரு 
நாடும் தத்தம் 

தத்தம் பண்டங்களை அயல் நாடுகளுடன் மாற்றிக் 
கொள்ள வேண்டிய நிலை பிறந்து , அயல்நாட்டு வாணிகத்திற்கு 
வழிகோலியிருக்கிறது . . . : 


நாடுகளுக்கிடையே நடைபெறும் வியாபாரம் அயல் நாட்டு 
வாணிகம் என்று முன்னரே கூறியிருக்கிறோம் . அதாவது , 
நாட்டின் எல்லைகளைக் கடந்து சரக்கு கைமாறுகிறது . அயல் 
நாட்டு வாணிகம் கீழ்க்கண்டவாறு பகுக்கப்படுகிறது - 

(i ) இறக்குமதி வியாபாரம் - 
( iii) ஏற்றுமதி வியாபாரம் 
( iji ) " மறு ஏற்றுமதி வியாபாரம் ( Eatrepot Trade ) . 
உள் நாட்டு வாணிகத்திற்கும் அயல் நாட்டு வாணிகத்திற்கும் 
ள்ள வேறுபாடுகளை முதற்கண் காண்போம் , 

(j ) அயல் நாட்டு வாணிகம் என்பது , நாடுகளுக்கிடையே 
நீடைபெறும் வியாபாரம் 
ஆகும். ஆனால் , -- உள் நாட்டு 
வாணிகமோ ஒரு நாட்டின் எல்லைக்குள்ளேயே நடைபெறுவது 
ஆகும் . வேறுமுறையில் இக் கருத்தினை விளக்கலாம் . முன்னதில் 
விற்குநரும் வாங்குநரும் வெவ்வேறு நாடுகளில் இருப்பர் ; 
ஆனால் பின்னதில் , அவர்கள் இருவரும் ஒரே நாட்டில் இருப்பர் . 


. 


( ii ) ஒவ்வொரு நாடும் தனக்கென்ற தனி நாணய முறையை 
வைத்திருப்பதால் , அயல்நாட்டு வாணிகத்தில் ஒரு நாட்டின் 


15 


செலாவணியை அயல் நாட்டின் செலாவணியாக மாற்றவேண்டி 
மிருக்கிறது . 2 * எடுத்துக்காட்டாக , ---இந்தியாவில் உள்ள நாம் 
ஜப்பான் நாட்டிலிருந்து இறக்குமதி செய்தால் , நமது ரூபாயை 


3 


. 


2 


தா 


அயல் நாட்டு 
வாணிகம் 


- 


ஏற்றுமதி 


4 


4 


மறுஏற்றுமதி 

வாணிகம் 


பு 


- 


படம் 

அயல் நாட்டு வாணிகம் 
முதலில் ஜப்பான் நாட்டின் யென் ( Yen ) எனும் நாணயத்திற்கு 
மாற்ற வேண்டும் . அதே போன்று . அமெரிக்க ஏற்றுமதி 
யாளருக்குத் தொகை செலுத்த , அமெரிக்க - நாட்டு நாணயமான 
டாலர் ( Dollar ) பெற்றனுப்ப வேண்டும் . இதனால் செலாவணி 
மாற்றம் அயல் நாட்டு "வாணிகத்தின் ஒரு சிறப்புக் கூறு 
என்பதையும் , அது போன்ற பிரச்சினை உள்நாட்டு வாணிகத்தில் 
எழுவதில்லை என்பதையும் நாம் அறியவேண்டும் . 

( iii ) உள் நாட்டுத் தொழில் வளத்தை மேம்படுத்தும் 
நோக்குடன் , அயல் நாட்டு வாணிகம் பல வரையறைகளுக்கு 
உட்படுத்தப்பட்டிருக்கிறது . உள்நாட்டு வாணிகத்தில் -இத்தகைய 
தடைகள் சாதாரணமாக இல்லை .... 

( iv ) ஒப்பந்தங்கள் , " முகமைகள் ( Agencies ), சரக்கு 
விற்பனை பற்றிய சட்டங்கள் நாட்டுக்கு . நாடு மாறுபடுகின்றன . 
உள் நாட்டு வாணிகத்திற்கு இது பொருந்தாது ; ஏனெனில் 
வாங்குநர் - விற்குநர் - இருவருக்குமே ஒரே வகையான சட்டப் 
பிரிவுகள் பொருந்தும் : 


76 


( V ) அயல் நாட்டு வாணிகம் பெரும்பாலும் கடல் வழியில் 
தான் நடைபெறுகிறது . ஆகவே சரக்கு , கடல்சார் பேரிடர் 
-களுக்கு ( Perils of the Sea ) உள்பட நேரிடும் . நீண்ட 
தொலைவும் , கடல் வழிப் போக்குவரத்தும் அயல் நாட்டு 
வாணிகத்தைப் பெரும் இடர்ப்பாடுகளுக்கு ஆட்படுத்துகின்றன . 
இத்தகைய நட்டவச்சங்கள் உள் நாட்டு வாணிகத்தைத் தாக்கு 
வதில்லை . எனவே , அயல் நாட்டு வாணிகப் பண்டங்களைக் 
காப்பீடு செய்தல் இன்றியமையாததாகிறது . 


( vii ) சரக்கு இறக்குமதி , ஏற்றுமதி செய்வதில் பின்பற்ற 
வேண்டிய சுங்கச் சடங்குகள் ( Customs formalities ) ஏராளம் , 
குழப்பம் மிக்கவை . உள்நாட்டு வாணிகத்தில் பின்பற்ற வேண்டிய 
சடங்குகள் அவ்வளவு சிக்கலானவையாக இல்லை . 


( viii ) அயல் நாட்டு வாணிகத்தில் உள்ள சிக்கல் மிகு 
முறைகளும் , கப்பலிடு சடங்குகளும் ( Shipping formalities ) , 
சரக்ககற்றும் முகவர்களையும் ( Clearing Agents ) , அனுப்புகை 
முகவர்களையும் ( Forwarding Agents ) நாடச் செய்கின்றன . 
இதனால் செலவு கூடுகிறது . இத்தகைய பிரச்சினைகள் , உள் 
நாட்டு வாணிகத்தில் இல்லை . இதனால் கூடுதல் செலவும் 
ஆவதில்லை . 

பேரளவு உற்பத்தியில் ஈடுபடும் இன்றைய நாள்களில் , அயல் 
நாட்டு வாணிகம் இல்லையென்றால் , பெரும் தொழில் நிலை 
பங்கள், செயல்பட வேண்டியிராது ; பேருருத் தொழிற்சாலை 
களுக்கு வேலையிராது . அயல் நாட்டு வாணிகத்தின் நன்மைகளை 
இப்பொழுது பார்ப்போம் . 
அயல் நாட்டு வாணிகத்தின் நன்மைகள் 

( i ) ஒவ்வொரு நாடும் தன்னிடம் உள்ள உபரி வேளாண் 
பொருள்களையும் ஏனைய தயாரிப்புகளையும் பிறநாட்டுடன் 
பரிமாற்றம் செய்துகொள்ள முடிகிறது . 

( ii ) அயல் நாட்டு வாணிகத்தின் காரணமாக உலகத் 
தேவையை நிறைவேற்றிட - வளங்கள் முழுமையாகப் பயன் 
படுத்தப்படுகின்றன . உலகத் தேவையைத் தீர்க்கப் பேரளவு 
உற்பத்தியில் ஈடுபட வேண்டியுள்ளது . இதனால் உற்பத்திச் . 
செலவு குறைகிறது . உலக மக்கள் அனைவருமே பயன்பெறும் 
வாய்ப்புப் பெறுகின்றனர் . 

( iii) , தட்பவெப்ப நிலையின் காரணமாகவோ தக்க 
வளங்கள் இல்லாக் காரணத்தாலோ ஒரு நாட்டில் சில பண்டங்கள் 


77 ) 


விளையாமற் போகலாம் ;. அல்லது சில பொருள்களைத் தயாரிக்க 
முடியாமற் போகலாம் . பிற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய் 
வதன்மூலம் , அத்தகைய பொருள்களையும் அந்நாடு பெற்றுத் 
துய்க்கும் வழி ஏற்படுகிறது . அயல் நாட்டு வாணிகமே இல்லை 
யெனில் , அப்பண்டங்களைப் பயன்படுத்தவே 

முடியாமற் 
போகும் . 

( iv ) வளர்ச்சியுற்ற நாடுகளிலிருந்து தேவையான இயந்திரச் 
சாதனங்களை இறக்குமதி செய்தும் , பிற நாட்டுப் பொறியியல் 
வல்லுநர்களின் பணிகளைப் பெற்றும் , வளர்ந்துவரும் நாடுகளும் 
தங்கள் வளங்களைச் செவ்விதே பயன்படுத்திக் கொள்ள முடியும் . 


( v ) வறட்சி மிகுவதாலோ , வெள்ளப் பெருக்கு பெரும் சேதம் 
விளைவிப்பதாலோ , பஞ்சம் , பட்டினி , பிணி முதலியவை மனித 
வாழ்வை . வாட்டும் . உணவுத் தானியங்களைப் பெருமளவில் 
இறக்குமதி செய்து பட்டினிச் சாவுகளைத் தவிர்க்கலாம் . . அவ் 
வாறே சர்க்கரை , டீசல் , மண்ணெண்ணெய் - போன்ற இன்றி 
யமையாப் பொருள்களுக்குத் தட்டுப்பாடு அதிகம் ஏற்பட்டு ,, 
நாட்டின் இலட்சோப இலட்ச மக்கள் துயருறுகையில் , இவற்றை 
இறக்குமதி செய்வதன் மூலம் , பெருமளவில் 

துயர்துடைக்க 
முடியும் . எனவே , இயற்கையின் கொடுமை இன்னல் விளைவிக்கும் 
பொழுது , மக்களின் வாட்டம் போக்க அயல்நாட்டு வாணிகம் 
பெரும் துணை புரிகிறது என்பது வெளிப்படை . 

( vi ) சரக்கு விலையில் நிலவும் வேற்றுமைகளை அயல் 
நாட்டு வாணிகம் நீக்குகிறது . உள்நாட்டில் பண்டங்களின் விலை 
ஏறின் , இறக்குமதி செய்வதன் மூலம் அப்பொருளின் விலை 
மலிவாகிறது . 

இவ்வாறு விலையில் ஏற்படும் கடுமையான ஏற்றிறக்கங்களை 
( fluctuations ) அயல் நாட்டு வாணிகம் நீக்குகிறது . 

( vii ) அயல்நாட்டு வாணிகத்தால் , பல்வேறு நாட்டு மக்க 
ளுக்கிடையே நெருங்கிய தொடர்பு ஏற்படுகிறது . ஒருவரை 
ஒருவர் புரிந்துகொள்ளவும் , கலாசாரத் தொடர்புகள் முகிழவும் 
வாய்ப்புக் கிடைக்கிறது . இதனால் உலக நாடுகளிடையே 
நல்லெண்ணம் நிலவத் தொடங்குகிறது . 


அயல்நாட்டு வாணிகத்தின் குறைபாடுகள் 

( i ) தடைபடாத இறக்குமதியானது உள் நாட்டுத் தொழில் 
மேம்பாட்டிற்கு ஊறு விளைத்திடும் . இது வளர்ந்துவரும் நாடு 
களுக்குக் குறிப்பாகப் பொருந்தும் . 


78 


( ii ) இன்றியமையாப் பொருள்களுக்காக அயல் நாடுகளை 
மட்டற்று நம்பியிருத்தல் இடர் விளைவிக்கும் தன்மையது . 
போர்க்காலத்தில் இது பெருந்தீமையாக முடியும் . 


( iii ) செப்பமுறா எண்ணெய் ( Crude Oil ) , நிலக்கரி , கனிப் 
பொருள்கள் போன்ற இயற்கை வளங்களை ஏற்றுமதி செய்வது , 
நாட்டின் கனிவளங்களை விரைவில் வற்றச் செய்யும் . இதனால் 
எதிர்காலச் சந்ததியினர் இவையின்றித் தவிக்க நேரிடும் . 


( iv ) ஏற்றுமதிக்கு அளிக்கப்படும் சலுகைகளும் ஊக்கமும் 
ஏற்றத்தாழ்வுடைய , சரிசம நிலையற்ற தொழில் வளர்ச்சியை 
உண்டுபண்ணும் . சில தொழில் துறைகள் புறக்கணிக்கப்படும் . 


( v ) உலகச் சந்தையைக் கைப்பற்றும் எண்ணத்துடன் 
வளர்ந்த நாடுகளுக்கிடையே கடும் போட்டி நிகழ்வதால் , கருத்து 
வேறுபாடுகள் தலைதூக்கி உலக அமைதியைக் குலைக்கிறது . 


மறு ஏற்றுமதி வாணிகம் 


( Entrepot Trade ) 


இறக்குமதி செய்யப்பட்ட பண்டங்கள் பிற நாடுகளுக்கு 
ஏற்றுமதி செய்யப்படுமாயின் , அது மறு ஏற்றுமதி வாணிகம் 
( Entrepot trade ) எனப்படும் . இவ்வாணிகத்தில் உள்நாட்டுத் 
தேவைகளை நிறைவேற்றும் நோக்குடன் - உள் நாட்டில் பயன் , 
படுத்தும் எண்ணத்துடன் - பண்டங்களை இறக்குமதி செய்வ 
தில்லை . பிறநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் எண்ணத்துடனேயே 
இவை இறக்குமதி செய்யப்படுகின்றன . சில நாடுகளில் சரக்கு 
களைத் திரட்டித் தரம் பிரிக்கவும் , பண்டசாலைகளில் பாது 
காக்கவும் , மீண்டும் வழங்கிடவும் வசதிகள் நிரம்ப இருக்கும் . இவ் 
வசதிகளைப் பயன்படுத்திக் கொள்ளவே அந்நாடுகளில் 
மறு ஏற்றுமதி வாணிகம் மேற்கொள்ளப்படுகிறது . இலண்டன் , 
சிங்கப்பூர் , கொழும்பு , ஹாங்காங் 

மையங்களில் 
( centres ) மறு ஏற்றுமதி வாணிகம் மிகப்பெரிய அளவில் மேற் 
கொள்ளப்படுகிறது . பிரிட்டனின் அயல்நாட்டு வாணிகத்தின் 
பெரும்பகுதி மறு ஏற்றுமதி வாணிகமாகவே அமைகிறது . மறு ஏற்று 
மதிக்காக இறக்குமதி செய்யப்படும் .பண்டங்கள் பொதுவாகப் 
பிணையமீந்த பண்டசாலைகளில் ( Bonded Warehouses ) பாது : 
காத்து வைக்கப்படுகின்றன . 


போன்ற 


74 . 


. 


அயல்நாட்டு வாணிகத்தில் இடைநிலையர்கள் 

( Intermediaries in Foreign Trade ) 
, பல்வகைத் தடைகளுக்கும் , வரன்முறைகளுக்கும் உள்ளாகி 
இருக்கும் அயல்நாட்டு வாணிகத்தில் சிக்கல் மிக்க நடைமுறை 
களைப் பின்பற்ற வேண்டியிருத்தலால் , ஏற்றுமதியரும் இறக்கு 
மதியரும் இடைநிலையர்களைப் ( Intermediaries ) பெரும்பாலும் 
பயன்படுத்துகின்றனர் . 


இறக்குமதி வியாபாரத்தில் ஈடுபடும் சில முக்கிய , 

இடைநிலையர்கள் 
( அ ) சரக்காணையகங்கள் ( Indent Houses ) 

இவை இறக்குமதிக்கழிவு நிலையங்கள் ( Import Commission 
Houses ) என்றும் அழைக்கப்படுகின்றன . ஒரு நாட்டில் உள்ள 
வியாபாரிக்கு அயல் நாட்டில் உள்ள எந்த ஏற்றுமதியாளரிட 
மிருந்து சரக்கை இறக்குமதி செய்வது , எந்த இடத்தில் வேண்டிய 
சரக்கு கிடைக்கும் என்ற விவரங்கள் தெரிந்திருக்காது . இது 
பற்றிய சிறப்பறிவும் பட்டறிவும் பெற்ற முகவர்கள் ( சரக்காணை 
யகங்கள் Indent Houses ) துணை புரிய முன்வருகின்றனர் . 


உள் நாட்டு இறக்குமதியாளர்களுக்கும் அயல் நாட்டு ஏற்றுமதி 
யாளர்களுக்குமிடையே செயல்படும் இடை நிலையர் தாம் சரக் 
காணையகங்களாகும் . அயல் நாட்டுத் தயாரிப்பாளர்கள் பலருடன் 
அவர்களுக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கும் . அவர்களின் பிரதி 
நிதிகள் வெளிநாடுகளில் இருப்பர் . அவர்கள் அந்நாட்டு வாணிக 
நிலவரம் , சரக்கு கிடைக்குமிடம் போன்ற விவரங்களை அவ்வப் 
பொழுது சரக்காணையகங்களுக்கு அனுப்புவர் . 


. 


உளநாடடு 


வெளி நாட்டிலிருந்து பெற்ற மாதிரிப் பண்டங்களை 

வாணிகர்களிடம் காண்பித்து விளக்குவர் . இதில் 
ஆர்வங்காட்டும் வியாபாரிகள் தங்களுக்கு எவ்வகைச் சரக்குகள் 
வேண்டும் என்ற விவரங்களை சரக்காணைப் படிவத்தில் 
( Indent Form ) குறிக்கின்றனர்.... 


யாரிடமிருந்து பொருள்களை வாங்க வேண்டும் என்ற விவரத் 
தையும் , கப்பலிடு நிபந்தனைகள் ( Shipping terms ) குறித்தும் 
சரக்காணையில் ஏதும் குறிப்பிடாது , அயல் 

நாட்டிலுள்ள முகவரின் 
முடிவுக்கு இவற்றை விட்டுவிட்டால் , அது , திறப்புக் காக்காணை 


சரி 


( Opee hachty " எனப்படுகிறது . அவ்வாறின்றி , வேண்டிய 
சரக்குபற்றி முழு விவரங்கள் , வாணிகப்பெயர் ( Brand ) , விலை , 
கப்பலிடு அறிவுரைகள் ( Shipping Instructions ) போன்ற 
அனைத்து விவரங்களையும் சாக்காணையில் குறிப்பிட்டால் , 
அது முடிவுற்ற சரக்காணை ( Closed theent ) எனப்படும் . 


பேரம் பேசிய பின்னர் , விலையை உறுதி செய்ய வேண்டி 
யிருப்பின் , இறுதியில் ஏற்றுக் கொள்ளப்பட்ட விலையைக் 
குறிப்பிடும் சரக்காணை , உறுதிப்பாட்டுச் சரக்காணை ( Contir 
matory Indent ) எனப்படும் , 


அயல்நாட்டு ஏற்றுமதியாளர்களுக்குச் சேகரிப்பு முகவர் 
களாகவும் ( Collecting Agents ) சரக்காணையகங்கள் செயல் 
படுகின்றன . உள்நாட்டு வியாபாரிகளின் சிறுசிறு ஆணை 
களைத் திரட்டி வெளிநாட்டு ஏற்றுமதியாளருக்கு 

ஓட்டு 
மொத்தமாகச் சரக்காணையை அனுப்புவர் . தங்கள் பணி 
களுக்காக அவர்கள் பெறும் ஊதியம் கழிவு எனும் வடிவத்தில் 
அமையும் . 


( ஆ ) அகற்றீட்டு முகவர்கள் ( Clearing: Agents ) 

துறைமுகத்திற்கு வந்த இறக்குமதி செய்யப்பட்ட சரக்கை 
வெளிக்கொணர்தல் அகற்றீடு ( Clearing ) எனப்படும் . இப் 
பணியின்கண் மேற்கொள்ள வேண்டிய எண்ணற்ற சுங்கச் 
சடங்குகளைப் பின்பற்ற வெகுநேரம் செலவிட வேண்டி 
யிருக்கும் . வியாபாரிகளும் உற்பத்தியாளர்களும் தங்கள் 
பொன்னான நேரத்தை இதற்குச் செலவிடல் அரிது ; ஆதலால் 
இப்பணியினை இதில் சிறப்புத் தேர்ச்சி பெற்ற முகவர்களிடம் 
ஒப்படைக்கின்றனர் . இவர்கள் அகற்றீட்டு முகவர்கள் 
( Clearing Agents ) எனப்படுகின்றனர் . பின்பற்ற வேண்டிய 
செயல் முறைகளையும் சுங்க விதிமுறைகளையும் நன்கறிந்த 
இவர்கள் அத் துறையில் வல்லுநர்களாகவும் விளங்குகின்றனர் . 
இவர்கள் , 


( i ) இறக்குமதி செய்யப்பட்ட சரக்கின் .. அளவையையும் , 
தன்மையையும் ஆழ்ந்து கவனிக்கவும் ; 

( ii ) சேதமுற்றிருப்பின் , நட்ட ஈடு கேட்டு உரிமை கோரவும் ; 
( iii ) இறக்குமதியான பண்டங்களைப் பண்டசாலைகளில் 
வைத்துப் பாதுகாக்கவும் ; 


13, 


L 


13 


81 


( iv ) இறக்குமதியாளருக்கு அவற்றை அனுப்பி வைக்கவும் 
ஒப்புக்கொள்கின்றனர் . இப்பணிகளுக்கெல்லாம் அவர்கள் பெறும் 
கழிவு குறைவே . 


ஏற்றுமதி வியாபாரத்தில் முக்கிய இடைநிலையர்கள் 


( அ ) கழிவு முகவர்கள் ( Commission Agents ) 

அயல் நாட்டு வாணிகத்தில் ஈடுபட்டுள்ள கழிவு முகவர்கள் , 
தங்கள் பெயரிலேயே செயல்படுகின்றனர் . இவர்களின் சிறப்பு , 
விலை நிலவரம் பற்றித் - தேர்ந்த அறிவு பெற்றிருப்பதேயாம் . 
எடுத்துக்காட்டாக , இங்கிலாந்திலுள்ள இறக்குமதியாளரிட 
மிருந்து இந்தியாவில் உள்ள கழிவு முகவர் ஆணை பெறுவதாகக் 
கொள்வோம் . இந்தியாவில் தயாரிப்பாளர்கள் என்ன விலையில் 
விற்கத் தயாராயுள்ளார்கள் , எவ்வளவு காலத்திற்குள் சரக்களிப் 
பார்கள் என்பதை இவர்கள் முதலில் தெரிந்து கொள்வர் .. 
பின்னர் , மலிவு விலையில் சிறந்த சரக்கைத் தரத் தயாராயுள்ள 
உற்பத்தியாளரிடம் சரக்கு வாங்க முடிவு செய்வார் . அத்துடன் 
நில்லாது , குறிப்பிட்ட காலக் கெடுவுக்குள் சரக்கைக் கப்பலில் 
ஏற்றி அனுப்புவது வரை இவர்கள் 

இவர்கள் பார்த்துக் 

பார்த்துக் கொள்வர் . 
இதற்காகக் கப்பல் நிறுவனங்களுடனும் தொடர்பு கொண்டு 
ஆவன அனைத்தையும் செய்வர் . 


( ஆ ) ஏற்றுமதி மொத்த வியாபாரி 


சரக்கைக் கப்பலில் அனுப்பத் துணைபுரியும் இவர்களை 
ஏற்றுமதியாளர்கள் பயன்படுத்திக் கொள்கின்றனர் . சுங்க நடை 
முறைகளையும் , விதிமுறைகளையும் நன்குணர்ந்த இவர்கள் , 
கப்பலில் சரக்கேற்றும் பணியைச் செவ்வனே செய்து முடிப்பதில் 
வல்லவர்கள் . இவர்கள் ஆற்றும் பணிகளுள் சில : 


( i ) கப்பல் கம்பெனிகளுடன் தொடர்பு கொண்டு கப்பலிடு 
சடங்குகள் அனைத்தையும் செய்து முடிக்கின்றனர் . 


( ii ) சரக்கைக் கட்டுகளாகக் கட்டி அக்கட்டுகள் மீது தனிக் 
குறியீடுகளைப் ( Marks ) பதிக்கும் பணியையும் மேற்கொள் 
கின்றனர் . 


tt* 


2 


( iii ) கப்பலிடு சீட்டுகளைத் ( Shipping Bills ) தயாரித்துக் 
கப்பலில் சரக்கேற்றுகின்றனர் . 

வா -6 . 


183 


( iv ) கப்பல் துணைத்தலைவரின் இரசீது ( Mate s Receipt ) 
பெற்றுப் பினனா அதைத் தந்து கப்பல இரசீது ( Bill of Lading ) 
பெறுகின்றனா . 

( v ) கடல்சார் பேரிடாகளுக்காகச சரக்குகளைக் காப்பீடு 
செயகின்றனர்.- இவவாறு இவாகள மேற்கொளளும இப்பணி 
களால் , 

ஏற்றுமதியாளாகளின பணிசசுமை வெகுவாகக் 
குறைகிறது 


அயலநாட்டு வாணிகததில பயனபடுததப்படும் 

ஆவணங்கள் 
இறக்குமதி , ஏற்றும் வியாபாரத்தில 

ஆவணங்கள் 
( Documents ) பயன்படுத்தப்படினும் , அவற்றுள் முக்கியமான 
சிலவறறை இவண காணபோம பிறவறறை இறக்குமதி , ஏற்றுமதி 
நடைமுறைபற்றி விளக்குங்கால பார்ப்போம 


பல 





1 


( அ ) கபபல துணைத்தலைவரின இரசீது ( Mate s Receipt ) 

கப்பல தலைவரோ , அவரது துணை அதிகாரியோ கப்பலில் 
சரக்கு பெற்றமைக்காக வழங்கும் ஆவணமே கபபல துணைத் 
தலைவரின இரசீது எனப்படுகிறது ஏற்றுமதியாளா காணபிககும் 
கப்பலிடு சீட்டுகளின படிகளையும் ( Copies of Shipping Bill ) , 
கபபலிடு ஆணையையும் சரக்குச் 

சிபபங்களுடன ஒபபிட்டுச 
சரிபாாதத பினனரே இது வழங்கப்படும் 

சிப்பங்கள் அலலது 
கட்டுபபொருளகள ( Packages ) குறைபாடுடையவையாயிருபபின , 
துணைத்தலைவா இதனைத் தனது இரசீதில குறிப்பார் . இத் 
குறிப்பினைக் கொண்ட இரசீது , 

துணைத் 
தலைவரின மாசுடை இரசீது ( Dirty Mate s Receipt or Foul 
Mate s Receipt ) எனப்படும் . 

இததகைய மாசு ஏதுமற்ற இரசீது , கப்பல துணைத் தலை 
வரின தூய இரசீது ( Clean Mate s Receipt ) எனப்படும் 

கப்பல நிறுமத்திடம் ( Shipping Company ) துணைத் தலை 
வரின இரசீதைக கொடுததே கபபல இரசீதினைப் பெறமுடியும 
சிப்பக்கட்டுகள் நிலைபற்றிய குறைபாடடுக குறிப்பு துணைத 
தலைவரின 

இரசீதில காணப்படின , அதே குறிப்பு கபபல 
இரசீதிலும இடம பெறும 


தகைய 


கப்பல 


{ 


( ஆ ) கப்பல இரசீது ( Bill of Lading ) 

சரககேறறிச் செலலும் ஒப்பந்த நிபந்தனைகளை 
உள்ளடக்கிய ஆவணமே கபபல இரசீதாகும கபபல தலைவா 


ப 


83 


கையொப்பமிட்ட இந்த இரசீதினைக் கப்பல் நிறுமம் வழங்கு 
கிறது . . அதில் குறித்துள்ள - சரக்கு கப்பலில் ஏற்றப்பட்டுவிட்ட 
தற்கான ஒப்புகைச் சீட்டோ ( Acknowledgement ).. அது . எனவே 
சரக்கு பெற்றமைக்கு வழங்கப்படும் அதிகார பூர்வமான இரசீதாக 
அது பயன்படுகிறது . அதுமட்டுமன்று ; அதில் பெயர் குறிப்பிடப் 
பட்டுள்ளவர் சரக்கினைப் பெறும் உரிமை படைத்தவரும் ஆகிறார் . 
இதனை மேலெழுதிப் ( Endorsement ) பிறருக்குக் கொடுப்பதன் 
மூலம் , இதன் உரிமை மாற்றப்படுகிறது . யார் பெயருக்கு இது 
மேலெழுதித் , தரப்படுகிறதோ அவரே சேரிட்த் .. துறைமுகத்தில் 
( Port of destination ) கப்பலிலிருந்து சரக்கைப் பெறும் உரிமை 
யாளராவார் . இவ்வாறு சரக்குரிமை ஆவணமாகவும் ( Document 
of title to goods ) இது செயல்படுகிறது . சரக்குரிமை ஆவணம் 
என்பது சரக்கின் சொந்தக்காரர் யார் என்பதை உணர்த்தக் 
கூடிய பத்திரமாகும் . , ஆனால் இஃது ஒரு மாற்று முறையாவணம் 
( Negotiable instrument ) அன்று . மாற்றுமுறை ஆவணம் பற்றி 
அத்தியாயம் 7 - ல் மாற்றுச்சீட்டு , எனும் தலைப்பில் விளக்கப் 
பட்டுள்ளது . 

கப்பல் இரசீதில் காணப்படும் செய்திகளாவன : 
( i ) ஏற்றுமதியாளரின் - கப்பலிடுநரின் ( Shipper ) பெயரும் 

முகவரியும் . 
( ii ) கப்பலின் பெயர் 4 
( iii ) சரக்கேற்றுமிடம் 
( iv ) கப்பலில் அனுப்பப்படும் சரக்கு பற்றிய விவரம் 
- ( v ) சேரிடத் துறைமுகம் 
( vi ) செலுத்தப்பெற்ற அல்லது செலுத்த வேண்டிய கப்பற் 

கட்டணம் 
( vii ) சரக்குப் பெறுநரின் பெயரும் முகவரியும் 
( viii ) நாள் 

சிப்பங்கள் சரிவர இருப்பின் , தூய கப்பல் இரசீது ( Clean 
Bill of Lading ) வழங்கப்படுகிறது . சில சிப்பங்கள் அல்லது 
கட்டுகள் சேதமுற்றிருப்பின் மாசுடை கப்பல் இரசீது ( Foul Bill of 
Lading ) வழங்கப்படுகிறது . 


1 


( இ ) தோற்றுவாய்ச் சான்றிதழ் ( Certificate of Origin ) 

ஏற்றுமதி வியாபாரத்தில் அதிகமாகப் பயன்படுத்தப்படும் 
மற்றுமொரு ஆவணம் இது . கப்பலில் ஏற்றப்பட்ட சரக்கு எவ் 


84 


விடத்தில் விளைந்தது அல்லது தயாரிக்கப்பட்டது என்ற 
உறுதியை இது விளம்புகிறது ( declares) 


சில நாடுகளுக்கிடையே செய்துகொள்ளும் வாணிக ஒப்பந் 
தங்கள் ஒன்றுக்கொன்று குறைந்த வீதத்தில் இறக்குமதித் தீர்வை 
விதிக்க வழி செய்கின்றன . இச்சலுகையைப் பயன்படுத்திக் 
கொள்ள விழையும் இறக்குமதியாளர் , தான் இறக்குமதி செய்யும் 
பொருள் குறிப்பிட்ட அந்நாட்டில் விளைந்தது தான் அல்லது 
தயாரிக்கப்பட்டது தான் 

என்பதை 

மெய்ப்பிக்க வேண்டும் . 
தோற்றுவாய்ச் சான்றிதழ் ( Certificate of Origin ) இத்தகைய 
சான்றினை வழங்கும் ஆவணமாகும் . 


இதில் ஏற்றுமதியாளர் கையொப்பமிட , இதற்கென அதிகாரம் 
பெற்ற அலுவலர்கள்- உள்நாட்டு வாணிகக் கழகத்தின் செயலர் 
( Secretary of a Local Chamber of Commerce ) Guro Gore 
மேலொப்பமிட ( countersign ) வேண்டும் . 


( ஈ ) வாணிகத் தூதுவர் இடாப்பு ( Consular Invoice ) 

* பல நாடுகளில் இறக்குமதி வரியானது பெரும்பாலும் சரக்கின் 
மதிப்பினடிப்படையில் விதிக்கப்படுகிறது . இடாப்பில் கண்டுள்ள 
தொகை சரியானதுதானா என்பதை இறக்குமதியாளர் நாட்டி 
லுள்ள சுங்க அதிகாரிகள் முதலில் உறுதி செய்துகொள்ள விரும் 
புவர் . இதன் பொருட்டு , இறக்குமதியாகும் சரக்கின் மதிப்பு 
சரியானதுதான் என்று சான்று பகரக்கூடிய இடாப்பு - வாணிகத் 
தூதுவர் இடாப்பு ( Consular Invoice) ஆகும் . 


இதற்கான தனிப் படிவமொன்றை ஏற்றுமதியாளர் நிரப்பி 
அவர் நாட்டில் அலுவல், "புரியும் இறக்குமதியாளர் நாட்டின் 
| வாணிகத் தூதுவருடைய கையொப்பத்தை அதில் பெறவேண்டும் . 
இடாப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள விலைகள் சரியானவைதாம் என 
வாணிகத் தூதுவர் சான்றளித்துக் கையெழுத்திடுகிறார் . 


வெளிநாட்டில் பணிபுரியும் இத்தூதுவர் தம் , சொந்த 
நாட்டின் வாணிக நலன்களைப் பேணிக் காக்க வேண்டியவர் . 
தான் 

கையொப்பமிட்ட வாணிகத் தூதுவர் இடாப்பின் படி 
( Copy ) யொன்றினைச் சேரிடத் துறைமுகத்திற்கு அனுப்புகிறார் ; 
ஒன்றல்லது மேற்பட்ட படிகளைத் தானே வைத்திருப்பார் ; 
ஒன்றல்லது மேற்பட்ட படிகளை , ஏற்றுமதியாளரிடம் தந்து 
விடுகிறார் . 


85 


11 


இந்த ஆவணத்தை இறக்குமதியாளர் சுங்க அதிகாரிகளிடம் 
கொடுத்தால் , சரக்குக் கட்டுகளைப் பிரித்துப் பார்க்காமலேயே 
உரிய வரி விதிக்கப்பெற்று சரக்குகளை விரைவாக வெளிக்கொணர 
முடிகிறது . இவ்விடாப்பில் தந்துள்ள விவரங்களைச் சுங்க ! 
அதிகாரிகள் அப்படியே ஏற்றுக்கொள்கின்றனர் . 


( உ ) சரக்காணை ( Indent ) 

சரக்காணையகத்திடம் உள்நாட்டு வாணிகர் அல்லது 
இறக்குடிதியாளர் விடுக்கும் மடல் சரக்காணை எனப்படும். குறிப் 
பிடப்பட்டிருக்கும் நிபந்தனைகளின் படி சர்க்கை வாங்கி அனுப்பு 
மாறு அதில் எழுதப்பட்டிருக்கும் . 


சரக்காணை மூவகைப்படும் . விலை வேண்டப்படும் சரக்கு 
புற்றிய முழுவிவரம் ( அளவு , தன்மை , எடை 

போன்றவை ) 
அதில் குறிப்பிடப்பட்டிருப்பின் , அது முடிவுற்ற சரக்காணை 
( Closed Indent ) எனப்படும் . வாணிகப்பெயர் ( Brand ) , 
தயாரிப்பாளர் பெயர் , 

விலை செலுத்தும் 
செலுத்தும் முறை , 

கடன் 
தவணைக் காலம் , கப்பலிடு கட்டளைகள் முதலிய அனைத்தும் 
இதில் இடம் பெற்றிருக்கும் . 

தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய சரக்கு , வாணிகப்பெயர் , 
கப்பலிடு கட்டளைகள் போன்றவை சரக்காணையில் குறிப்பிடாது , 
வெளிநாட்டிலுள்ள முகவரின் விருப்பத்திற்கு இவற்றை விட்டு 
விடுவதாக இருப்பின் அது திறப்புச் சரக்காணை ( Open 
Indent ) எனப்படும் . 


சில வேளைகளில் , விலையையும் , பிற நிபந்தனைகளையும் 
பேசித் தீர்த்துக்கொள்ள வேண்டியிருக்கும் . இது ஒப்புக்கொள்ளப் 
பட்ட பின்னர் , சரக்காணையகத்தின் வாயிலாக இறக்குமதி 
யாளர் வெளிநாட்டு முகவருக்கு அனுப்பும் இறுதி ஆணையானது 
உறுதிப்பாட்டுச் சரக்காணை ( Confirmatory Indent ) எனப் 
படும் . 


|| 


( ஊ ) நாணய உறுதிக்கடிதம் ( Letter of Credit ) 

இறக்குமதியாளரின் நாணயத் தகுதி குறித்து ஏற்றுமதி 
யாளருக்கு உறுதியாகத் தெரியாதெனில் , வராக்கடன் நட்டத்தி 
லிருந்து தன்னைக் காத்துக்கொள்ள அவர் விரும்புவது இயற் 
கையே . இறக்குமதியாளருடைய வங்கியில் தன் ( ஏற்றுமதி 
யாளர் ) சார்பில் நாணய உறுதிக்கடிதம் ஒன்றைப் பெற்றுத் 
தருமாறு அவரிடம் ஏற்றுமதியாளர் வேண்டுவார் . அதாவது , 


66 


இறக்குமதியாளரின் வேண்டுகோளின் பேரில் , ஏற்றுமதியாளர் 
வீரையும் . மாற்றுச் சீட்டுகளுக்கு - ( Bills " of Exchange ) உரிய 
"நாளில் ஃபணம் செலுத்தப்பெறும் என்ற உறுதி மொழியைத் 
தாங்கிய நோண்ய" மடலொன்றை இறக்குமதியாளரின் வங்கி 
வழங்குகிறது . இதன் ? * பயனாய் , ஏற்றுமதியாளர் இறக்குமதி 
யாளர் மீது மாற்றுச்சீட்டு வரைவதற்கு மாறாக , அவ் வங்கியின் 
மீதே வரைய முடிகிறது . “ அதிகம் தெரியாத வாணிகரின் 
நாணய 

ணயத்திற்குப் பதிலாக - அனைவரும் அறிந்த வங்கியின் 
நாணயத்தை ஆதாரமாகக் - கொண்டிருப்பதே நாணய உறுதிக் 
கடிதத்தின் நோச்கமாகும் பர் என்று எவிலின் தாமஸ் அவர்கள் 
கவினுறக் குறிப்பிட்டுள்ளார் . 


மாற்றுச் .--சீட்டுகளுக்குப் பணம் தரப்படும் தொகை , கடன் 
தவணைக்காலம் , மாற்றுச் சீட்டுடன் அனுப்ப வேண்டிய 
ஆவணங்கள் முதலியவை நாணய உறுதிக் கடிதத்தில் குறிப் 
பிடப்பட்டிருக்கும். 


(UPS இக்கடிதத்தை விடுக்கும் வங்கி ஏற்றுமதியாளருக்கு முன்னறி 
விப்பு ஏதுமின்றித் தன் விருப்பம்போல் எந்நேரத்திலும் அதனை 
இரத்து செய்யக்கூடுமாயின் , அது இரத்து செய்யத்தக்க நாணய 
உறுதிக்கடிதம் - ( Revocable Letter of Credit ) - எனப்படும் . 
அவ்வாறு தன் விருப்பத்திற்கேற்ப இரத்து செய்ய முடியாத 
கடிதம் இரத்தியலா நாணய உறுதிக் கடிதம் ( Irrevocable Letter 
of Credit ) அல்லது உறுதியாக்கிய 

உறுதியாக்கிய நாணய உறுதிக்கடிதம் 
( Confirmed Letter of Credit ) என்று பெயர் . இதுவே ஏற்றுமதி 
யாளருக்குச் சாலச் சிறந்தது . 


ஏற்றுமதியாளர் வரையும் மாற்றுச் சீட்டுடன் -பிற கப்ப 
லாவணங்களையும் ( Shipping Documents ) அனுப்ப வேண்டி 
யிருப்பின் , அது ஆவணமுடை நாணய உறுதிக்கடிதம் (Docu 
mentary Letter of Credit ) எனப்படும் . ஆவணங்கள் எதையும் 
இத்துடன் அனுப்பவேண்டியில்லாவிட்டால் , அது வெற்று நாணய 
உறுதிக்கடிதம் ( ( Clean Letter of Credit ) எனப்படும் . 


மாற்றுச் சீட்டைத் தனது நாட்டில் எளிதிலும் குறைந்த 
வீதத்திலும் ஏற்றுமதியாளர் வட்டம் செய்ய ( Discounting a Bill ) 
நாணய உறுதிக்கடிதம் துணைசெய்கிறது . ஏனெனில் தனி வாணி 
கரின் நாணயத்தைக் காட்டிலும் நன்கறிந்த வங்கியின் கையொப் 
AISEvelyn Thomas . Commerce: Its Theory and Practice * 


8887 


பத்தை அது தாங்கியுள்ளது . அவ்வாறே இறக்குமதியாளருக்கும் 
இது பயன் தருகிறது . இஃதில்லையெனில் , சரக்காணை அனுப் 
பும்பொழுதே அதற்குரிய நிதி வசதி செய்ய அவர் ஏற்பாடு 
செய்ய வேண்டியிருக்கும் . 


( எ ) கப்பல் துறைச் சான்றானை ( Dock warrant ) 

பாதுகாத்து வைப்பதற்காக இறக்குமதியாளரது குறப்பட 
டுள்ள சரக்குகளைப் பெற்றுக்கொண்டதாகக் கப்பல் துறை நிறும் 
மொன்று ( Dock Company ) அளிக்கும் சான்றிதழே கப்பல்துறைச் 
சான்றாணை ஆகும் . இவ்வாவணத்தில் எவர் பெயர் குறிப்பிடப் 
பட்டுள்ளதோ அவருக்குச் சரக்கினை ஒப்படைப்பதாகக் கப்பல் 
துறை நிறுமம் உறுதியளிக்கிறது . எனவே , இஃது ஒரு சரக்குரிமை 
ஆவணமாகவும் பயன்படுகிறது . இதை மேலெழுதித் தருவதன் 
மூலமாக இதன் உரிமையைப் பிறருக்கு மாற்றித்தரமுடியும் . 


1 . 


= விலைப் புள்ளி 


( Price Quotations ) 
அயல் நாட்டு வாணிகத்தில் குறிக்கப்படும் விலைபற்றிய 
விளக்கத்தைப் புரிந்து கொள்ளுதல் நலம் . ஒவ்வொரு விலைப் 
புள்ளியும் ( Price quotation ) வியாபாரத்தில் தொடர்புற்றோரின் 
வெவ்வேறு உரிமைகளையும் , கடமைகளையும் உணர்த்து 


கிறது . 


1. 


கட்டுச்செலவு , கப்பல் துறைக்கு எடுத்துச் செல்ல ஆகும் 
செலவு , கடல்சார் " காப்பீட்டு முனைமம் , கப்பல் - கட்டணம் 
போன்ற செலவுகளை விற்குநர் தனது விலையில் 

விலையில் சேர்க்கக் 
கூடும் . சேரிடத் துறைமுகத்தில் சரக்கை இறக்கும் கட்டணம் , 
தீர்வை , இறக்குமதியாளருக்குச் சரக்கை அனுப்பி வைக்கும் 
செலவு 

ஆகியவையும் இருக்கின்றன . இச்செலவுகளை 
ஏற்க வேண்டியது யார் ? ஏற்றுமதியாளர் குறிப்பிட்டிருக்கும் 
விலையில் , இறக்குமதியாளர் கைக்குச் சரக்கு வந்து சேரும் 
வரை ஆகும் அனைத்துச் செலவுகளும் அடங்கியுள்ளனவா ? 
அல்லது ஏற்றுமதியாளர் தன் கிடங்கில் சரக்கு கொடுக்கப்படும் 
விலையை மட்டும் குறிப்பிட்டுள்ளாரா . ? எந்தெந்தச் செலவுகள் 
விலையில் சேர்க்கப்பட்டுள்ளன என்பதை உணர்த்தும் வகைகையில் 
பல விலைப் புள்ளிகள் ( Price quotations ) அயல் நாட்டு வாணி 
கத்தில் பயன்படுத்தப்படுகின்றன . 


1 


- 


88 
எடுத்துக்காட்டாக , ஆலையிட விலை ( Ex factory price ) 
என்று ஏற்றுமதியாளர் குறிப்பிட்டால் , அஃது ஆலையில் 
பொருள் கிடைக்கக்கூடிய விலை ; அதற்குப் பிறகு ஏற்படும் 
செலவுகளை இஃது உள்ளடக்காது ; அவை இறக்குமதியாளர் 
ஏற்க வேண்டியவை என்று பொருள் நாம் கீழ்க்கண்ட இரு 
விலைப் புள்ளிகளை பட்டும் பார்ப்போம் . 
( அ ) கப்பல்வரை இலவசம் ( F.0.B - Free Ohsoard ) --- 
* F.0.B. எனும் விலைப் புள்ளியானது கப்பலில் சரக்கை 
ஏற்றும் வரை ஆகும் செலவுகளை உள்ளடக்கும் . அதாவது , 
துறைமுகத்திற்குச் சரக்கை எடுத்துச் செல்வதற்காகும் செலவு , 
கப்பலில் அதனை ஏற்றிடும் செலவு ஆகியவை இவ் விலைப் 
புள்ளியில் அடங்குவதால் , இவற்றை ஏற்றுமதியாளரே ஏற்க 
வேண்டும் . கப்பலில் சரக்கை ஏற்றியபின் ஆகும் எச்செலவையும் 
( கப்பல் கட்டணம் , கடல்சார் காப்பீட்டு முனைமம் போன்ற 
வற்றை) இறக்குமதியாளர் ஏற்க வேண்டும் என்பது இதனால் 
விளங்கும் . 
( ஆ ) அ.கா. ச . ( அடக்கம் , காப்பீடு , சத்தம் ) ( C.I.F - Cost 

insurance and Freight ) 
இவ்வகை விலைப் புள்ளியில் , சரக்கைக் கப்பலில் ஏற்றும் 
வரை ஆகும் செலவுகள் மட்டுமின்றி , பிறகு செலுத்தவேண்டிய 
கப்பற் கட்டணம் , 

னம் , கடல்சார் காப்பீட்டு முனைமம் ஆகிய 
வற்றையும் ஏற்றுமதியாளரே ஏற்கிறார் . அதாவது , : சரக்கின் 
அடக்க விலையுடன் , துறைமுகத்திற்குச் சரக்கை எடுத்துச் 
செல்லும் செலவு , துறைமுகக் 

கட்டணங்கள் , கப்பலில் 
சரக்கை ஏற்றும் செலவு , ஏற்றுமதி வரி , கப்பற் கட்டணம் , 
காப்பீட்டு முனைமம் ஆகிய செலவுகள் 

ஆகிய செலவுகள் எல்லாம் விலைப் 
புள்ளியில் அடங்கியிருக்கின்றன . ஆகவே , இதற்குப் பின்னர் 
ஆகும் செலவுகளை மட்டுமே இறக்குமதியாளர் ஏற்கவேண்டும் . 
( அதாவது , இறக்குமதியாளர் துறைமுகத்தில் இறக்கும் செலவு , 
சுங்கத்தீர்வை போன்ற செலவுகளை இறக்குமதியாளர் ஏற்க 
வேண்டும் ) . கப்பலில் ஏற்றியனுப்பிய சரக்கு வழியிடையே 
சேதமுற்றாலோ , இழக்கப்பட்டாலோ , காப்பீட்டு நிறுவனத் 
திடமிருந்து நட்ட ஈட்டைப்பெறுவது , 

ஈட்டைப்பெறுவது, இறக்குமதியாளரின் 
பொறுப்பாகும் ... 

* சுங்கவரிகள் 

( Customs Duties ) 
ஒரு . நாட்டின் , எல்லையைக் கடந்திடும் - பண்டங்களின் 
மீது வீதிக்கப்படும் தீர்வை சுங்க வரி ( Customs, Duty:) ; எனப் 


+ 





89 


படுகிறது . அயல்நாட்டிலிருந்து நுழையும் பொருள் மீது விதிக்கப் 
படும் வரி இறக்குமதி வரி ( Import Duty ) எனப்படும் ; அயல் 
நாட்டிற்குச் செல்லும் பொருள் மீது போடப்படும் வரி ஏற்றுமதி 
வரி ( Export Duty ) எனப்படும் . 


1 


* 


சுங்கவரி வருவாய் நோக்குடன் விதிக்கப்படலாம் . ஆனால் 
பெரும்பாலும் அஃது அயல் நாட்டுப் போட்டியினின்றும் உள் 
நாட்டுத் தொழில் வளர்ச்சியைப் பேணிக் காக்கும் பொருட்டே 
போடப்படுகிறது . வாணிக உடன்பாடுகள் செய்துகொண்ட நாடு 
களிலிருந்து செய்யப்படும் இறக்குமதிமீது சலுகை வீதத்தில் 
தீர்வை விதிக்கப்படலாம் . 


சரக்கின் அளவையொட்டி தீர்வை விதிக்கப்படுமாயின் , 
சரக்கின் எடை , பருமம் ஆகிய அடிப்படையில் விதிக்கப்படும் 
சுங்க வரி , அளவைச் சுங்கவரி ( Specific Duty ) எனவும் , 
சரக்கின் மதிப்பை யொட்டி விதிக்கப்படும் சுங்க வரியானது 
பெறுமானத்தின்மீது சுங்க வரி ( Ad Valorem Duty ) எனவும் 
கூறப்படுகின்றன . 


இறக்குமதி , ஏற்றுமதி மீதான சுங்கவரி அட்டவணையானது 
வரி வீத அட்டவணை ( Tarifl ) எனப்படும் . 


ஒரு நாட்டில் உற்பத்தியாகும் பொருள் மீது விதிக்கப்படும் 
வரியானது உற்பத்தித் தீர்வை ( Excise Duty ) எனப்படும் . 
ஏற்றுமதி இறக்குமதிப் பொருள்மீது விதிக்கப்படும் வரித்தீர்வை 
சுங்க வரி என்பதையும் உள்நாட்டு உற்பத்தி மீது விதிக்கப் 
படும் வரித்தீர்வை உற்பத்தித் தீர்வை என்பதையும் 
மறத்தலாகாது . 


இறக்குமதியான பண்டங்கள் மீது வரி செலுத்தியபின் , 
அவற்றை வேறு நாடுகளுக்கு மறு ஏற்றுமதி செய்யின் , 
முன்னர் கட்டிய இறக்குமதி வரியைத் திரும்பக் கோரலாம் .. 
இவ்வாறு திரும்பப் பெறுதலை மீள் தகு சுங்கவரி ( Customs 
Drawback) எனலாம் . 


இறக்குமதி வியாபாரம் - நடைமுறைகள் 

( Import Trade -- Procedure ) 


அயல் நாட்டிலிருந்து பொருள்கைளை இறக்குமதி செய்யப் 
பின்பற்ற வேண்டிய செயல்முறை ( நடைமுறை ) நாட்டுக்கு நாடு 


90 


1 


மாறுபடும் . - இறக்குமதி , ஏற்றுமதி ( கட்டுப்பாட்டுச் ) சட்டம் 

, ( 
நம் நாட்டில் இறக்குமதி வியாபாரத்தைக் கட்டுப்படுத்துகிறது . 
அதன்படி நாம் கீழ்க்கண்ட நடைமுறையைப் பின்பற்ற வேண்டும் . 


" 


( 1 ) உரிமம் ( Licence ) பெறல் 

இறக்குமதி உரிமமின்றி எப்பண்டத்தையும் இறக்குமதி 
செய்ய முடியாது . பொதுவான ஒரு 

அனுமதியின் பேரில் 
இறக்குமதி செய்யத்தக்க பண்டங்களின் பட்டியலை மைய அரசு 
அவ்வப்பொழுது வெளியிட்டு வருகிறது . இதற்கு 0. G. L. ( Open 
General Licence ) என்று பெயர் . அதாவது , தடையற்ற பொது 
உரிமம் எனப் பொருள்படும் . 


பல 


( 2 ) பங்களவுச் சான்றிதழ் ( Quota Certificate ) 

இறக்குமதியாளர்கள் பல்வேறு படிவங்களை நிறைவு செய்து 
சான்றளிக்கப்பட்ட 

ஆவணங்களுடன் கொடுத்தபின் 
பங்களவுச் சான்றிதழ் ( Quota Certificate ) ஒன்றைப் பெறலாம் . 
இதில் எந்த அளவு , எவ்வளவு மதிப்புடைய பொருள்களை 
இறக்குமதி செய்து கொள்ளலாம் என்று குறிப்பிட்டிருக்கும் . 


( 3 ) அயல் நாட்டுச் செலாவணி ( Foreign Exchange ) பெறல் 

இறக்குமதியாளர் எந்நாட்டிலிருந்து இறக்குமதி செய்ய 
விழைகிறாரோ , அந்நாட்டின் செலாவணியைப் பெற ஏற்பாடு 
செய்ய வேண்டும் . அங்கீகரிக்கப்பட்ட அயல் நாட்டுச் செலாவணி 
வியாபாரி ( Approved Foreign Exchange Dealer ) மூலம் இந்திய 
ரிசர்வ் வங்கியிடம் விண்ணப்பிக்க வேண்டும் . அதன் ஒப்புதல் 
கிடைத்தவுடன் தேவையான அயல் நாட்டுச் செலாவணியை 
( அவ்வியாபாரியிடமிருந்து அவர் பெற்றுக் கொள்ளலாம் . 


( 4 ) சரக்காணை ( Indent ) அனுப்பல் 

அயல் நாட்டு ஏற்றுமதியாளரிடம் இறக்குமதியாளர் சரக்கு 
கோரி அனுப்பும் ஆணை சரக்காணை எனப்படும் . இஃது ஏற்றுமதி 
யாளரிடம் நேரிடையாகவோ , சரக்காணையகத்தின் ( Indent 
House ) மூலமோ அனுப்பப்படும் . முன்னரே விளக்கியவாறு , 
இச்சரக்காணை திறப்புச் ( Open ) சரக்காணையாகவோ முடி 
640 GroCount ( Closed ) உறுதிப்பாடான தாகவோ ( Con 
- firmatory ) இருக்கலாம் . 

) 
வெளிநாட்டு : ஏற்றுமதியாளர்களுடன் நெருங்கிய தொடர்பு 
கொண்ட சரக்காணையகங்கள் குறிப்பாகச் சிறிய இறக்குமதியாளர் 


4 


* 91 


களுக்கு இந்தியாவில் பெருந்துணையாய் விளங்குகின்றனர் . இவ் 
விறக்குமதியாளர்கள் அயல்நாட்டுச் சந்தை நிலவரம் குறித்து 
அதிகம் தெரியாதவர்களன்றோ ? 


( 5 ) விலை செலுத்த ஏற்பாடு 

ஏற்றுமதியாளருக்கு உரிய விலையைச் செலுத்த இறக்குமதி 
யாளர் ஏற்பாடு செய்ய வேண்டும் . வழக்கமாக ஏதேனுமொரு 
வங்கி வழியாக நாணய உறுதிக் கடிதம் தொடங்கியோ , மாற்றுச் 
சீட்டு மூலமாகவோ விலையைச் செலுத்துகிறார் . 


( i ) நாணய உறுதிக் கடிதம் ( Letter of Credit ) * எந்த 
வங்கியுடன் இறக்குமதியாளர் ஏற்பாடு செய்துள்ளாரோ அவ் 
வங்கி ஏற்றுமதியாளர் சார்பில் நாணய உறுதிக் கடிதத்தை 
வழங்குகிறது . தன்மீது ஏற்றுமதியாளர் வரையும் மாற்றுச் 
சீட்டிற்கு உரிய நாளில் இறக்குமதியாளருக்காகப் பணம் செலுத்த 
வங்கி இதன்மூலம் உறுதி செய்கிறது . பின்பற்றவேண்டிய 
நிபந்தனைகள் , எத்தொகைவரை மாற்றுச் சீட்டுகள் மதிக்கப் 
பெறும் ( Honoured ) , இவற்றுடன் ஏற்றுமதியாளர் அனுப்ப 
வேண்டிய ஆவணங்கள் பற்றிய விவரங்கள் இந்நாணய உறுதிக் 
கடிதத்தில் காணப்பெறும் . 


( 


( ii ) ஆவணமுடைய மாற்றுச்சீட்டு (Documentary Bills of 
Exchange ) கப்பலிடு ஆவணங்களான கப்பல் இரசீது , காப்பீட்டுத் 
- திட்டாவணம் ( Insurance policy ) இன்னபிற ஆவணங்களுடன் 
(Shipping documents ) இணைந்தே செல்லத்தக்க மாற்றுச்சீட்டு , 
ஆவணமுடைய மாற்றுச்சீட்டு எனப்படும் . 


மாற்றுச்சீட்டுத் தொகையைப் பெற்ற பின்னரே அத்துடன் 
( அனுப்பப்பட்டிருக்கும் கப்பல் ஆவணங்களைத் தரவேண்டுமென 
இறக்குமதியாளர் நாட்டிலுள்ள வங்கி அறிவுறுத்தப்பட்டிருப்பின் , 
அது செலுத்துழி ஆவணமுடை மாற்றுச்சீட்டு ( Documents 
F against Payment Bill ) எனப்படும் . ஆங்கிலத்தில் இது சுருக்க 
* மாக , ‘ D | P Bill என அழைக்கப்படுகிறது . “ செ / ஆ மாற்றுச் 

சீட்டு ” எனத் தமிழில் கூறலாம் . அவ்வாறின்றி , இறக்குமதி 
யாளர் மாற்றுச்சீட்டினை ஏற்றுக்கொண்டவுடன் ஆவணங்களை 
வங்கி , .. தரவேண்டியிருப்பின் , அது D / A Bill “ ஏ / ஆ மாற்றுச் 
- சீட்டு எனக் கூறப்படுகிறது . ஏற்பு ஆவணமுடை மாற்றுச்சீட்டு 
11 ( Document: against. acceptance. Bill ) என்பதன் சுருக்கமே அது . 


. 


92 


இறக்குமதியாளரின் நாணயத் தகுதி குறித்து ஏற்றுமதியாளர் 
மன நிறைவு கொண்டாலன்றி ஏ ஆ மாற்றுச்சீட்டை வரைய 
மாட்டார் . 


. 


( 6 ) சரக்ககற்நீடு ( Clearing the Goods ) 

செ / ஆ . மாற்றுச்சீட்டாயிருப்பின் தொகையைச் செலுத்திய 
வுடன் ; ஏ / ஆ . மாற்றுச்சீட்டாயிருப்பின் , மாற்றுச்சீட்டை ஏற்ற 
வுடன் கப்பல் இரசீது போன்ற கப்பலிடு ஆவணங்களை இறக்கு 
மதியாளர் வங்கியிடமிருந்து பெறுகிறார் . கப்பல் வந்தவுடன் 
சரக்கைப் பெறுதல் அவரின் அடுத்த பணி . 


( 7 ) சுங்கச் சடங்குகள் ( Customs Formalities ) 

( i ) சரக்கு கொடுப்பதற்குரிய மேலெழுத்து ( Endorsement 
for delivery ) அல்லது கொடுப்பாணை ( Delivery order ) : ஏற்றுமதி 
யாளர் முன்னரே கப்பல் கட்டணத்தைச் செலுத்தியிராவிட்டால் , 
இறக்குமதியாளர் கப்பல் நிறும அலுவலகத்தில் அதனைக் கட்ட 
வேண்டும் . அதன் பின்னரே கப்பல் இரசீதின் பின்புறத்தில் 
தேவையான மேலெழுத்தை ( Endorsement ) கப்பல் நிறுமத் 
திடம் பெறமுடியும் . சில வேளைகளில் கப்பல் இரசீதில் மேலெழுத் 
திடுவதற்கு 

மாறாக , கப்பல் நிறுமம் 

நிறுமம் கொடுப்பாணையை 
( Delivery Order ) வழங்கும் .. சுங்க அதிகாரிகளிடமிருந்து 
சரக்கைப் பெற , இது வகை செய்கிறது . 


( ii ) நுழைவுச் சீட்டு ( Bill of Entry ) : குறிப்பிட்ட தரமும் , 
குறிப்பிட்ட மதிப்புமுடைய பொருள்கள் வெளிநாட்டிலிருந்து 
நுழைகின்றன என்று நுழைவுச் சீட்டு சான்றளிக்கிறது . 


நுழைவுச் சீட்டுகள் பொருட்டுச் சரக்குகள் கீழ்க்கண்டவாறு 
பிரிக்கப்படுகின்றன . 

( அ ) இலவசப் பொருள்கள் ( Free goods ) - இறக்குமதி வரியி 
னின்றும் விலக்களிக்கப்பெற்ற பொருள்கள் . 

| 
( ஆ ) தீர்வைக்குட்படு பொருள்கள் ( Dutiable goods ) - சுங்க 
அதிகாரிகளிடமிருந்து சரக்கைப் பெறுமுன் சுங்கவரி செலுத்த 
வேண்டியுள்ள பொருள்கள் . 
நுழைவுச் சீட்டுகள் மூன்று வண்ணங்களில் அச்சிடப்படு 

இலவசப் பொருள்களுக்குக் கறுப்பு வண்ணப் படிவமும் , 
உள்நாட்டில் 

பயன்படுத்தக்கூடிய பொருள்களாயின் நீல 
வண்ணப்படிவமும் , பிணைய மீந்த பண்டசாலையில் (Bonded 


. 


கினறன 


93 


98 


ware houses ) வைக்கவிருக்கும் பொருள்களுக்கு ஊதா வண்ணப் 
( Violet ) படிவமும் பயன்படுத்தப்பட வேண்டும் . 


தனக்குப் பொருந்தக்கூடிய நுழைவுப் படிவத்தின் மூன்று 
படிகளை ( Copies ) நிறைவு செய்து கொடுத்துவிட்டு , இறக்குமதி 
( யாளர் சரக்ககற்ற வேண்டும் . 


( iii ) பார்வைச் சீட்டு ( Bill of Sight ) : இறக்குமதி செய்யப் 
படும் பண்டங்கள் பற்றிய முழுத்தகவல்களையும் இறக்குமதி 
யாளர் வைத்திருக்கவில்லை யென்றால் , நுழைவு சீட்டினை 
அவரால் நிறைவு செய்ய இயலாது . 

எனவே பார்வைச் 
சீட்டு ( Bill of Sight ) ஒன்றை நிரம்பித் தருமாறு அவர் 
கோரப்படுவார் . தனக்குத் தெரிந்த விவரங்களை மட்டும் அதில் 
கொடுத்துவிட்டுப் பிற விவரங்கள் தனக்குத் தெரியாததால் 
- அவற்றைத் தர இயலவில்லை யென்று விளம்புவார் . அந் 
நிலையில் , சரக்கு துறைமுகத்தில் கப்பலில் வந்து சேர்ந்ததும் 
சுங்க அதிகாரிகள் முன்னிலையில் சரக்கினைக் கண்ணுற அவர் 
அனுமதிக்கப்படுவார் . பின்னர் நுழைவுச் சீட்டில் தேவையான 
விவரங்களை நிரப்பி முழுமைப்படுத்திய நிலையில் தரவேண்டும் . 


( iv ) துறைமுக அலுவலக இரசீது பெறல் ( Port Trust 
Dues Receipt ) : துறைமுகக் 

கட்டணம் போன்றவற்றைச் 
செலுத்தி விட்டதாகத் துறைமுக அலுவலகத்திடம் இறக்குமதி 
யாளர் சான்றிதழ் ஒன்றைப் பெறவேண்டும் . 


( v ) சுங்கத்தீர்வை செலுத்தல் : இலவசப் பொருள்களாயின் : 
சுங்கத் தீர்வை ஏதும் கட்டவேண்டுவதில்லை . ஆனால் தீர்வைக் 
குட்படு பொருள்களாயின் , சுங்க அதிகாரிகள் மதிப்பிடும் வரியைக் 
கட்டவேண்டும் . 


இறக்குமதி வரி முழுவதையும் அவரால் செலுத்த இயல 
வில்லையெனில் , பிணையமீந்த பண்டசாலை யொன்றில் 
இறக்குமதியான சரக்கை வைத்திருக்க அனுமதிவேண்டி , சுங்க 
அதிகாரிகளிடம் விண்ணப்பிக்க 

வேண்டும் . அவ்வப்பொழுது. 
எந்தளவுச் சரக்கைப் பண்டசாலையிலிருந்து அகற்றுகிறாரோ , 
அதன் மீதான வரியைச் செலுத்தலாம் . 


துறைமுகத்திலிருந்து சரக்கை அகற்றுதலில் இவ்வளவு 
சிக்கல்கள் இருப்பதால் , இறக்குமதியாளர்கள் இப்பணியினை 


94 


தில் சிறப்புத் தேர்ச்சி பெற்ற அகற்றீட்டு முகவர்களிடம் 
( Clearing Agents ) ஒப்படைப்பது வழக்கம் . 


1 


ஏற்றுமதி வியாபாரம் 
ப்பு 

( Export Trade ) 
ஒரு நாட்டின் சரக்கை வேறொரு நாட்டில் விற்றல் , ஏற்றுமதி 
என்று முன்னரே கூறியுள்ளோம் . இறக்குமதியில் பல நிலை 
--களைக் கடக்க வேண்டியிருப்பது போன்றே - ஏற்றுமதி வியா 
பாரத்திலும் - பல சடங்குகளைப் பின்பற்ற வேண்டியுள்ளது . 
அவற்றை இனிக்காண்போம் : 
( 1 ) தகவல் வினவல் (Receiving Enquiries) 

சாதாரணமாக சரக்காணையகங்கள் வழியாகத் தகவல் வினவு 
பெறுவது வழக்கம் . எனினும் சில வேளைகளில் இறக்குமதியாளர் 
களிடமிருந்து நேரடியாகவும் வினவல் பெறலாம் . விலைப்புள்ளி , 
வியாபார நிபந்தனைகள் , கட்டுமுறை , கடன் தவணைக் காலம் , 
வட்டம் ( Discount ) போன்ற அனைத்து விவரங்களையும் தெளி 
வாகப் பதிலில் தெரிவிக்க வேண்டும் . எத்துணை நாள்களுக்குள் 
சரக்கை அனுப்பி வைக்க முடியும் என்பதையும் குறிப்பிட 
வேண்டும் . 


( 2 ) சரக்காணை பெறுதல் 
* ஏற்றுமதியாளர் தந்த விலைப் புள்ளி இறக்குமதியாளருக்கு 
ஏற்புடைத்தாயிருப்பின் , அவர் சரக்கு வேண்டி ஆணை அனுப் 
புவார் . குறிப்பிட்ட சரக்குகளை அனுப்புமாறு சரக்காணையகம் 
ஒன்றின் வாயிலாக ஏற்றுமதியாளரிடம் விடுக்கும் ஆணையானது 
சரக்காணை எனப்படும் என்று முன்னரே விளக்கி யிருக்கிறோ 
-மன்றோ ?. 


1 


( 3 ) ஏற்றுமதி உரிமம் பெறல் 

எச்சரக்கையும் ஏற்றுமதி செய்ய ஏற்றுமதி வியாபாரக் 
கட்டுப்பாட்டலுவலரிடமிருந்து முதலில் உரிமம் ( Licence ) பெற 
வேண்டும் . 


( 4 ) அயல் நாணயமாற்று முறைமைகளைப் பின்பற்றல் 

1947 ஆம் ஆண்டைய அயல் நாணயமாற்று ஒழுங்காற்றுச் 
சட்டத்தின் கீழ்க் ( Foreign Exchange Regulations Act , 1947 ) 
குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் 

தான் ஏற்றுமதி 

செய்த , 


95 
பொருள்களின் முழு மதிப்பையும் இந்திய ரிசர்வ் வங்கியிடம் 
ஒப்படைத்து விடுவதாக ஒவ்வோர் ஏற்றுமதியாளரும் உறுதி 
விளம்ப வேண்டும் . இதற்காக வகுக்கப்பட்டுள்ள சில படிவங்களை 
நிரப்பிக் கையொப்பமிட்டுத் தரவேண்டும் . 


( 5 ) நாணய உறுதிக்கடிதம் 

ஏற்றுமதியாளர் தமது நாணயமிக்க பழைய வாடிக்கையரைப் 
பொறுத்தவரை , வங்கி யொன்றில் தகவல் வினவி அவர்களைப் 
பற்றித் தெரிந்து கொள்ள முடியும் . ஆனால் பெரும்பாலான 
நேரங்களில் இறக்குமதியாளர்களை அவர்களின் வங்கிகளில் 
நாணய 

உறுதிக் கடிதம் பெறுமாறு வேண்டுவர் . முன்னர் 
விளக்கியவாறு , இதனால் ஏற்றுமதியாளர் விடுக்கும் மாற்றுச் 
சீட்டுகளைத் தான் மதிப்பதாக வங்கி உறுதி கூறுகிறது . 


( 6 ) கப்பலிடு ஆணை 

இறக்குமதியாளரின் நாணயத் தகுதி குறித்து ஐயம் 
அகன் றவுடன் , சரக்கினைக் கப்பலில் ஏற்றி அனுப்பும் முயற்சியில் 
ஏற்றுமதியாளர் ஈடுபட வேண்டும் . தனது சரக்கைச் சேரிடத் 
துறைமுகத்திற்கு எடுத்துச் செல்லக் கப்பலில் இடம் வேண்டி , 
கப்பல் நிறுமத்துடன் முன் ஏற்பாடு செய்யவேண்டும் . ஏற்றுமதி 
யாளரின் சரக்கை ஏற்றிச் செல்லக் கப்பல் நிறுமம் ஒப்புக் 
கொண்டால் , கப்பலிடு ஆணை ( Shipping Order ) ஒன்றை 
வழங்குகிறது . அதாவது ஏற்றுமதியாளரிடமிருந்து குறிப்பிட்ட 
சரக்கைக் கப்பலில் ஏற்றிச் செல்லுமாறு கப்பல் தலைவருக்கு 
இடும் கட்டளைப்பத்திரமே கப்பலிடு ஆணையாகும் என்பதை . 
மறத்தலாகாது . 


அனுப்ப வேண்டியுள்ள சரக்கு மிகவும் அதிகமாகயிருப்பின் , 
ஒரு 

கப்பலையே வாடகைக்கு எடுத்துக் கொள்ளலாம் .. 
இவ்வாறு தனது சரக்கை எடுத்துச் செல்லக் கப்பல் நிறுமத்துடன் 
ஏற்றுமதியாளர் கப்பலையே வாடகைக்கு எடுத்துக்கொள்வது 
பற்றிச் செய்துகொள்ளும் உடன்பாடு கப்பல் வாடகை 

வாடகை முறி 
( Charter Party ) எனப்படுகிறது . 


( 7 ) கட்டுமமும் குறியிடலும் ( Packing and Marking ) 

ஏற்றுமதியில் சரக்குகளை ஒழுங்காகக் கட்டு தல் அடுத்த 
முக்கியமான 

பணியாகும் . ஏற்றுமதியாளரே . தன்னுடைய 
" கட்டுமத்துறை ( Packing Department ) மூலம் இதனைச் 
1 செய்யலாம் . அல்லது . இதற்கெனவுள்ள கட்டும் நிறுவனத்திடம் 


961 


இப்பணியை . ஒப்படைக்கலாம் . சரக்கு வீணாதலை அல்லது 
சேதமுறு தலைத் தடுப்பதற்காக மட்டுமின்றி , இறக்குமதியாளரின் 
கட்டளைகளை நிறைவேற்றவும் , இக்கட்டுமப் பணியில் ஆழ்ந்த 
கவனம் செலுத்தல் இன்றியமையாதது . மரப்பெட்டிகள் , கோணிப் 
பைகள் போன்றவற்தில் சர்க்கை வைத்துச் சிறந்த முறையில் 
கட்டியனுப்பவேண்டும் . 

ஒவ்வொரு கட்டின்மீதும் சரக்கை எளிதில் கண்டு கொள்ளும் 
முறையில் அடையாளக் குறியிட வேண்டும் . அதில் சேரிடத் 
துறைமுகத்தின் பெயரையும் குறிக்க வேண்டும் . கட்டுப் பொருள் 
களின் ( Packing material ) எடையையும் , சரக்கின் எடையையும் 
கட்டுகளின் 

மேல் குறிப்பிட வேண்டும் . 


18 


3 


8 ) கப்பலிடு சீட்டுகள் ( Shipping Bills ) 
கீழ்க்கண்ட விவரங்கள் கப்பலிடு சீட்டில் காணப்படும் 
( j ) சரக்குபற்றிய விவரம் 
( ii ) " சரக்கின் அளவும் மதிப்பும் 
(iii ) சேரிடத் துறைமுகம் ( Port of Destination ) 
( iv ) அடையாளக் குறிகளும் , கட்டுகளின் எண்ணிக்கையும் 
( v ) இவற்றை ஏற்றிச்செல்ல உடன்பட்டிருக்கும் கப்பலின் 

பெயர் . 
கப்பலிடு சீட்டின் மூன்று படிகளை ஏற்றுமதியாளர் நிரப்பி 
ஏற்றுமதி உரிமத்துடனும் , வேறு சில படிவங்களுடனும் சுங்க 
அதிகாரிகளிடம் தாக்கல் செய்ய வேண்டும் . ஏற்றுமதி வரி 
செலுத்த வேண்டியிருப்பின் , சுங்க அதிகாரிகள் அதனைக் கணிக் 
கின்றனர் ; அத் தொகையை ஏற்றுமதியாளர் செலுத்த வேண்டும் . 
கப்பலிடுசீட்டின் ஒரு படியை அவர்கள் வைத்துக்கொண்டு , மீதிப் 
படிகளையும் , ஏற்றுமதி 

ஏற்றுமதி உரிமத்தையும் ஏற்றுமதியாளரிடம் 
திருப்பித் தந்துவிடுகின்றனர் . இந்நிலையில் ஏற்றுமதி ஆணை 
( Export Order ) ஒன்றும் வழங்கப்படுகிறது . 


( 9 ) சுங்க ஏற்றுமதி இசைவுச் சீட்டு ( Customs Export Pass ) 

கப்பல் துறைக் கட்டணம் முதலியவற்றைத் துறைமுக 
அலுவலகத்தில் கட்டி , சுங்க ஏற்றுமதி இசைவுச் சீட்டினைப் 
( Customs Export Pass ) பெற வேண்டும் . 
(( 10 ) கப்பல் துணைத் தலைனர் இரசீது ( Mate s Receipt ) 

ஏற்றுமதி செய்ய வேண்டிய சரக்கைக் கப்பல் துறைக்கு 
எடுத்து வந்துவிட்டால் , கப்பல் துறை இரசீது ( Dock s Receipt ) 


1 


97 . 


4 


ஒன்று வழங்கப்படுகிறது . அவ்வாறின்றிக் கப்பலுக்கே நேரடி 
யாகக் கொண்டு வந்துவிட்டால் , கப்பலிடு சீட்டு , கப்பலிடு 
ஆணை ஆகியவற்றைக் கப்பல் தலைவரிடம் அல்லது துணைத் 
தலைவரிடம் ஒப்படைக்க வேண்டும் . சரக்கினை ஒப்பிட்டுப் 
பார்த்தபின் , கப்பல் துணைத் தலைவரின் இரசீது வழங்கப்படும் . 
( 11 ) கப்பல் இரசீது ( BiH of Lading) -- 
இப்பொழுது கப்பல் 

இரசீதின் 

மூன்றிலிருந்து ஐந்து 
படிவங்களை ஏற்றுமதியாளர் பெற்று அதில் கேட்டுள்ள விவரங் 
களைத் தரவேண்டும் . இவை அனைத்தையும் உரிய முறையில் 
நிரப்பிக் கப்பல் துறை இரசீதுடன் அல்லது கப்பல் துணைத் 
தலைவரின் இரசீதுடன் கப்பல் நிறுமத்தில் கொடுக்க வேண்டும் . 
இவ்வாவணங்கள் அனைத்தையும் ஆழ்ந்தாய்ந்து ஒப்பிட்டபின் , 
சாத்தக் குறிப்பு ( Freight Note ) ஒன்றினைத் தயார் செய் 
கின்றனர் . ஏற்றுமதியாளர் உரிய கட்டணத்தைச் செலுத்தியபின் , 
சத்தக் குறிப்பு இரசீதையும் , கப்பல் தலைவர் கையொப்பமிட்ட 
கப்பல் இரசீதையும் கப்பல் நிறுமம் ஏற்றுமதியாளருக்கு அனுப்பும் . 

ஆனால் செலுத்த வேண்டிய கப்பற் கட்டணத்தைச் சேரிடத் 
துறைமுகத்தில் இறக்குமதியாளரிடம் வசூலித்துக்கொள்ள உடன் 
பட்டால் , கப்பல் இரசீதில் சத்தம் செலுத்தப்பட வேண்டியது 
என்று குறிப்பிட்டிருக்கும் . அந்நிலையில் இறக்குமதியாளர் 
கட்டணத்தைச் செலுத்தியவுடன் , அங்குள்ள கப்பல் நிறுமத் 
தின் முகவர் கப்பல் இரசீதைப் பெற்றுக்கொண்டு சத்தம் செலுத் 
தப்பட்டது எனும் ஆவணத்தைத் தருவார் ; அல்லது கப்பல் 
இரசீதிலேயே சத்தம் செலுத்தப்பட்டதெனக் குறிப்பிட்டுத் 
தருவார் . 

கப்பல் இரசீது மிகவும் முக்கியமானதோர் ஆவணம் என்பதை 
இதுகாறும் கூறியவற்றால் அறியலாம் . அதைக் கொடுத்துத்தான் 
இறக்குமதியாளர் சரக்குப் பெறமுடியும் . கப்பல் புறப்பட்டவுடன் , 
இறக்குமதியாளர்க்கு நேரடியாகவோ , அவர் வங்கியின் 

மூல 
மாகவோ ஏற்றுமதியாளர் கப்பல் இரசீதை அனுப்பிடுவார் . 
( 12 ) காப்பீடு ( Insurance ) 

கடல்சார் ஏற்றுமதியாளர் எடுக்கும் காப்பீட்டுத் திட்டாவ 
ணத்தைக் கப்பல் , இரசீது போன்ற பிற ஆவணங்களுடன் 
இறக்குமதியாளருக்கு அனுப்பவேண்டும் . 
( 13 ) வாணிகத் தூதுவர் இடாப்பு ( Consular Invoice ) 

இறக்குமதியாளர் நாட்டிலுள்ள சுங்க அதிகாரிகளிடம் 
வாணிகத்தூதுவர் இடாப்பைக் காட்டின் , காலதாமதமின்றி 


வா -.7 . 


98 





அவர்கள் இறக்குமதி வரி எவ்வளவென்பதைக் கணக்கிட முடியும் . 
எனவே , ஏற்றுமதியாளர் தன் நாட்டில் பணிபுரியும் இறக்குமதி 
யாளர் நாட்டைச் சார்ந்த வாணிகத் தூதுவரிடம் வாணிகத் 
தூதுவர் இடாப்பைப் பெற்றுப் பிற ஆவணங்களுடன் அனுப் 
புதல் நலம் . 
( 14 ) தோற்றுவாய்ச் சான்றிதழ் -( Certificate of Origin ) 

முன்னரே விளக்கியவாறு , வாணிக உடன்பாடு செய்து 
கொண்டுள்ள நாட்டிலிருந்து சரக்கை இறக்குமதி செய்வதாயின் , 
சலுகை வரி விதிப்பைப்பெற இறக்குமதியாளர் விரும்புவார் . 
ஆனால் இச்சலுகையைப் பெற , குறிப்பிட்ட அந்நாட்டில் தான் 
இறக்குமதியாகும் பொருள் விளைந்தது அல்லது உற்பத்தியானது 
என மெய்ப்பிக்க வேண்டும் . இதற்காக , ஏற்றுமதியாளர் தோற்று 
வாய்ச் சான்றிதழைத் தயாரித்துக் கையொப்பமிட்டு , இதில் 
மேலொப்பமிட ( To be Countersigned ) அதிகாரம் படைத்தவரின் 
கையொப்பத்தையும் பெறவேண்டும் . [ அவ்வூர் வாணிகக் 
கழகத்தின் ( Chamber of Commerce ) செயலர் மேல் கையொப்ப 
மிடலாம் . ) 


1 


பிற கப்பலிடு ஆவணங்களுடன் இதனையும் ஏற்றுமதி 
வாளர் இறக்குமதியாளருக்கு அனுப்ப வேண்டும் . 


( 15 ) இடர்ப்பைத் ( Invoice ) தயாரித்தல் 

மேற்சொன்ன நடவடிக்கைகள் அனைத்தையும் முடித்த 
பின்னர் , அனுப்பிய சரக்கிற்கான இடாப்பை ( Invoice - கடன் 
விற்பனைச் சீட்டு ) ஏற்றுமதியாளர் தயார் செய்ய வேண்டும் . 
முன்னரே ஒப்புக்கொண்ட விலைப்புள்ளியின் அடிப்படையில் 
இதனைத் தயாரிக்க வேண்டும் . 


*1Y 


( 16 ) விலை செலுத்தப்பெறல் . : . 

ஏற்றுமதி செய்த பண்டங்களுக்கு விலை பெறுதலே ஏற்றுமதி 
நடைமுறையின் இறுதிக் கட்டம் . கீழ்க்காணும் எம்முறையிலும் 
இதனைப் பெற்லாம் . 


( i ) இறக்குமதியாளர்மீது மாற்றுச்சீட்டு ஒன்று வரைந்து 
அவரது வங்கி வாயிலாக அதனைப் பிற கப்பலிடு ஆவணங் 
களுடன் அனுப்பலாம் . மாற்றுச் சீட்டு செ / ஆ மாற்றுச் சீட்டா , 
ஏ / ஆ மாற்றுச் சீட்டா என்பதைப் பொறுத்து : இறக்குமதியாளர் 
நாட்டில் இயங்கும் வங்கியானது தொகையைப் : பெற்றுக் 


. 


91 


* 


கொண்டு அல்லது மாற்றுச் சீட்டை இறக்குமதியாளர் ஏற்றுக் 
கொண்டபின் கப்பலிடு ஆவணங்களை இறக்குமதியாளருக்கு 
ஒப்படைக்கும் . 

( ii ) ஏற்றுமதியாளரின் பயனுக்காக நாணய உறுதிக் கடித 
மொன்றை இறக்குமதியாளரின் வங்கி வழங்குதல் பிரிதொரு முறை 
யாகும் . இம்முறையில் ஏற்றுமதியாளர் அவ்வங்கியின் - பேரி 
லேயே மாற்றுச் சீட்டை வரைந்திடலாம் . 

( iii ) ஏற்றுமதியாளர்க்கு உடனடியாகப் பணம் வேண்டி 
யிருப்பின் , மாற்றுச் சீட்டைத் தனது வங்கியில் வட்டம் செய்து 
கொள்ளலாம் ( Discounting a Bill ) . 


. 


இந்தியாவின் அயல்நாட்டு வியாபாரம் ! 

( Foreign Trade of India ) 
பண்டைக் காலத்திலேயே ரோம் , 

ரோம் , சைனா , 

எகிப் . 

து 
போன்ற பல்வேறு நாடுகளுடன் இந்தியா கப்பல் வாணிகம் 
செய்துவந்த போதிலும் , பிரிட்டிஷ் பேரரசின் காலனியாக , 
விளங்கிய இந்தியா மூலப் பொருள்களை ஏற்றுமதி செய்து , 
உணவுப் பண்டங்களையும் ஆலையில் தயாரிக்கப்பட்ட பொருள் 
களையும் இறக்குமதி செய்தது . முன்னேறிய மேலை நாடு 
களையே அதிகமாக நம்பியிருந்ததால் , இந்தியாவின் தொழில் 
வளர்ச்சி மிகமிக மந்தமாக இருந்தது . ஆனால் விடுதலைக்குப் 
பின் அளவிலும் , பர்ப்பிலும் இந்தியாவின் அயல்நாட்டு வாணிகம் 
சீரான வளர்ச்சி பெற்று வருகிறது என்பதில் - ஆண்டுக்காண்டு 
பெருமைபடத்தக்க விதத்தில் பெருகி வருகிறது என்பதில் 
ஐயம் இல்லை . 


அயல்நாட்டு வாணிகத்தில் ஈடுபடுத்தப்படும் 

முக்கியப் பண்டங்கள் - 
இறக்குமதியின் போக்கு 

இந்தியாவின் இறக்குமதி மூன்று வகைப்படும் . அவை 
முதலினப் பொருள்கள் ( Capital Goods ) , மூலப்பொருள்கள் , நுகர் 
வோர் பொருள்கள் ( Consumer Goods ) என்பவையாகும் . பொறி 
வகைகள் , போக்குவரத்துச் சாதனங்கள் , இரும்பல்லா உலோ 
கங்கள் , இரும்பு , எஃகு போன்றவை முதலினப் பொருள்கள் வகை 
யைச் சார்ந்தவை . பெட்ரோல் போன்ற கனிப்பொருள் எண்ணெய் , 
பஞ்சு , சணல் , - இரசாயனப் பொருள்கள் போன்றவை மூலப் 
பொருள்கள் ஆகும் . மின் கருவிகள் , மருந்து வகைகள் , காகிதம் 


T 


100 
( paper ) , உணவுப்பண்டங்கள் போன்றவை நுகர் பொருள் வகை 
யைச் சார்ந்தவை . 


இறக்குமதியில் முக்கியப் பொருள்கள் 

இயந்திரம் , பொறிவகை : தொழில் வளர வளர , முதல் 
திட்டக் காலத்தில் சராசரி ஆண்டு இறக்குமதி ( இயந்திர 
இறக்குமதி ) ரூ . 116 கோடியாக இருந்தது . 1974-75 - ல் ரூ . 789 
கோடிக்கு உயர்ந்திருக்கிறது . 


உலோகம் ( Metals ) : இரும்பு , எஃகு , இரும்பல்லாக் கனிப் 
பொருள் ஆகியவை இறக்குமதி செய்யப்படுகின்றன . முதல் 
திட்டக் காலத்தில் ஆண்டுச் சராசரி இறக்குமதி ரூ .54 கோடி 
யாக இருந்தது . 1975-76 - ல் இது ரூ .531 கோடியாக உயர்ந்தது . 

பஞ்சு : பஞ்சு இறக்குமதி ஆண்டுக்காண்டு குறைந்து 
வருகிறது . 1974-75 - ல் ரூ . 28 கோடி மதிப்பிற்கே இஃது 
இறக்குமதி செய்யப்பட்டது . 


கனிப்பொருள் எண்ணெய் ( Mineral oils ) : இதில் பெட்ரோ 
லியமும் அடங்கும் . ஒவ்வோராண்டும் கனிப்பொருள் எண்ணெயின் 
இறக்குமதி கூடிக்கொண்டே செல்கிறது . OPCE 

நாடுகள் 
( பெட்ரோலியம் ஏற்றுமதி செய்யும் நாடுகள் ) அவ்வப்பொழுது 
பெட்ரோலியத்தின் விலையை உயர்த்திக்கொண்டே செல்வதால் , 
ஆண்டாண்டு இவற்றின் இறக்குமதி சொல்லொணா வேகத்தில் 
அதிகரிக்கத் தொடங்கியுள்ளது . கீழ்க்காணும் பட்டியல் இதை 
மெய்ப்பிக்கும் . 

( ரூபாய் கோடியில் ) 
ஐந்தாண்டுத் திட்டக் காலத்தில் 1974-75 , 1975-76 
சராசரி இறக்குமதி 

( ஈராண்டுச் சராசரி ) 
] 1 ] II ] IV 
78 80 85 . 226 

1,191 
இரசாயனப் பொருள்கள் ( Chemicals ) , மருந்துவகை : 
முதலாவது ஐந்தாண்டுத் திட்டக்காலத்தில் ஆண்டுச் சராசரி 
ரூ . 34 கோடியாக இருந்தது . 1975-76இல் ரூ . 225 கோடியாக 
உயர்ந்தது . 
உணவு தானியங்கள் : இறக்குமதியில் முக்கிய 

இனம் 
உணவுத் தானியங்களே . புற்றீசலென வளர்ந்துவரும் மக்கள் 
தொகைப் பெருக்கத்தால் , மிகப் பெருமளவில் உணவுத் தானி 


* 


101 


யங்களை இறக்குமதி செய்ய வேண்டியுள்ளது . முதல் திட்டக் 
காலத்தில் ஆண்டுச் சராசரி ரூ . 120 கோடியில் இருந்தது . 
1975-76 - ல் ரூ . 1051 கோடியாக , ஏறத்தாழ ஒன்பது மடங்கு . 
அதிகரித்தது . 


ஏற்றுமதியின் போக்கு 


இந்திய ஏற்றுமதி வளர்ந்துவரும் பொருளாதாரத்தின் 
அறிகுறியைக் கொண்டிருக்கிறது . 1974-75 -ல்உணவுப் பண்டங் 
கள் , பானகங்கள் , புகையிலை மொத்த ஏற்றுமதியில் 33.2% 
ஆகவும் , - இயந்திரங்கள் பொறியியற் பொருள்கள் ( Engineering 
Goods ) போன்றவை 11.7 % அளவிலும் தான் இருந்தன . 


சில முக்கிய ஏற்றுமதிப் பொருள்கள் 

தேயிலை : 1975-76 - ல் தேயிலை ரூ .237 கோடிக்கு 
ஏற்றுமதி செய்யப்பட்டது . ( முதல் திட்டக் காலத்தில் இது 
ரூ . 106 கோடி அளவில் தான் இருந்தது . ) இப்பொழுது ஏற்று 
மதியில் முக்கியப் பங்கு வகிக்கும் இனங்களுள் தேயிலையும் 
ஒன்றாகும் . 


காப்பி : அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலும் ஐரோப்பிய நாடு 
களிலும் இந்திய காப்பிக்கு நல்ல கிராக்கி ( தேவை ) உள்ளது . 
1977-78 - ல் நாம் ஏற்றுமதி செய்த காப்பியின் அளவு ரூ . 263 
கோடியாக உச்ச கட்டத்தை எட்டியது . ஆனால் காப்பியின் 
விலை குறைப்பால் அதன் - மதிப்பு குறைந்து வருகிறது . 


சணல் நூல் , சனல் பொருள்கள் : அடுத்த முக்கிய ஏற்றுமதிப் 
பொருள் சணல் ஆகும் . 1975-76 - ல் இது ரூ .248 கோடியாக 
இருந்தது . 


பருத்தி நூல் , பருத்தி ஆடை : இந்தியாவில் உற்பத்திச் 
செலவு அதிகமாக இருப்பதால் , வெளிநாட்டுச் சந்தைகளை 
அவ்வளவாகப் பிடிக்க முடிவதில்லை . 1975-76 - ல் , ..இதன் 
ஏற்றுமதி ரூ . 159 கோடிதான் இருந்தது . 


ஆயத்த ஆடை ( Ready - made Garments ) : கடந்த சில 
ஆண்டுகளாக ஆயத்த ஆடையின் ஏற்றுமதி சூடுபிடிக்கத் 
தொடங்கியுள்ளது . 1965-66 - ல் இது ரூ . 4.5 கோடிதான் 
இருந்தது . ஆனால் 1976-77 - ல் ரூ . 145 கோடி மதிப்பளவிற்கு 
ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது கவனிக்கத்தக்கது . 


102 


F. தோலும் தோல் தயாரிப்புகளும் பட் பரம்பரை பரம்பரையாக 
நாம் ஏற்றுமதி செய்துவரும் இனங்களுள் ஒன்று பதனிடாத 
தோல் . விலங்கினத் தோலும் , பதனிட்ட தோல் , தோல் 
பொருள்கள் ஆகியவையும் இப்பொழுது ஏற்றுமதி செய்யப்படு 
கின்றன . 1974-75 - ல் இவை அனைத்தும் ரூ . 134 கோடிக்கு 
ஏற்றுமதி செய்யப்பட்டன . ஆனால் 1977-78 - ல் தோல் ரூ .258 
கோடிக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது . பெரும்பாலும் தோல் 
பொருள்கள் கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு - குறிப்பாக ரஷ்யா 
விற்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது . 


கைவினைப் பொருள்கள் (Handicrafts ) : "நம் நாட்டுக் 
கைவினைப் பொருள்கள் அயல்நாடுகளில் பெரும்பேர் ஈட்டி 
வருகின்றன . 1976-77 - ல் முதல் ஒன்பது திங்கள்களில் மட்டும் 
அவை ரூ .286 கோடிக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன . 


f 


புண்ணாக்கு , முந்திரிப் பருப்பு : இதன் ஏற்றுமதியும் அதிக 
மாகிக் கொண்டு வருகிறது . 1975-76 - ல்- இது ரூ .86 கோடியாக 
இருந்தது . 


| 


சர்க்கரை : ஏற்றுமதிப் பொருள்களில் இதுவும் முக்கியமான 
பொருளாக உயர்ந்துள்ளது . நான்காம் ஐந்தாண்டுத் திட்டக் 
காலத்தில் ஆண்டுச் சராசரி ஏற்றுமதி ரூ . 25 கோடியே இருந்த 
சர்க்கரை , 1975-76 - ல் ரூ . 472 கோடிக்கு ஏற்றுமதி செய்யப் 
பட்டதெனில் இதன் வளர்ச்சி தான் என்னே ! 


1 


உலோகத் தாதுப்பொருள்கள் : மைக்கா , இரும்பு - தாதுப் 
பொருள்கள் , மாங்கனீஸ் போன்றவற்றின் - ஏற்றுமதி 1974-75 , 
1975--76 ஆகிய ஈராண்டுச் சராசரி ரூ . 430 கோடியாயிருந்தது . 
இவற்றில் இரும்புத் . தாதுப்பொருள் மட்டும் ரூ . 383 கோடியாக 
இருந்தது . எஃகாக அல்லாமல் இரும்புத் தாதுவாகவே ஏற்றுமதி 
செய்வது .. நாட்டின் - நல்வளர்ச்சிக்கு உகந்ததன்று . 


{ 


பொறியியற் பொருள்கள் ( Engineering Goods ) : நான்காம் 
ஐந்தாண்டுத் திட்டக் காலத்தில் ஆண்டு ஏற்றுமதி ரூ . 190 கோடி 
அளவே இருந்தது 1975-76 - ல் ரூ . 477 கோடிக்கு உயர்ந்தது . 
கடந்த பத்தாண்டுக் காலத்தில் பொறியியற் பொருள்களின் 
ஏற்றுமதி மதிப்பு ஏறத்தாழ ஏழு மடங்காக உயர்ந்திருக்கிறது . 
1980-81ஆம் ஆண்டிற்கு ஏற்றுமதிக் குறியிலக்கு ( Target ) 
ரூ . 1,000 கோடியாகும் . 


PLY 


103 


" 


இந்தியாவின் வாணிகக் கூட்டாளிகள் 

( Trading Partners of India ) 
( அ ) அமெரிக்க வட்டாரம் 

அமெரிக்க ஐக்கிய நாடு , கானடா உட்பட்ட வட அமெரிக்கா 
வுடன் நமக்கு 

நமக்கு வாணிக உறவு பலப்பட்டிருந்தது . நமது 
மொத்த ஏற்றுமதியில் அமெரிக்க வட்டாரத்திற்கு மட்டும் 28 % 
ஆகவிருந்தது . அமெரிக்க ஐக்கிய நாட்டிற்கு மட்டும் 19 % 
ஏற்றுமதி செய்தோம் . ஆனால் சிறிது சிறிதாக இது குறைந்து 
வந்து 1975-76 - ல் அமெரிக்க ஐக்கிய நாட்டிற்கு நமது ஏற்றுமதி 
மொத்த ஏற்றுமதியில் 12.9 % அளவே இருந்தது . 


1951-52ல் மொத்த இறக்குமதியில் அமெரிக்காவிலிருந்து 
இறக்குமதி செய்த அளவு 34 % ஆக விருந்தது . ஆனால் இது 
1978-79 - ல் 25 % ஆகக் குறைந்துவிட்டது.. 

இலத்தீன் அமெரிக்க நாடுகளைப் பொறுத்தவரை நமது 
ஏற்றுமதி இறக்குமதி அளவு மிகவும் குறைந்ததே . 


( ஆ ) ஐரோப்பிய நாடுகள் 

ஐரோப்பிய நாடுகளிலிருந்து மட்டும் நம் மொத்த இறக்கு 
மதியில் 34 % இறக்குமதி செய்தோம் ; மொத்த ஏற்றுமதியில் 41 % 
ஏற்றுமதி செய்துள்ளோம் . 


( இ ) சோஷலிச நாடுகளுடன் வாணிக உறவு 

ரஷ்யா , போலந்து , ருமேனியா , பல்கேரியா , ஹங்கேரி , 
கிழக்கு ஜெர்மனி , யுகோஸ்லேவியா போன்ற கிழக்கு ஐரோப்பிய 
நாடுகளுடன் நமது அயல் நாட்டு வியாபாரம் ஆண்டுக்காண்டு 
வலுப்பட்டுக் கொண்டே - வந்திருக்கிறது . இந்நாடுகளிலிருந்து 
இரும்பு , எஃகு , இரும்பு சாரா உலோகங்கள் , இரசாயனப் 
பொருள்கள் , காகிதம் , பெட்ரோலியப் பொருள்கள் போன்றவற்றை 
அதிகமாக இறக்குமதி செய்கின்றோம் . தேயிலை , முந்திரிப் 
பருப்பு , புகையிலை , எண்ணெய் வித்துகள் , தோல் , சணல் 
பொருள்கள் முதலியவற்றை நாம் இந்நாடுகளுக்கு அதிகமாக 
ஏற்றுமதி செய்கிறோம் . 1975-76 - ல் இவ்வட்டாரத்தில் உள்ள 
நாடுகளுக்கு 17 % ஏற்றுமதியும் இந் நாடுகளிலிருந்து 11 % இறக்கு 
மதியும் இருந்தது . 

1977-78ஆம் ஆண்டில் , இந்தியாவின் ஏற்றுமதி வாணி 
கத்தில் அமெரிக்காவிற்கு அடுத்த இரண்டாவது இடத்தை 


. 


104 


ரஷ்யா பிடித்துள்ளதையும் ,, நமது 

மொத்த 

ஏற்றுமதியில் 
ரஷ்யாவின் பங்கு 12 % ஆக இருந்ததையும் நோக்க வேண்டும் . 

இறக்குமதியைப் பொறுத்தவரை சோவியத் ரஷ்யா ஐந் 
தாவது இடத்தை வகிக்கிறது . ( முதல் நான்கு நாடுகள் : 
அமெரிக்கா , மேற்கு ஜெர்மனி , ஈரான் , இங்கிலாந்து ஆகியவை ) . 
மொத்த இறக்குமதியில் இதன் பங்கு 7 % ஆகும் . 


( ஈ ) பிற முக்கிய நாடுகள் 

ஜப்பான் , ஈரான் , ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுடனும் 
நமது வாணிக உறவு வலுவர்கவே யிருக்கிறது . ஈரானிடமிருந்து 
இறக்குமதி செய்வதில் பெரும் பங்கு பெட்ரோல் இறக்குமதியே . 

நமது இறக்குமதியில் ஆப்பிரிக்க நாடுகளின் பங்கு மிகக் 
குறைந்த நிலையிலேயே ( 2.4 % ) உள்ளது . ஆயினும் நமது 
ஏற்றுமதியில் அந்நாடுகளின் பங்குக் கடந்த பல்லாண்டுகளாய் 
7 % அளவில் மாறாதிருந்து வருகிறது . 


1975-76ஆம் ஆண்டில் இந்தியாவின் இறக்குமதி ஏற்றுமதி 
வியாபாரத்தில் முக்கிய நாடுகளின் பங்கு கீழே கொடுக்கப் 
பட்டிருக்கிறது : 


நாடுகள் 


இறக்குமதி 
( மொத்த 
இறக்குமதியில் 

சதவீதம் ) 


ஏற்றுமதி 
( மொத்த 
ஏற்றுமதியில் 
சதவீதம் ) 


அமெரிக்க ஐக்கிய நாடு 
இங்கிலாந்து 
மேற்கு ஜெர்மனி 
சோவியத் ரஷ்யா 
ஜப்பான் 
ஆஸ்திரேலியா 


24.6 
.5.2 
6.9 
5.7 
6.8 
2.0 


12.9 
10.2 
3.0 
10.5 
10.8 
1.1 
1.1 
6.9 


{ 


கானடா 


ஈரான் 


8.9 


வினாக்கள் , 
1. உள்நாட்டு வாணிகத்திற்கும் , அயல்நாட்டு வாணிகத் 

திற்கும் உள்ள வேறுபாடுகள் யாவை ? 
2. அயல்நாட்டு வாணிகத்தின் நன்மைகளையும் குறைபாடு , 

களையும் கூறுக . 


105 


( 


3. குறிப்பு வரைக : 

( அ ) சரக்காணையகங்கள் ( Indent Houses ) 
( ஆ ) அகற்றீட்டு முகவர்கள் ( Clearing Agents ) 

( இ ) அனுப்புகை முகவர்கள் ( Forwarding Agents ) 
4. அயல்நாட்டு வாணிகத்தில் பயன்படுத்தப்படும் முக்கிய 

மான ஆவணங்கள் யாவை ? -- 
5. சுருக்கமாக விவரிக்க : 

( அ ) - கப்பல் இரசீது ( Bill of Lading ) 
( ஆ ) தோற்றுவாய்ச் சான்றிதழ் ( Certificate of 

Origin ) 
6. ( சரக்காணை 

என்றால் என்ன ? அதன் வகைகள் 
யாவை ? 
7. மறு ஏற்றுமதி வாணிகம் ( Entrepot Trade) . என்றால் 

என்ன ? 
8 . 

நாணய உறுதிக்கடிதம் குறித்து விளக்கக் குறிப்பு 

தருக . 
9. கீழ்க்கண்ட விலைப் புள்ளிகளை விளக்குக : 

( அ .) கப்பல் வரை இலவசம்- ( F.O : B . ) 

( ஆ ) அ . கா . ச . ( C.I.F. ) 
10 . கப்பல் துறைச் சான்றாணை ( Dock Warrant ) பற்றி 

விவரிக்க . 
11 . ( சுங்க வரிகள் என்றால் என்ன ? 
12. இறக்குமதி வியாபாரத்தில் பின்பற்ற வேண்டிய நடை 

முறை குறித்துச் சுருக்கி வரைக . 
13. நுழைவுச் சீட்டு ( Bill of Entry ) என்றால் என்ன ? 

பார்வைச் சீட்டு ( Bill of Sight ) எப்பொழுது பயன் 

படுத்தப்படுகிறது ? 
14 . ஏற்றுமதி வியாபாரத்தில் பின்பற்ற வேண்டிய நடை 

முறை பற்றி மிகச் சுருக்கி வரைக . 
15. கீழ்க்கண்டவற்றின் முக்கியத்துவத்தைக் கூறுக ! 

( அ ) கப்பல் துணைத் தலைவர் இரசீது 

( ஆ ) கப்பல் இரசீது 
16. இந்திய அயல் நாட்டு வாணிகத்தில் இறக்குமதி , 
ஏற்றுமதிப் பொருள்களில் சில 

சில - முக்கியமானவற்றைக் 
கூறுக . 
இந்தியாவின் வாணிகக் கூட்டாளிகள் பற்றிச் சுருக்கி 
எழுதுக . 


17 . 


அத்தியாயம் 5 


போக்குவரத்து 


மக்கள் தம் - தேவைகள் நிறைவுபெறுவதற்கு வாணிகம் , 
போக்குவரத்து , நிதி ஆகியவற்றின் பணிகள் இன்றியமையா 
தவையாக இருக்கின்றன . பொருள்கள் உற்பத்தி 

உற்பத்தி செய்யப் 
படுவது இறுதியில் நுகரப்படுவதற்காகவே . உற்பத்திக்கும் நுகர் 
வுக்கும் இடையே ஆள் , இடம் , காலம் சார்ந்த சிக்கல்கள் 
எழுந்து , உற்பத்தி செய்யப்படும் பொருள்களும் சேவைகளும் 
பரிமாற்றம் செய்யப்படுவதற்கு மிகவும் இடையூறாக அமை 
கின்றன என முன்பே கண்டோம் . வாணிகம் இந்த அறை 
கூவலை ஏற்று வியாபாரம் , வியாபாரத் துணைப் பணிகள் ஆகிய 
வற்றின் திறமைமிக்க உதவியோடு , இந்த இடையூறுகளைக் 
களைவதில் வெற்றி கண்டுள்ளது . இத்துணைப் பணிகளில் 
ஒன்று தான் போக்குவரத்து . பொருள்கள் , சேவைகள் ஆகிய 
வற்றின் உற்பத்திக்கும் பரிமாற்றத்திற்கும் போக்குவரத்தின் 
உதவி மகத்தானது . 


போக்குவரத்தின் பொருள் 
தமக்குத் தேவைப்படும் 

தேவைப்படும் பொருள்களில் , எதையாவது 
உற்பத்தி செய்துகொள்ளுபவர்கள் ஒருசிலரே . பெரும்பாலோர் 
அவற்றைப் பணம் கொடுத்து விலைக்கு வாங்கிக் கொள்பவர் 
களாகத்தான் இருப்பர் . ஆனால் இங்குப் பொதிந்துள்ள பெரும் 
சிக்கல் யாதெனின் , தேவைப்படும் பொருள்கள் சரியான இடங் 
களிலும் சரியான காலங்களிலும் அகப்படவேண்டுமே என்பதுதான் . 
இம்மாபெரும் பொறுப்பை ஏற்பதும் நிறைவேற்றுவதும் போக்கு 
வரத்து தான் . அதன் பரந்த பொருளில் போக்குவரத்து என்பது 
" சாலை , இரயில் , கால்வாய் , கடல் , விமானம் ஆகிய பலவகைப் 
போக்குவரத்தும் செம்மையாக இயங்குவதற்கு உறுதுணையாக 
அமைந்துள்ள எழுத்தர் , உடல் -உழைப்பு , மன - உழைப்பு சார்ந்த 
அனைத்துப் பணிகளையும் ஒருசேரத் : தழுவியுள்ள சொல் 

குறுகிய பொருளில் , அது பல்வகைப்பட்ட போக்கு 
வரத்து சாதனங்களின் சேவைகளைக் குறிக்கும் சொல்லாக 

S. Evelyn Thomas : Commerce - Its Theory and Practice 


லாகும் . 1 


1 . 


307 
விளங்குகிறது . பொருள்களை அவை உற்பத்தி செய்யப்படும் 
இடங்கள் அல்லது அவை தோன்றியுள்ள இடங்கள் ஆகியவற்றி 
லிருந்து நுகர்வுக்காக அவை தேவைப்படும் எண்ணிறந்த இடங் 
களுக்குத் தக்க காலத்தில் கொண்டு சேர்ப்பதற்குப் போக்கு 
வரத்து வாணிகத்திற்கு உறுதுணையாக அமைந்துள்ளது . தக்க 
காலத்திலும் தக்க இடங்களிலும் கிடைக்கப்பெறாத பொருள்கள் 
இருந்தென்ன , இல்லாமல் போயென்ன ? தக்க இடங்களிலும் 
தக்க நேரங்களிலும் கிடைக்கும் பொருள்கள் இடப் பயன்பாட் 
டையும் காலப் பயன்பாட்டையும் பெறுகின்றன . இவ்வாறு , 
போக்குவரத்து , வாணிகத்தின் முக்கியப் பகுதியாக விளங்குகிறது . 
போக்குவரத்தின் முக்கியத்துவம் 

போக்குவரத்தின் பயனாக , சில இடங்களில் பொருள்கள் 
குவிந்து கிடக்கின்றன ; ஏனைய இடங்களில் அவை கிட்டுவ 
தில்லை எனும் நிலை இப்பொழுதில்லை . போக்குவரத்து 
மெதுவாகச் செல்வதாகவும் , இடர் மிக்கதாகவும் , செலவு 
நிறைந்த சாதனமாகவும் விளங்கிய 

காலம் ஒன்றிருந்தது . 
ஆனால் இப்பொழுதோ பொருள்கள் இடம் விட்டு இடம் . 
விரைவாக , பாதுகாப்பாக , சிக்கனமாக , திறம்படக் கொண்டு 
செல்லப்படுவதற்கு மோட்டார் லாரிகளும் , இரயில்களும் , நீராவிக் 
கப்பல்களும் , விமானங்களும் எழுந்துள்ளன . தொழில் - வாணிக 
வளர்ச்சிகளுக்கு ஈடுகொடுக்கும் வகையில் போக்குவரத்தில் 
முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதை எவரும் மறுக்கவியலாது . - இன்று 
எழுந்தோங்கியுள்ள பேரளவுத் தொழில்கள் ( Large Scale ) 
பெருமளவு , பல்வேறு நிலைகளில் போக்குவரத்தைச் சார்ந்து 
இயங்கி வருகின்றன ; போக்குவரத்து இல்லையேல் அத் 
தொழில்கள் தமக்குத் தேவைப்படும் கச்சாப் பொருள்களையும் எரி 
பொருளையும் பெறுவது எங்ஙனம் ? அத்தொழில்கள் தம்மிடம் 
பணிபுரியும் பாட்டாளி மக்களுக்குத் தேவையான உணவு , உடை , 
பிற இன்றியமையாப் பொருள்களைப் பெறுவது எவ்வாறு ? அவை 
தமது படைப்பாகிய சரக்குகளை நாடெங்கிலும் ஏன் , உலகெங் 
கிலும் பரவிக் கிடக்கும் மக்களுக்குக் கிடைக்குமாறு செய்வது 
எப்படி ? இந்த வினாக்களுக்கு விடையாக அமைந்துள்ளதே 
போக்குவரத்து . உற்பத்தி போதுமான அளவு , தடையற்று 
நிகழ்வதற்கும் , நுகர்வோருக்குக் குறைந்த விலையில் பொருள்கள் 
தங்கு தடையின்றிக் கிடைப்பதற்கும் மலிவான , விரைவான , 
திறம்பட்ட போக்குவரத்து வசதி இன்றியமையாதது . 
போக்குவரத்து வசதி மலிவானதாக இருப்பது மிக முக்கிய 

போக்குவரத்துச் செலவுகளை இறுதியில் ஏற்பவர் 


மானது . 


08 


. 


ம 


நுகர்வோரே . போக்குவரத்துக் கட்டணங்கள் உயர்வாக இருந் 
தால் பொருள்களின் விலை 

களின் விலை கூடும் . இதனால் பொருள்களின் 
தேவை (Demand )" பாதிக்கப்பட்டு , உற்பத்தியாளர்களுக்கும் 
வாணிகர்களுக்கும் . கிட்டும் இலாயம் குன்றும் நிலை ஏற்படும் . 
அதுபோலவே , போக்குவரத்து விரைவான தாகவும் திறம்பட்ட 
தாகவும் இருப்பது இன்றியமையாதது . தொழிலுலகில் காலமே 
பணம் ( Time is Money ) - என்பது ஒப்புக்கொள்ளப்பட்ட 
உண்மை . சரக்குகள் எவ்வளவு விரைவாக விற்கின்றனவோ , 
அவ்வளவு குறைந்த காலம் அவற்றில் இட்டுள்ள முதல் முடங்கி 
யிருப்பதை நாம் அறிவோம் . உற்பத்தியாளர் -வாணிகருக்கு 
மட்டுமல்ல , நுகர்வோருக்கும் நேரம் முக்கியமான அம்சமாகும் ; 
தக்க நேரத்தில் கிடைக்காத பொருள்கள் கிடைப்பதும் ஒன்று ; 
கிடைக்காமல் போவதும் ஒன்று . 

போவதும் ஒன்று . அழுகியோ சிதைந்தோ 
போகும் பொருள்களாகிய மீன் , பழங்கள் , காய்கறிகள் , மலர்கள் , 
பால்பண்ணைப் பொருள்கள் போன்றவற்றைப் போக்குவரத்து 
செய்வதற்குக் குறிப்பாக விரைவு மிக இன்றியமையாதது 
என்பது யாவரும் அறிந்த செய்தியே . விரைந்து செல்லும் 
போக்குவரத்து ஒருபுறமும் , குளிர்சாதன வசதிகள் மறுபுறமும் 
இசைந்து இணைந்து , அழுகும் தன்மை வாய்ந்த பொருள் 
களுக்கும் பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் என்று சொல்லத்தக்க 
தொலைவுச் சந்தைகளை உருவாக்கித் தந்துள்ளதைப் பாராட் 
டாமல் இருக்கவியலாது . 
. பன்னாட்டு மக்களிடையே 
- 

மக்களிடையே அண்மை உணர்வையும் , 
சமுதாய -பண்பாட்டுத் தொடர்புகளையும் உருவாக்கித் தருவதில் 
போக்குவரத்து ஆற்றிவரும் தொண்டு மறத்தற்கரியது . நாட்டிலே 
ஒற்றுமையுணர்வைத் தோற்றுவிப்பதற்கும் போக்கு வரத்து 
தொண்டாற்றி வருகிறது . நாட்டின் பாதுகாப்பிற்கும் போக்கு 
வரத்து உயிர்நாடியாக விளங்குகிறது . 


போக்குவரத்தின் பணிகள் 

கடந்த இருநூறு ஆண்டுகளுக்கு மேலாகப் போக்குவரத்தில் 
ஏற்பட்டுள்ள மாபெரும் முன்னேற்றங்கள் பல முக்கியமான 
பொருளாதார விளைவுகளை உண்டாக்கியிருப்பதோடு ; போக்கு 
வரத்தின் பணிகள் எவ்வளவு முக்கியமானவை என்பதைப் புலப் 
படுத்துவதாகவும் அமைந்துள்ளன . போக்குவரத்தின் 
பணிகளாவன : 


1| 


( 1 ) சந்தையை வளர்க்கிறது , விரிவாக்குகிறது .: போக்கு 
வரத் தின் முதன்மையான 

உலக 


பணி , 


அளவில் 


109 


எளிதாக , 


பொருள்களை விநியோகிப்பதற்கு உறுதுணையாக இருப்பதே 
பாம் . பொருள்களின் விநியோகம் 

விரைவாக 
சிக்கனமான தாக நிகழவேண்டும் . போக்குவரத்துச் சாதனங் 
களில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் இம்மாபெரும் பொறுப்பிற்கு 
ஈடுகொடுப்பதற்குத் தமக்குள்ள வலிமையை மெய்ப்பித்துவிட்டன . 
போக்குவரத்தும் , தொடர்பு வசதிகளும் இந்த அளவிற்கு வளர்ச்சி 
பெற்றிருக்காவிட்டால் , பொருள்களின் சந்தை சிறியதாகவும் 
உள்ளூர் அளவினதாகவுமே இருந்திருக்கும் ; இன்று இருப்பது 
போலச் சந்தைகள் பரந்து பல வட்டாரங்களையும் பல நாடு 
களையும் தழுவினவையாக எழுச்சி பெற்றிருக்க முடியாது . 


( 2 ) பேரளவு ( Mass ) உற்பத்திக்கும் , சிறப்பீடுபாட்டிற்கும் 
( Specialisation ) உதவுகிறது : ஒவ்வொருவரும் தமக்கு வேண் 
டுவன எல்லாவற்றையும் தாமே செய்துகொள்வதற்குப் பதிலாக , 
வேளாண்மை தச்சுவேலை போன்ற ஏதாவதொரு குறிப்பிட்ட 
வினையில் சிறப்பாக ஈடுபடும் நிலையில் மக்களுக்கிடையே 
உழைப்புப் பகிர்வு ( Division of Labour ) ஏற்படுகிறது . இதையே 
‘ சிறப்பீடுபாடு என்று 

முன்பெல்லாம் 

சொல்லப்பட்டது . 
ஆனால் , இப்பொழுது சிறப்பீடுபாடு எனும் சொல் 

எனும் சொல் சற்று 
பண்பட்ட பொருளில் பயன்படுகிறது . சிக்கல்வாய்ந்த செய் 
முறைகளைக் கொண்ட உற்பத்தியைப் பகுத்து அதில் 
அடங்கியுள்ள ஒவ்வொரு செய்முறையிலும் ஒருவரோ ஒரு 
குழுவினரோ சிறப்பாக ஈடுபட்டு உழைத்து அதில் வல்லமை 
பெறுவதைச் சிறப்பீடுபாடு என இப்பொழுது அழைக்கிறோம் . 
‘ சிறப்பீடுபாடு எனும் அம்சம் இப்பொழுது பன்னாட்டளவில் 
நீட்டிக்கப்பட்ட நிலையில் , ஒவ்வொரு நாடும் எந்தப் பொருளை 
உற்பத்தி செய்வதில் அதற்குப் பிற நாடுகளைக் காட்டிலும் 
மிகுதியான , சாதகமான வாய்ப்பு இருக்கிறதோ அதில் சிறப்பாக் 
ஈடுபட்டிருக்கிறது . சிறப்பீடுபாடு 

ஆலை 

முறையிலான 
உற்பத்திக்கும் , பெரிய அளவிலான ( பேரளவு ) உற்பத்திக்கும் 
வழிவகுத்துவிட்டது . சிறப்பீடுபாடு , ஆலை முறை , பேரளவு 
உற்பத்தி ஆகிய மூன்றும் இணைபிரியாது ஒன்றோடொன்று 
கைகோர்த்துச் செல்பவை . 

இவை மூன்றும் வளர்ச்சி 
பெறுவதற்குப் போக்குவரத்து பெரிதும் உதவியிருக்கிறது . 
சிறப்பீடுபாடு 

செம்மை பெறுவதற்கும் , பல பொருள்களின் 
உற்பத்தி பேரளவில் நிகழ்வதற்கும் போக்குவரத்தில் ஏற்பட்ட 
முன்னேற்றம் ஆதாரமாக விளங்கியிருக்கிறது . விரைந்துசெல் 
வதும் , உலக நாடுகளை இணைக்குமாறுமாகப் போக்குவரத்து 
வளர்ச்சி பெற்றிராவிட்டால் , மக்கள் உள்ளூரில் அகப்படும் 
பொருள்களையோ , அவரவர்கள், உற்பத்தி செய்யும் பொருள் 


110 


களையோ மட்டும் நுகர்ந்து கொண்டிருக்க வேண்டிய நிலை 
ஏற்பட்டிருக்கும் . பேரளவு உற்பத்திக்கு வழிவகுப்பதன் மூலம் 
போக்குவரத்து பொருள்களின் உற்பத்தி அடக்கம் ( Cost of 
Production ) குறைவதற்கும் உதவியாக இருந்து வருகிறது ... 


( 3 ) உழைப்பும் முதலும் இடம்விட்டு இடம் செல்ல உதவு 
கிறது : மக்கள் இடம் விட்டு இடமும் , நாடு விட்டு நாடும் , 
செல்வதற்குப் போக்குவரத்து வசதியளிக்கிறது . - தமிழர்கள் 
இந்தியாவின் பிற பகுதிகளிலும் , இலங்கை , பர்மா , மலேசியா , 
மேற்கத்திய நாடுகள் போன்ற அயல் நாடுகளிலும் குடியேறி 
யுள்ளதை ஈண்டு எடுத்துக்காட்டாகக் கூறலாம் . அதுபோலவே 
முதலும் 

( Capital) தொழில்நுட்பமும் இடம் விட்டு இடம் 
செல்வதற்குப் போக்குவரத்து உதவிபுரிகிறது . ரஷ்யா , 
ஜெர்மனி , இங்கிலாந்து போன்ற நாடுகளிலிருந்து முதலீடும் , 
தொழில் நுட்பமும் , இந்தியாவிற்கு வந்ததற்கு நம் நாட்டிலுள்ள 
எஃகு ஆலைகள் சான்றாக விளங்குகின்றன . வளர்ச்சியுற்றுள்ள 
( Developed ) நாடுகளிலிருந்து வளர்ந்துவரும் ( Developing ) 
நாடுகளுக்கு அறிவும் தொடர்புகளும் பாய்ந்து வருகின்றன 
வென்றால் அதைப் போக்குவரத்து படைத்த புரட்சி என்று 
கூறாமல் வேறெங்ஙனம் சிறப்பித்துக் கூற இயலும் ? உழைப்பும் 
முதலும் இலாபகரமாகப் பயன்படுத்தப்படுவதற்குப் போக்கு 

உருவாக்கித்தரும் வாய்ப்புகள் எண்ணிறந்தவை 
யன்றோ ? 


ப 


வரத்து 


வளர்ச் 


( 4 ) பொருளாதார வளர்ச்சிக்கு உதவுகிறது : போக்கு 
வரத்தில் 

ஏற்பட்ட முன்னேற்றம் பொருளாதார 
சிக்கு நிரம்ப உதவிடுகிறது . கச்சாப் பொருள்கள் , எரி 
பொருள் , உழைப்பு ( Labour ) முடிவுற்ற பொருள்கள் ( அதாவது 
உற்பத்தி முடிவுற்ற பொருள்கள் - Finished Products ) , முதல் , 
தொழில் நுட்பம் ஆகியவற்றைத் - தேவையான இடங்களுக்குக் 
கொண்டுசெல்லும் சாதனம் என்ற முறையில் , போக்குவரத்து 
அனைத்துத் தொழில்களும் வேளாண்மை 

முதலாகத் 
தயாரிப்புத் தொழில்கள் ஈறாக அனைத்தும் - வளர்வதற்கு 
அரும்சேவை புரிகிறது . அறிவியல் அடிப்படையிலும் வாணிகப் 
பெற்றியோடும் வேளாண்மை வளர்ந்திருக்கிறது என்றால் -- 
தாதுப்பொருள் வளங்களும் எரி எண்ணெய் வளங்களும் பெரிய 
அளவில் தோண்டியெடுக்கப்படுகின்றன என்றால் - அதற்குரிய 
பாராட்டு போக்குவரத்தையே பெருமளவு சாறும் . 


د 
شد 


1 . 


/ 


11 


( 5 ) விலைவாசி நிலையாக இருப்பதற்கு உதவுகிறது : 
பொருள்களை அவை ஏராளமாகக் கிடைக்கும் இடங்களிலிருந்து 
அவை கிடைப்பதற்கு அருமையாகவுள்ள இடங்களுக்கு விரை 
வாகவும் பெரிய அளவிலும் கொண்டு செல்வது போக்குவரத்து . 
இதன் பயனாக உள் நாட்டில் மட்டுமல்லாது நாட்டுக்கு நாடும் 
விலைவாசிகள் வேறுபடுவது குறைக்கப்படுகிறது .. இவ்வாறு 
அது பொருள்களுக்கு இடப் பயன்பாட்டையும் காலப் பயன் 
பாட்டையும் அளிக்கிறது . 


போக்குவரத்தின் வகைகள் 


போக்குவரத்தை மூன்று முக்கிய வகைகளாகப் பகுக்கலாம் . 

( i ) நிலப் போக்குவரத்து 
( ii ) நீர்ப் போக்குவரத்து 


( ii) வான்வழிப் போக்குவரத்து 


ஒவ்வொரு வகையிலும் பல மாதிரியான போக்குவரத்துச் 
சாதனங்கள் உள . இவற்றில் பல பழமையானவை ; சில புதுமை 
யானவை . 

இவை அனைத்தைப்பற்றியுமே அறிவது . தேவை 
யற்றதாகையால் , அவற்றில் முக்கியமானவற்றை மட்டும் 
காண்போம் . அவையாவன : 


1. நிலப் போக்குவரத்து 


4 


( அ ) பொதி விலங்குகள் 
( ஆ ) மாட்டு வண்டிகள் 
( இ ) மோட்டார் லாரிகளும் பேருந்துகளும் 
( ஈ ) டிராம் 
( உ ) இரயில் 


- ] ] . நீர்ப் போக்குவரத்து 

( அ ) நதி , கால்வாய்ப் போக்குவரத்து 
( ஆ ) - கடல் போக்குவரத்து 


r 


III . வான்வழிப் போக்குவரத்து 


12 


- 


களை 


பாலை 


நிலப் போக்குவரத்து 
பொதிவிலங்குகள் 

மலை , காடு , பாலைவனம் போன்ற பகுதிகளிலும் பின் 
தங்கியுள்ள பகுதிகளிலும் குதிரை , கோவேறு கழுதை , கழுதை , 
யானை , ஒட்டகம் போன்ற பொதி விலங்குகள் சிறுசிறு சுமை 

ஏற்றிச் செல்லப் பயன்படுத்தப்படுகின்றன . 
நிலங்களில் ஒட்டகங்களும் , காடுகளில் பெரும்பெரும் மரத் துண்டு 
களை ஏற்றிச் செல்ல யானைகளும் பயன்படுத்தப்படுகின்றன . 
பொதுவாக நவீனப் போக்குவரத்தைப் பயன்படுத்த இயலாத 
பகுதிகளிலும் , சிறுசிறு சுமைகளைக் கொண்டு செல்வதற்கு 
நவீனப் போக்குவரத்து தேவையற்றது என்ற நிலையிலும் 
பொதிவிலங்குகள் ஏற்றவையாக உள்ளன . 
பொதி விலங்குகளைப் பயன்படுத்துவதில் சில நன்மைகள் 

குறுகலான தடங்களிலும் , மலைப் பகுதிகளிலும் சிற்றளவுச் 
சுமைகளைக் கொண்டு செல்ல அவை ஏற்றவை . மழைக் காலங் 
களில் , சாலைகள் நவீனப் போக்குவரத்துக்குப் பயன்படாத் 
முறையில் சகதியாக இருப்பினும் , அவற்றை இந்த விலங்குகள் 
பயன்படுத்த இயலும் . பொதி விலங்குகளை வாங்குவதற்கும் , 
பராமரிப்பதற்கும் தேவையான தொகை குறைவானதாகையால் , 
அவை மலிவான போக்குவரத்துச் சாதனமாகத் திகழ்கின்றன . 

பொதி விலங்குகளைப் பயன்படுத்துவதில் சில குறைபாடு 
களும் உண்டு . அவையாவன : ( i ) பொதி விலங்குகள் மெது 
வாகச் செல்பவை ; அவை விரைவுப் போக்குவரத்திற்கு ஏற்றவை 
அல்ல . ( ii ) சிற்றளவுச் சுமைகளுக்கே அவை ஏற்றவை . 
பெரும் சுமைகளை அவை ஏற்றிச் செல்ல இயலா . 


உள . 


மாட்டு வண்டிகள் 

இந்தியாவில் பொருள்களையும் ஓரளவு மக்களையும் ஏற்றிச் 
செல்வதற்கு கிராமப் பகுதிகளில் பெருவாரியாகப் பயன்படுத்தப் 
படும் சாலைப் போக்குவரத்து மாட்டு வண்டியே . கிராமங்கள் 
நம் நாட்டின் முதுகெலும்பாகும் . நமது நாட்டின் பொருள் 
போக்குவரத்தில் 70 விழுக்காடு கிராமங்களில் பொதிந்துக் கிடக் 
கிறது . எனவே நமது கிராமங்களில் மாட்டு வண்டி தலையாய 
போக்குவரத்துச் சாதனமாகத் திகழுகிறது . இது கிராமங்களை , 
அண்மையிலுள்ள சந்தைகளோடும் இரயில் நிலையங்களோடும் 
இணைக்கிறது . கிராமங்களில் உற்பத்தியாகும் விளைபொருள் 
களை விற்பதற்குச் சந்தைகளுக்கும் , நுகர்வோர் அப்பொருள் 
களைச் சந்தையிலிருந்து கிராமங்களுக்கும் கொண்டுசெல் 


வதற்கு இது பயன்படுகிறது. இதன் முக்கியத்துவத்தை மோட் 
டார் லாரிகள் கூட வெகுவாகக் குறைத்திடவில்லை . 


மாட்டு வண்டியின் நன்மைகள் 

( 1 ) - ஒப்புநோக்கின் இது ஒரு மலிவான போக்குவரத்துச் 
சாதனமாகும் . உள்ளூரில் கிடைக்கும் பொருள்களைக் கொண்டு 
வண்டி செய்யப்படுகின்றது . மாடுகள் , வண்டி இவற்றில் இடும் 
முதலீடும் , அவற்றைப் பராமரிப்பதற்கு ஆகும் செலவும் குறை 
வானது . 


( 2 ) மேடுபள்ளங்கள் - நிறைந்ததும் , மழைக்காலங்களில் 
சகதியாகக்காட்சி தருவதுமான கிராமச் சாலைகளுக்கு இது 
மெத்தப் பொருத்தமானது என்பதை வலியுறுத்தத் தேவை 
யில்லை . 


மாட்டு வண்டியின் குறைபாடுகள் 

( 1 ) இது விரைவான போக்குவரத்திற்கு ஏற்ற 
மல்ல . இது மெதுவாகவே செல்லக்கூடியது . 


சாதன 


( 2 ) இது பொருள்களைப் பெருமளவு ஏற்றிச் செல்வதற்கு 
உகந்ததல்ல . 


மோட்டார் லாரிகளும் பேருந்துகளும் 
நினைவிற்கு அப்பாற்பட்ட காலத்திலிருந்து சாலைப் 
போக்குவரத்து இயங்கி வருகிறது . நாகரிகத்தின் தொடக்க காலம் 
தொட்டு , சாலைகளை அமைக்கவும் , சக்கரம் பூட்டிய வண்டி 
களைப் பயன்படுத்திப் பொருள்களையும் மக்களையும் ஏற்றிச் 
செல்லவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன . தொடக் 
கத்தில் மக்கள் பொதி விலங்குகள் , மாட்டு வண்டிகள் போன்ற 
பழமையானவையும் பின்தங்கியவையுமான சாதனங்களைப் 
பயன்படுத்தி வந்தனர் . இப்பொழுது மோட்டார் லாரிகளும் 
பேருந்துகளும் எழுச்சி பெற்றுப் போக்குவரத்தில் புரட்சியை 
உண்டுபண்ணி விட்டன . இவை விரைந்து செல்பவை ; பொருள் 
களைப் பெருமளவில் ஏற்றிச்செல்லும் திறம் பெற்றவை . பெட்ரோல் 
பொறியும் ( Engine ) அதையடுத்து டீசல் பொறியும் தோன்றிய 
பின்னர் அவை ரயில்களோடு கடுமையாகப் போட்டி போட்டுக் 
கொண்டு இயங்கி வருகின்றன . டிராம் வண்டிகளின் செல்வாக்கு 
குன்றியதற்கும் அவை பல இடங்களில் அறவே மறைந்து பட்ட 
தற்கும் மோட்டார் பேருந்துகளே காரணமாகும் . 

வா -8 


மோட்டார் போக்குவாத்தின் நன்மைகள் 

சாலைகள் வாணிகத்தின் உயிர்நாடியாகும் . எல்லாப் போக்கு 
வரத்தும் தொடங்குவதும் சாலையிலே ; முடிவதும் சாலையிலே . 
மேலும் இவை நாட்டின் வெவ்வேறு பகுதிகளை இரயில் நிலை 
யங்களோடும் --சந்தைகளோடும் இணைக்கின்றன .. தொழில் 
களுக்குத் தேவைப்படும் கச்சாப் பொருள்களை விளைவித்துத் 
தருவது 

கிராமங்கள் ;. அத்தொழில்கள் உற்பத்தி செய்யும் 
பொருள்களுக்குச் சந்தையாக அமைவதும் - கிராமங்களே . 
இத்தகைய பயன்மிக்க கிராமங்களைத் தக்கவாறு பயன்படுத்திக் 
கொள்ள உதவுவது சாலைகள் . சாலைப் போக்குவரத்தில் முன் 
னணியில் நிற்பது மோட்டார் போக்குவரத்து . . அது நல்கும் 
பல்வேறு நன்மைகளை இப்பொழுது காண்போம் . 


( 1 ) நெகிழ்வுத்திறன் : நெகிழ்வுத்திறனே மோட்டார் போக்கு 
வரத்தின் மாபெரும் சிறப்பாகும் . பட்டிதொட்டிகளுக்கெல்லாம் 
செல்லும் திறன் அதற்கு இருக்கிறது . இரயிலைப் போன்று குறிப் 
பிட்ட பாட்டையினின்று விலகிச் செல்லவே இயலாத நெகிழ்ச்சி 
யற்ற தன்மை மோட்டார் போக்குவரத்திற்கு இல்லை . மோட்டார் 
போக்குவரத்து அது செல்லும் தடத்தையோ , நேரத்தையோ , 
இயங்கும் பகுதியையோ எப்பொழுது வேண்டுமாயினும் மாற்றிக் 
கொண்டு இயங்கலாம் . அது பொருள்கள் எங்கிருப்பினும் அங்கு 
சென்று ஏற்றிக்கொள்ளும் திறனும் , எங்கு வேண்டுமாயினும் 
ஆங்காங்கு இறக்கிச் செல்லும் வலிமையும் பெற்றிருக்கிறது . 


( 2 ) முழுமையான வசதி : தொழிலில் ஈடுபட்டுள்ளோருக்கு 
இது முழுமையான வசதி நல்குகிறது . நேராக ஆலைகளுக்கோ , 
கழனிகளுக்கோ சென்று பொருள்களை ஏற்றிக்கொண்டு அவற்றை 
வாங்குவோரின் இருப்பிடங்களிலேயே இறக்கிச்செல்லும் வசதியை 
இது அளிக்கிறது . ஆகவே இடையிடையே பொருள்களை 
வண்டிக்கு வண்டி மாற்ற வேண்டிய தேவையையும் அதனால் 
பொருள்களுக்கு ஏற்படத்தக்க சேதத்தையும் இது தவிர்க்கிறது . 
இரயிலில் நிலைமை இவ்வாறில்லை . இரயில் நிலையங்களுக்கு 
எடுத்துச் செல்லப்படும் சரக்குகள் 

சரக்குகள் அங்கு வண்டிகளிலிருந்து 
இறக்கப்பட்டு இரயில் பெட்டிகளில் ஏற்றப்படுகின்றன . சேரிடம் 
சேர்ந்ததும் அங்கு சரக்குகள் இரயில் பெட்டிகளிலிருந்து இறக்கப் 
பட்டு , வண்டிகளில் ஏற்றப்பட்டு , அவற்றைப் பெற உரியவரின் 
இல்லங்களில் அல்லது கிடங்குகளில் இறக்கப்படுகின்றன . இவ் 
வாறு சரக்குகள் ஒரே பயணத்தினூடே பலமுறை ஏற்றப்படுவதும் 
இறக்கப்படுவதும் செலவை - அதிகப்படுத்துவதோடு , காலதாம 
தத்தையும் சரக்குகளுக்குச் சேதத்தையும் அதிகப்படுத்துகிறது . 


-115 


( 3 ) பொருத்தம் : பொருள்களையோ மக்களையோ 
குறைந்த தொலைவுகளுக்கு ஏற்றிச் செல்வதற்கு மோட்டார் 
போக்குவரத்தே மிகவும் ஏற்றது. வழி நெடுகவுள்ள அனுப்பீடு 
பெறுநர்கள் ( Consignees ) பலருக்கு அவரவர்களுக்குரிய சிற்றளவுச் 
சரக்குகளைக் கொடுத்துக் கொண்டே செல்வதற்கும் இது தக்க 
போக்குவரத்தாகும் . இரயில் பெட்டிகளைக் காட்டிலும் லாரியின் 
கொள்திறன் ( Capacity ) குறைவாக இருப்பதால் ஓரளவு பொருள் 
*களையே ஏற்றிச்செல்ல 

ஏற்றிச்செல்ல விழையும் சிறு வாணிகர்களுக்கும் 
அவரவர்களுக்கென்று தனித்தனியே லாரிகளை அமர்த்திக் 
கொள்ள இயலுகிறது . விரைந்து ஏற்றிச்செல்லப்பட்டுச் சீக்கிரம் 
சேர்ப்பிக்கப்படவேண்டிய பொருள்களுக்கு - அழுகும் தன்மை 
வாய்ந்த பொருள்கள் போன்றவற்றிற்கு மிகவும் ஏற்றது 
மோட்டார் போக்குவரத்தே . அதுபோலவே , திடுமென எழும் 
தேவையை நிறைவேற்றுவதற்குப் பொருள்களை - விரைந்து 
கொண்டு செல்வதற்கும் இப்போக்குவரத்தே உகந்தது . 


( 4 ) சிக்கனமானது : லாரிகளில் ஏற்றிச் செல்லப்படும் சரக்கு 
களுக்கு விரிவான கட்டுமம் ( Packing ) தேவையில்லை . லாரி 
களில் சரக்கு ஏற்றிச்செல்வோர் அவர்களும் கூடவே செல்வதும் 
அவர்களது மேற்பார்வையில் சரக்குகள் ஏற்றப்படுவதும் இறக்கப் 
படுவதும் நாம் கண்கூடாகப் பார்க்கும் நிகழ்ச்சியே . இதனால் 
சரக்குகள் களவு போவதும் சேதமடைவதும் குறைக்கப்படு 
கின்றன . சிறு தொலைவுகளுக்கும் , சிற்றளவுச் சுமைகளுக்கும் 
லாரிக் 

கட்டணம் இரயில் கட்டணத்திற்குக் குறைவாகவே 
இருக்கும் . லாரிப் போக்குவரத்தில் இடையிடையே சரக்குகளை 
ஏற்றியிறக்கும் தேவை இல்லாதிருப்பதுவும் செலவைக் குறைக் 
கிறது . இரயில் பாதையைக் காட்டிலும் சாலை அமைப்பதற்குச் 
செலவு குறைவாக ஆகும் . சாலையைப் பயன்படுத்துவோர் 
அதை அமைப்பதற்கும் பராமரிப்பதற்குமாகச் செலுத்தும் 
கட்டணம் மிகமிகக் குறைவானது . 


( 5 ) விரைவு : சிறு தொலைவுகளுக்குச் சரக்குகளை ஏற்றிச் 
செல்வதில் மோட்டார் போக்குவரத்து இரயில் போக்குவரத்தைக் 
- காட்டிலும் விரைவு மிக்கது . விரைந்த போக்குவரத்தும் , வாங்கு 
பவர்களிடம் சரக்குகளை உரிய நேரத்தில் சேர்ப்பித்தலும் வாணி 
கர்களுக்கு விற்பனையைப் பெருக்குகின்றன . 


( 6 ) பணி : கிராமப்புறங்களை இரயில் நிலையங்களுடனும் , 
சந்தைகளுடனும் , அண்மையிலுள்ள நகர்களுடனும் , இணைப் 
யதன் மூலம் அப்பகுதிகளுக்கு . மோட்டார் போக்கு வரத்து 


els 


ஆற்றிடும் பணி மதிப்பு வாய்ந்தது . இரயில் , விமானம் , நீர்வழி 
( Waterway ) போன்ற பிற வகைப் போக்குவரத்துகளுக்கு இது 
போக்குவரத்தை ஊட்டும் சாதனமாக மிளிர்கிறது . இது அண்மை 
யிலுள்ள நகரங்களுக்கும் மாநகர்களுக்கும் கனி வகைகள் , காய் 
கறிகள் , பால்பண்ணைப் பொருள்கள் - போன்றவற்றைப் புது 
மெருகு குலையாமல் கொண்டுசென்று அளிக்கிறது . மேடுகளைக் 

ப்பதில் இது இரயில் போக்குவரத்தைக் காட்டிலும் வலிமை 
மிக்கதாகத் திகழ்வதால் , மலைசார்ந்த பகுதிகளில் இப்போக்கு 
வரத்தின் இன்றியமையாமை குறிப்பிடத்தக்கதாக விளங்குகிறது . 
இது அரசுக்குப் பெரு வருவாய் ஈட்டித் தருவதோடு , மக்களுக்கும் 
நிரம்ப வேலை வாய்ப்புகளை உருவாக்கித் தருகிறது . 


மோட்டார்ப் போக்குவரத்தின் குறைபாடுகள் 


( 1 ) நம்பகமற்றதன்மை : மோட்டார் போக்குவரத்துக்குக் 
கால அட்டவணை கிடையாது . எனவே இது குறித்த நேரத்தில் 
முறைப்படி 

வரும் என்று நம்பியிருக்கவியலாது . மழைக் 
காலத்தில் வெள்ளமும் குளிர்காலத்தில் பனிக்கட்டிகளும் குறுக் 
கிட்டு சாலைகளைப் போக்குவரத்திற்கு ஏற்றவையாக இல்லாமல் 
செய்து விடுவதும் மோட்டார் போக்குவரத்தின் நம்பகமற்ற 
தன்மையை அதிகப்படுத்துகிறது . 


( 2 ) பொருத்தமின்மை : நெடுந் தொலைவுகளுக்குப் பொருள் 
களை ஏற்றிச் செல்வதற்கு மோட்டார் போக்குவரத்து உகந்த 
தல்ல . அதே போன்று , கச்சாப் பொருள்கள் , வேளாண்மை 
விளைபொருள்கள் போன்ற தாழ் நிலைப் பொருள்களையும் , 
பருமன் மிக்க பொருள்களையும் ஏற்றிச் செல்வதற்கு மோட்டார் 
போக்குவரத்து பொருத்தமானதோ சிக்கனமானதோ அல்ல . 


( 3 ) விபத்துக்களும் பழுதுபடுதலும் : 
) 

மோட்டார் போக்கு 
வரத்து அடிக்கடி பழுதுபடக் கூடியது ; விபத்திற்கு உட்படத் 
தக்கது . குளிர்காலத்தில் பனி விழும்பொழுதும் , மழைக் காலங் 
களிலும் மோட்டார் போக்குவரத்து நடைபெறுவது அரிது . 


( 4 ) கட்டணங்கள் சீரற்று . இருத்தல் : பல்வேறுபட்ட . 
மக்களும் நிறுவனங்களும் , மோட்டார் போக்குவாத்தை நடத்து 
கின்றனர். ஒரே வகையான பொருள்களுக்கு இவர்கள் 
வெவ்வேறு கட்டணங்கள் விதிக்கின்றனர் . இவ்வாறு கட்டணங்க 


* 117 


Y 


களிலுள்ள சீரற்றதன்மை சில சமயங்களில் வாணிகர்கள் சுரண்டப் 
படுவதற்கு வழிவகுத்து விடுகிறது . 
( 5 ) விரைவு வரையறை ( Speed Limit ) : 

பொதுமக்கள் 
பாதுகாப்பை முன்னிட்டு மோட்டார் போக்குவரத்தின் விரை 
வுக்கு வரையறை விதிக்கப்படுவது வழக்கம் . விரைவுக்கு வரை 
யறை இருப்பது நன்மை பயக்கத்தக்கதேயாயினும் , சிலபோழ்து 
இது ஒரு குறைபாடாக வெளிப்படுகிறது . 


ஈண்டு ஒரு முக்கிய செய்தியைச் சுட்டிக்காட்டுவது பயன் 
மிக்கது . மோட்டார் போக்குவரத்தின் நன்மைகளும் குறைபாடு 
களும் சாலைப் போக்குவரத்திற்கும் பொருந்துவனவாகும் . 


இந்தியாவில் சாலைப் போக்குவரத்து 


தேசிய 

நெடுஞ்சாலைகள் , மாநில நெடுஞ்சாலைகள் , 
மாவட்டச் சாலைகள் , கிராமச் சாலைகள் ( ஊரகச் சாலைகள் ) 
என நான்கு வகையாக இந்தியாவில் சாலைகள் பாகுபாடு 
செய்யப்படுகின்றன . தேசிய நெடுஞ்சாலைகளை அமைப்பதும் 
பராமரிப்பதும் மைய அரசின் பொறுப்பாகும் . ஏனைய 
களுக்கு அந்தந்த மாநில அரசுகள் பொறுப்பாகும் . 


சாலை 


சாலைகளின் நீளத்தை எடுத்துக்கொண்டால் உலகின் மிகப் 
பெரிய நாடுகளில் இந்தியாவும் ஒன்று . 1974-75ஆம் ஆண்டில் 
இந்தியாவிலிருந்த சாலைகளின் மொத்த நீளம் 12.15 இலட்சம் 
கிலோ மீட்டர் . அவற்றில் தார் இடப்பட்ட சாலைகளின் நீளம் 
4.93 இலட்சம் கிலோ மீட்டர் . நாடு விடுதலை பெற்றதிலிருந்து 
நாம் சாலைப் போக்குவரத்தில் வெகுவாக முன்னேறியிருக் 
கிறோம் . 


நம் நாட்டிலுள்ள பெரும்பான்மையான மா நிலங்கள் 
பேருந்துப் ( Bus transport ) போக்குவரத்தை நாட்டுடைமை 
ஆக்கிவிட்டன . லாரிப் போக்குவரத்து தனியார் துறையிலேயே 
தொடர்ந்து இருந்து வருகிறது . 


இந்தியாவில் 1973-74 ஆம் ஆண்டு ஏற்றிச் செல்லப்பட்ட 
மொத்த பொருள்களில் சாலைப் போக்குவரத்தின் பங்கு 30.7 
விழுக்காடும் இரயில் போக்குவரத்தின் பங்கு 69.3 விழுக்காடும் 
ஆகும் . 1975-76ஆம் ஆண்டு சாலைப் போக்குவரத்து அரசுக்கு 
ஈட்டித்தந்த வருவாய் ரூ . 1476 கோடியாகும் ... 


118 


டிராம் வண்டி 


மாநகர்களுக்கு ஏற்ற போக்குவரத்துச் சாதனமாக டிராம் 
வண்டிகள் 19 ஆம் நூற்றாண்டில் தோற்றம் பெற்றன . தொடக் 
கத்தில் அவை குதிரைகளால் இழுக்கப்பட்டன ; பிறகு நீராவி 
யால் இயக்கப்படுவனவாக இருந்தன ; இப்பொழுது அவை மின் 
* விசையால் இயங்குகின்றன . அவை அதிக அளவு மக்களை 
ஏற்றிச் செல்லும் திறமுடையவை . எனவே அவை மாநகர்களில் 
உச்ச நேரங்களில் காணப்படும் பெருமளவு போக்குவரவைச் 
சமாளிக்க வல்லவை . மோட்டார் பேருந்துகள் செல்வாக்குப் 
பெறப்பெற; டிராம் வண்டிகள் , வீழ்ச்சியடையத் துவங்கியதோடு , 
பல இடங்களில் அவை அறவே மறைந்துவிட்டன . சென்னை 
மாநகரில் கூட 1953 ஆம் ஆண்டு வரை டிராம் வண்டிகள் இயங்கி 
வந்தன் எனும் செய்தி 

செய்தி இன்றைய இளைஞர்களுக்கு வியப் 
பளிக்கலாம் . 


டிராம் வண்டிகளின் நன்மைகள் : 


( 1 ) மக்கள் நடமாட்டமும் போக்குவரத்து ஓட்டமும் அதிக 
மாக உள்ள சாலைகளிலும் , நெருக்கடிமிக்க வீதிகளிலும் டிராம் 
வண்டிகள் இயங்கக்கூடியவை . 


( 2 ) டிராம் வண்டிகள் பாதுகாப்பான போக்குவரத்துச் 
சாதனமாகும் . அவை மெதுவாகச் செல்பவை ; விபத்துகளுக்கு . 
இலக்காக வாய்ப்பில்லாதவை . 


( 3 ) டிராம் வண்டிகள் மலிவானதொரு போக்குவரத்துச் 
சாதனமாகும் . அதிக மக்களை ஏற்றிச் செல்வதற்கு அதற்குள்ள 
திறன் , அதன் குறைவான தேய்மானம் , அதன் குறைவான 
முதலீடு ஆகியவையே இந்த மலிவுத் தன்மைக்குக் காரணங் 
களாகும் . 


டிராம் வண்டிகளின் குறைபாடுகள் 


( 1 ) டிராம் வண்டிகள் இருப்புப்பாதை மீது இயங்குவதால் 
அவை முன்பே தீர்மானித்து அமைக்கப்பட்ட பாதையிலிருந்து 
விலகிச்செல்ல , இயலாது . இரயில்களைப் போலவே அவையும் 
நெகிழ்வுத்திறன் அற்றவை .. 


at19 


. ( 2 ) : - டிராம் வண்டிகள் மெதுவாக இயங்கும் தன்மைத்தன் . 
அவசரப் பயணத்திற்கும் விரைந்து செல்வதற்கும் . அவை 
ஏற்றவையல்ல . 

( 3 ) இரயில்களைப் போலவே டிராம் வண்டிகளுக்கும் 
இருப்புப்பாதை அமைக்க வேண்டியதாக இருப்பதால் பெருத்த 
முதலீடு தேவைப்படுகிறது . 


இரயில் போக்குவரத்து 
1930 - 40 ஆம் ஆண்டுகளில் மோட்டார் போக்குவரத்து 
செல்வாக்கு பெறும்வரை , இரயில் போக்குவரத்து முற்றுரிமை 
( Monopoly ) பெற்றுத் திகழ்ந்தது . இது தற்காலத்திய இயந்திரப் 
போக்குவரத்தின் முன்னோடியாகும் . அமெரிக்கா , ரஷ்யா 
போன்ற சில நாடுகள் முன்னேற்றம் அடைவதற்கு இப்போக்கு 
வரத்து மிகவும் உதவியாக இருந்திருக்கிறது . பளுமிக்க 
பொருள்களை நெடுந்தொலைவுகளுக்குக் கொண்டு செல்வதற்கு 
இரயில் போக்குவரத்து மலிவானதும் விரைவானதுமாகும் . நிலப் 
போக்குவரத்து முறையில் இரயில்கள் ஒரு புரட்சியையே விளை 
வித்தன என்று சொன்னால் அது மிகையாகாது . 


பாதை போட , பாலங்கள் அமைக்க , இயந்திரங்கள் வாங்க 
எனப் பலவகைகளில் இரயில் போக்குவரத்தை அமைக்கப் 
பெருத்த முதலீடு தேவைப்படுகிறது . இரயில்கள் இன்றியமை 
யாத பொதுப்பணி புரிகின்றன . நாட்டின் மிகப்பெரிய பொதுப் 
பயன் அமைப்புகளில் ரயில் 

ரயில் போக்குவரத்தும் ஒன்றாகும் . 
இதற்குப் பாதை அமைத்துத் தருவதற்குப் பிறருடைய சொத் 
துரிமைகளில் தலையிட வேண்டியதாக இருக்கிறது . கோடிக் 
கணக்கான மக்களின் பாதுகாப்பு இதன் கையிலிருக்கிறது . 
எனவே இப் போக்குவரத்து அரசுக் கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டிருப் 
பதோடு பல நாடுகளில் நாட்டுடமையாக்கப்பட்டும் இருக்கிறது . 
இதன் முற்றுரிமை நிலை , அரசுக் கட்டுப்பாடு இருக்க வேண்டு 
வதை வலியுறுத்துகிறது . அப்பொழுதுதான் பொதுமக்கள் 
சுரண்டப்படுவது தவிர்க்கப்படும் . 


இரயில் போக்குவரத்தின் நன்மைகள் 

( 1 ) பொருத்தம் : பளுவும் பருமனும் மிக்க பொருள்களை 
நெடுந்தொலைவுக்குக் கொண்டு செல்வதற்கு இரயில்கள் மிகவும் 
ஏற்றவை . டீசல்பொறி தோன்றியதற்குப் பிறகு . மோட்டார் 
போக்குவரத்து மலிவான தாக ஆகியதும் , லாரிகள் மிக அதிகமான 


e130 


- பொருள்களை ஏற்றிச்செல்லும்- திறன் பெற்றதும் - உண்மையே . 
இருப்பினும் இரயில்கள் இந்த அம்சத்தில் அவற்றின் உயர்வை 
இன்னும் இழக்கவில்லை . 


** ( 2 ) மலிவுத்தன்மை : நெடுந்தொலைவுப் போக்குவரத்துக்கு 
சாலைப் போக்குவரத்தைக் காட்டிலும் இரயில் போக்குவரத்து 


மலிவானது . 


( 3 ) நம்பகமான தன்மை : இது . ஒழுங்காக நடைபெறக் 
கூடியதும் , நம்பகமான துமான போக்குவரத்தாகும் . இது முறை 
யான கால அட்டவணைப்படி ஆண்டு முழுவதும் நடைபெற 
வல்லது . மழையோ , வெயிலோ , எதுவாயினும் இரயில் போக்கு 
வரத்து நடைபெற்றுக்கொண்டே இருக்கும் . 


எனவே 


( 4 ) விரைவு : இரயில்கள் விரைவு மிக்கவை . 
நெடுந்தொலைவுகளுக்குப் பொருள்களை ஏற்றிச்செல்ல - இவை 
மோட்டார் போக்குவரத்தைக் காட்டிலும் குறைந்த காலமே 
எடுத்துக்கொள்கின்றன . 


( 5 ) பாதுகாப்பு : ஏற்றிச் செல்லப்படும் பொருள்களுக்கு , 
மோட்டார் போக்குவரத்தைக் காட்டிலும் இரயில்கள் மிக்க 
பாதுகாப்பு அளிக்கின்றன . வெயில் , மழை இன்ன பிறவற்றால் 
பாதிக்கப்படாதவாறு இரயிலில் மூடிய பெட்டிகளில் பொருள்கள் 
கொண்டு செல்லப்படுவது நாம் அறிந்ததே . 


இரயில் போக்குவரத்தின் குறைபாடுகள் 


( 1 ) பளுகுறைவான பொருள்களை குறுந்தொலைவு 
களுக்குக் கொண்டு செல்வதற்கு - மோட்டார் போக்குவரத்தைக் 
காட்டிலும் ரெயிலில் கட்டணங்கள் உயர்வானவையே . பளு 
குறைந்த பொருள்களின் குறும் பயணத்திற்கு ஒப்பிடற்கரிய 
அளவு மோட்டார் போக்குவரத்து ஏற்றதாகவும் மலிவானதாகவும் 
திகழுகிறது . இதுவே குறும் பயணப் பொருள்களை மோட்டார்ப் 
போக்கு வரத்து பெருமளவு கவர்வதற்குக் காரணமாகும் . 


( 2 ) இரயில்கள் இருப்புப்பாதையோடு கட்டுண்டு கிடப்ப 
தால் , அவை குறித்த பாதையிலிருந்து 

பாதையிலிருந்து விலகிச் செல்ல 
இயலாது . எனவே இரயில் போக்குவரத்து நெகிழ்வுத்திறன் 
அற்றது . குறிப்பிட்ட இடங்களுக்கிடையேதான் / இரயில்கள் 
செல்ல இயலும் . லாரிகளைப்போல இரயில்கள் ஆலைகளுக்கே 
சென்று பொருள்களை ஏற்றிக்கொள்ளவும் , இறக்க வேண்டிய 


121 


இடங்களுக்கே சென்று பொருள்களை இறக்கவும் இயலாமல் 
இருப்பது அவற்றைச் சார்ந்துள்ள குறைபாடாகும் . 


( 3 ) இரயில் போக்குவரத்தை அமைக்கப் பெருத்த முதலீடு 
தேவைப்படுகிறது . அதைப் பராமரிக்கவும் திரும்பத் திரும்பப் 
பெரும் செலவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது . நிலையாகப் 
போதுமான போக்குவரவைப் பெறும் வாய்ப்பு இருந்தாலன்றி 
இரயில்கள் சிக்கனமாக இயங்க இயலாது . கிராமப்பகுதிகள் 
இந்த வாய்ப்பை நல்குவது அரிதாகையால் , இரயில்கள் அங்கு 
சிக்கனமாக இயங்க முடியாதது தெளிபு . எனவே இரயில்கள் 
கிராமப்புறப் போக்குவரவை மோட்டார் வண்டிகளுக்கு விட்டுக் 
கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது . 


( 4 ) இரயில் போக்குவரத்தின்போது இடையிடையே 
பொருள்களை ஏற்றி இறக்கவும் கையாளவும் வேண்டியதாக 
இருப்பதால் , பொருள்கள் களவு போவதற்கும் உடைவதற்கும் 
சேதமுறுவதற்குமான வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றன . 
பொருள்களை இரயில் நிலையங்களுக்குக் கொண்டு செல்லுதலும் 
அங்கிருந்து எடுத்து வருதலும் தவிர்க்க முடியாதாகையால் , 
தாமதமும் கூடுதல் செலவும் ஏற்பட வழியிருக்கிறது . இக் 
காரணங்களால் தான் கட்டணம் சற்று உயர்வானதாக இருப் 
பினும் மக்கள் மோட்டார் போக்குவரத்தை அதிகம் விரும்பு 
கின்றனர் . 


( 5 ) முற்றும் பயன்படுத்தப்படாத நிலையில் இரயில் 
பெட்டிகள் பாதி காலியாக ஓடினால் , நாட்டுக்குப் பெரிய 
இழப்பு ஏற்படும் . போதுமான போக்குவரவு இல்லை என்று 
இரயில்களை நிறுத்துவதும் நாட்டுக்குப் பேரிழப்பை உண்டாக் 
கும் . இரயில் போக்குவரத்து அமைப்பும் இயக்கமும் இடையறாது 
திட்டமிடவும் கணிக்கவும் வேண்டிய செய்திகளாகும் . இவற்றில் 
எதில் குறைபாடு இருந்தாலும் அது நாட்டை மாபெரும் இழப்பில் 
ஆழ்த்தும் . 


இக்குறைபாடுகள் , வேறு பல வரையறைகள் காரணமாகவே , 
இரயில்கள் மோட்டார் போக்குவரத்திடமிருந்து கடும் போட்டி 
யைச் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது . ரெயில் போக்கு 
வரத்திற்கும் சாலைப் போக்குவரத்திற்குமிடையே நிலவும் இப் 
போட்டி அவற்றிற்கும் நல்லதல்ல ; நாட்டுக்கும் நன்றன்று . 
போட்டியை விடுத்து , அவை ஒன்றுக்கொன்று உதவியாகச் 
செயல்படுவது அறிவுடைமையான செயலாகும் . எனவே பெரும் 


122 


Y 


பான்மையான நாடுகளில் அரசு தலையிட்டு இந்த இருவகைப் 
போக்குவரத்தினிடையே ஒருங்கிணைப்பை உருவாக்கி யிருக் 
கிறது . 


இந்தியாவில் இரயில் போக்குவரத்து 

இந்திய இரயில்வே அமைப்பு ஆசியாவிலேயே அளவில் 
மிகப்பெரியது ஆகும் ; உலகிலேயே நான்காம் இடத்தை வகித்து 
வருகிறது . இது அரசுத் துறையிலுள்ள மிகப்பெரிய தொழி 
லமைப்பாகும் . 1975-76ஆம் ஆண்டில் இதன் பாதை நீளம் 
60 , 231 கிலோ மீட்டர் . அன்றாடம் 11,000 இரயில்கள் ஓடி , 80 
இலட்சம் பயணிகளையும் 6.1 இலட்சம் டன் சரக்குகளையும் 
ஏற்றிச் செல்கின்றன . 1975-76ஆம் ஆண்டு இரயில்கள் ஈட்டிய 
வருவாய் ரூ .1,767 கோடி . 1973-74ஆம் ஆண்டு நாட்டில் 
ஏற்றிச் செல்லப்பட்ட மொத்த சரக்குகளில் இரயில்களின் பங்கு 
69.3 • விழுக்காடு ஆகும் , 


உள்நாட்டு நீர்வழிகள் 
உள் நாட்டு நீர்வழிகள் என்பது இயற்கையான நீர்வழி 
களையும் செயற்கையான நீர்வழிகளையும் குறிப்பன . இயற்கை 
யாகவே கப்பல் செல்லத்தக்கவாறு அமைந்துள்ள ஆறுகள் 
இயற்கை நீர்வழிகள் எனப்படும் . கால்வாய்களும் , கால்வாயாக 
மாற்றப்பட்ட ஆறுகளும் செயற்கையான நீர்வழிகள் என்ற வகை 
யைச் சேரும் ; இருப்பினும் பனாமா கால்வாய் , சூயஸ் கால்வாய் 
போன்ற கடல் கால்வாய்கள் இந்த வகையில் அடங்கா. 


ஒரு காலத்தில் ஆறுகள் தான் முக்கியமான உள்நாட்டுப் 
போக்குவரத்தாகத் திகழ்ந்தன . பொதுவாகச் சிறு படகுகளும் 
நீராவிக் கப்பல்களும் ஆறுகளில் இயங்கும் போக்குவரத்துச் 
சாதனங்களாகும் . ஆறுகள் 

போதுமான : 

அளவு ஆழமாக 
இருப்பின் அவற்றில் பெருங் கப்பல்களும் இயங்கலாம் . ஆறுகள் 
இயற்கையின் கொடை என்பர் . நிலப் போக்குவரத்து போலச் 
சாலையோ பாதையோ அமைக்கும் தேவை இல்லாதிருப்பது 
ஆற்றுப் போக்குவரத்தின் ஈடற்ற சிறப்பாகும் . இருப்பினும் 
இரயில் போக்குவரத்து தோன்றிய பின்னர் ஆற்றுப் போக்கு 
வரத்து வீழ்ச்சியுறத் துவங்கியது . 


கால்வாய்கள் மனிதன் அமைத்த நீர்வழிகளாகும் . கப்பல் 
போக்குவரத்து , சாகுபடி ஆகிய இரு நோக்கங்களோடு அவை 
உருவாக்கப்படுகின்றன . இரயில் போக்குவரத்தின் தோற்றத் 


123 


திற்கும் பின்னர் ஆற்றுப் போக்குவரத்து போலக் கால்வாய்ப் 
போக்குவரத்தும் முக்கியத்துவம் இழக்கத் துவங்கியது . 


ஆற்று - கால்வாய்ப் போக்குவரத்தின் நன்மைகள் 

( 1 ) மலிவுத்தன்மை : ஆற்றுப் போக்குவரத்து கால்வாய்ப் 
போக்குவரத்து ஆகிய இரண்டுமே இரயில் போக்குவரத்தைக் 
காட்டிலும் மலிவானவை . பொருள்களை அனுப்பும் , பெறும் 
இடங்கள் நீர்வழிகளுக்குப் பக்கம் இருப்பின் இந்த நன்மை மிக 
அதிமான தாகவே இருக்கும் . தொலைவிலிருந்து நீர்வழிகளுக்குப் 
பொருள்களைக் கொண்டுவர வேண்டியதாகவோ , நீர்வழி 
களிலிருந்து தொலைவான இடங்களுக்குச் சரக்குகளை எடுத்துச் 

வேண்டியதாகவோ இருப்பின் , அதற்காக ஏற்படும் 
கூடுதல் போக்குவரத்துச் செலவு இந்த நன்மையின் சிறப்பைக் 
குறைக்கக்கூடும் . பருமன்மிக்கதும் 

மலிவானதுமான 

சரக்கு 
களுக்கு அவற்றை விரைவாக எடுத்துச் செல்லும் தேவை 
இல்லாதவரை , இதுவே மிகவும் மலிவான போக்குவரத்தாகும் . 


( 2 ) பெருமளவு ஏற்றிச் செல்லும் திறன் : செங்கல் , மரம் , 
நிலக்கரி , களிமண் , மணல் போன்ற பருமன் மிக்க , மலிவான 
பொருள்களைப் பெருமளவு ஏற்றிச் 

ஏற்றிச் செல்வதற்கு ஆற்று 
கால்வாய்ப் போக்குவரத்து ஏனையவற்றைக் காட்டிலும் மிகவும் 
ஏற்றவை . 


. 


( 3 ) பாதுகாப்பு : இப்போக்குவரத்து பொருள்களை 
அசைவோ குலுக்காட்டமோ இன்றி மிக நயமாக எடுத்துச் 
செல்கிறது . கண்ணாடிப் பொருள்கள் , பீங்கான் பாண்டங்கள் 
மண்பாண்டம் போன்று எளிதில் உடைந்துபோகத்தக்க பொருள் 
களை ஏற்றிச் செல்வதற்கு இப்போக்குவரத்து மிக்க ஏற்றது . 

( 4 ) இயக்க எளிமை : வாணிகர்கள் அவரவர்களது கப்பல் 
துறை மேடைகளில் ( Wharf ) இருந்தே சரக்குகளை ஏற்றுவதற்கும் 
இறக்குவதற்கும் ஆற்றுப் போக்குவரத்தும் கால்வாய்ப் போக்கு 
வரத்தும் வசதியளிக்கின்றன . 


ஆற்றுப் போக்குவரத்து , கால்வாய்ப் போக்குவரத்தின் குறை 
பாடுகள் 


ஆற்றுப் போக்குவரத்தும் கால்வாய்ப் போக்குவரத்தும் பல 
குறைபாடுகளைக் கொண்டுள்ளன . அவைகளில் மிகவும் முக்கிய 
மானவை பின்வருமாறு : 


124 


( 1 ) மெதுவாகச் செல்லுதல் : மோட்டார் 

அல்லது 
இரயில் போக்குவரத்தோடு ஒப்பிடும் பொழுது , ஆற்றுப் போக்கு 
வரத்தும் கால்வாய் போக்குவரத்தும் மெதுவாக இயங்குபவை . 
என்பது தெளிபு . அவசரமாகவும் விரைந்தும் கொண்டு செல்ல 
வேண்டிய பொருள்களுக்கு இவை ஏற்ற போக்குவரத்தல்ல .. 
மோட்டார் படகுகளின் தோற்றத்திற்குப் பிறகு இக்குறைபாடு 
சற்றே நீங்கியுள்ளது . 


( 2 ) உறுதியற்ற தன்மை : குளிர்காலத்தில் நீர் உறைந்து 
போவதாலும் , கோடைக் காலத்தில் நீர்மட்டம் தாழ்ந்து போவ 
தாலும் போக்குவரத்துத் தடைப்படக் கூடும் . ஆகவே ஆண்டு 
முழுவதும் இப்போக்குவரத்து உதவும் என எவரும் உறுதி 
யாகவோ நம்பிக்கை கொண்டோ இருக்க இயலாது . 

( 3 ) வரையறுத்த பகுதிகளுக்கே பயன்தருதல் : 
களையும் கால்வாய்களையும் , கொண்டுள்ள பகுதிகள் மட்டுமே 
இப்போக்குவரத்தால் பயன்பெறும் . ஆறுகள் , கால்வாய்களுக்கு 
மிகத் தொலைவாகவுள்ள பகுதிகள் இப்போக்குவரத்தால் பயன் 
பெறுவது அரிது . 


( 4 ) சிறு வணிகர்களுக்கு ஏற்றதல்ல : சிறு வாணிகர்கள் 
குறைவான சரக்குகளையே இருப்பாகக் கொண்டு வாணிகம் 
செய்வர் . இருப்பு குறையக் குறையச் சரக்குகளை விரைவாகப் 
பெற்று இவர்கள் அவர்களது வாடிக்கையரின் தேவைகளை 
நிறைவு செய்வர் . இவர்களுக்கு விரைந்து செல்லும் போக்கு 
வரத்தே ஏற்றது . மெதுவாகச் செல்லும் ஆற்றுப் போக்கு 
வரத்தோ கால்வாய்ப் போக்குவரத்தோ இவர்களுக்கு ஏற்றதல்ல . 
இந்தியாவில் உள்நாட்டு நீர் வழிகள் 

இயந்திரக் கலங்கள் செல்லத்தக்க பெரும் ஆறுகள் இந்தி 
யாவில் மொத்தம் 5,200 கிலோ மீட்டர் நீளம் உள்ளன . இவை 
களில் 1,700 கிலோ மீட்டர் நீளமுள்ள ஆறுகள் மட்டுமே 
இப்பொழுது பயன்படுத்தப்பெறுகின்றன . 

இந்தியாவிலுள்ள கால்வாய்களின் மொத்த நீளம் 4,390 
கிலோ மீட்டர் . இவற்றில் 485 கிலோ மீட்டர் நீளமுள்ள கால் 
வாய்கள் மட்டுமே இயந்திரக் கலங்கள் இயங்க ஏற்றவை . இவற் 
றிலும் 331 கிலோ மீட்டர் நீர்முள்ள கால்வாய்கள் மட்டுமே 
இன்று பயன்படுத்தப்படுகின்றன . 

அஸ்ஸாம் , மேற்கு வங்காளம் , பீகார் , கேரளா , ஒரிஸ்ஸா 
ஆகிய மாநிலங்களில் உள்ளாட்டு நீர்வழிகள் முக்கியத்துவம் 


125 


பெற்று விளங்குகின்றன . ஆந்திரப் பிரதேசத்திலும் தமிழ் 
நாட்டிலுமுள்ள பக்கிங்காம் கால்வாய் ஒரு முக்கியமான நீர்வழி 
யாகும் . அஸ்ஸாம் மாநிலம் மிகப் பெரிய அளவில் நீர்வழி 
அமைப்பைப் பெற்றுள்ளது . 


உள் நாட்டு நீர்வழிப் போக்குவரத்து மாநில அரசின் அதிகா 
ரத்திற்கு உட்பட்டது . மாநில அரசுகளே , மைய அரசு பரிந் 
துரைத்து ஆதரவு நல்கும் வளர்ச்சித் திட்டங்களை நிறை 
வேற்றும் பொறுப்புடையவை . நான்காம் ஐந்தாண்டுத் திட்டம் 
உள் நாட்டு நீர்வழி வளர்ச்சிக்காக 11 கோடி ரூபாய் செலவிட்டது ; 
இதற்காக ஐந்தாம் ஐந்தாண்டுத் திட்டம் ஒதுக்கியுள்ள ரூபாய் 
ஏறத்தாழ 25 கோடியாகும் . 


கடல் போக்குவரத்து 


கடல் போக்குவரத்து உலக நாடுகளிடையே பொருளாதார , 
சமுதாய , பண்பாட்டுத் தொடர்புகளை வளர்ப்பதற்கு அருந் 
தொண்டு ஆற்றிவருகிறது . பன்னாட்டு ( அயல்நாட்டு ) வாணிகம் 
இந்த அளவுக்கு ஏற்றம் பெற்றிருப்பதற்குப் பேருதவியாக 
இருப்பது கடல் போக்குவரத்தே . உலக மக்களின் முன்னேற்றத் 
திற்கும் நல்வாழ்வுக்கும் பன்னாட்டு வாணிகம் எவ்வளவு இன்றி 
யமையாதது என்பது நாம் அறிந்ததே . பன்னாட்டு வாணிகத் 
திற்கு உதவுவதில் கடற் போக்குவரத்து சிறப்பிடம் வகிக்கிறது . 
கடற் போக்குவரத்தின் பெரும் நற்கூறு அதன் மலிவுத்தன்மையே . 
தாழ்ந்த தரமும் , மிக்க பருமனும் உள்ள சரக்குகளை , நாடு 
களிடையே போக்குவரத்துச் செய்வதில் இது ஆற்றும் பணி 
பாராட்டுதற்குரியது . 

கடல்போக்குவரத்தை இரு பெரும் பிரிவுகளாகப் பகுக்கலாம் . 
அவையாவன : ( 1 ) கடற்கரையோரக் கப்பல் போக்குவரத்து 
( 2 ) ஆழ்கடல் கப்பல் போக்குவரத்து . நீண்ட கடற்கரையைப் 
பெற்றுள்ள நாடுகளில் கடற்கரையோரக் கப்பற் போக்குவரத்து 
முக்கியத்துவம் வாய்ந்து திகழ்வதில் வியப்பேதுமில்லை . உள் 
நாட்டுத் துறைமுகங்களிடையே நிலக்கரி , இரும்புத்தாது ( Iron 
ore ) போன்ற பருமன்வாய்ந்த சரக்குகளைக் கொண்டு செல்வ 
தற்கு இது மலிவான போக்குவரத்தாக அமைகிறது . பொதுவாக 
ஒரு நாட்டின் கடற்கரையோரக் கப்பற் போக்குவரத்து வாணிகம் 
அந்த நாட்டைச் சேர்ந்த கப்பல்களுக்கென்று ஒதுக்கப்பெறுவது 
வழக்கம் . நம் நாட்டிலும் கடற்கரையோரக் கப்பற் போக்கு 
வரத்து வாணிகம் முழுவதும் இந்தியக் கப்பல்களுக்காக ஒதுக்கப் 
பெற்றிருக்கிறது . 


126 


ஆழ்கடலைக் கடக்கும் கப்பல்கள் இரு வகையாகப் பாகுபாடு 
செய்யப்படுகின்றன . அவையாவன : 

( 1 ) முறைவழிக் கப்பல் ( Liners ) : 
( 2 ) முறைவழியற்ற கப்பல் ( Tramps ). 


கால 


முறைவழிக் கப்பல் : இவை பயணிகளையும் அஞ்சல் கட்டு 
களையுமே பெருமளவு ஏற்றிச் செல்கின்றன . இவை சரக்குகளை 
வெகு சிறிதளவே ஏற்றிச் செல்கின்றன . முழுச்சுமை இருந் 
தாலும் இல்லாவிட்டாலும் இவை 

அட்டவணைப்படி . 
பயணம் மேற்கொள்கின்றன . இவை குறித்த தடத்திலும் ( Route ) 
குறிப்பிட்ட துறைமுகங்களில் குறித்த காலஅளவு நின்று நின்றும் 
செல்லும் கப்பல்களாகும் . குறித்த காலப்படி பயணம் , நல்ல 
விரைவு , சொகுசு நிறைந்த வசதிகள் ஆகியவை இவற்றின் 
சிறப்புக்கூறுகளாகும் . இவற்றிடையே எழத்தக்க 
சரக்குக் கப்பல்களினின்றும் வெளிப்படும் போட்டி - ஆகியவற்றி 
லீருந்து முறைவழிக் கப்பல்களைக் காப்பதற்காக மாநாட்டு 
முறை பின் தள்ளிய தள்ளுபடி முறை வட்ட உடன்பாடு 
முறை போன்ற ஏற்பாடுகள் பின்பற்றப்படுகின்றன . நிலையான 
கட்டண அட்டவணைப்படி இக்கப்பல்கள் கட்டணம் 


போட்டி , 


வசூலிக் 


கின் றன . 


1 


முறைவழிக் கப்பல்களில் ( அ ) பயணிகள் முறைவழிக் கப்பல் 
( ஆ ) சரக்கு முறை வழிக்கப்பல் என இருவகை உண்டு. ‘ முறை 
வழிக் கப்பல்கள் என்ற தலைப்பில் மேற்கூறிய செய்திகள் 
அனைத்தும் பயணிகள் முறைவழிக் கப்பல்களுக்குப் பொருந்து 
வன . சரக்கு முறைவழிக் கப்பல்கள் சரக்குகளைப் பெருமளவும் , 
பயணிகளை ஓரளவும் ஏற்றிக்கொண்டு ஆழ்கடல் கடப்பவை . 
முன்னதாகவே ஏற்பாடு செய்யப்பட்ட கால அட்டவணைப்படி 
அவை முறையாக இயங்குபவை . இவை ஆண்டு முழுவதும் 
எழும் இயல்பான வாணிக சரக்குப் போக்குவரத்துத் தேவை 
களை ஈடுசெய்கின்றன . சில பருவங்களில் மட்டுமோ , வழக்கத் 
திற்கதிகமாகவோ எழும் சரக்குப் போக்குவரத்துத் தேவை 
களைச் சமாளிக்கும் பொறுப்பு ‘ முறை வழியற்ற கப்பல்களிடம் 
விடப்படுகின்றன . 


முறைவழியற்ற கப்பல்கள் : சரக்குகளைச் சுமந்து செல்வதே 
இவற்றின் அடிப்படைச் சிறப்பியல்பாகும் . இவற்றிற்கென 
நிலையான தடம் கிடையாது . இவை கால அட்டவணை 
எதையும் பின்பற்றுவதில்லை . 

அளவு 


i 


போதுமான 


சுமை 


-127 . 


. 


கிடைக்கும் பொழுது மட்டுமே இவை பயணம் மேற்கொள்ளும் . 
இவை எப்பொழுதும் புறப்படும் ; எந்தத் துறைமுகத்திற்கும் 
சரக்கு ஏற்றிச் செல்லும் இயல்புடையவை . 


|| 


கொள்கலன் கப்பல்கள் ( Container Ships ) : கொள்கலன் 
போன்ற வண்டிப் 

பெட்டிகளில் கட்டுமம் செய்யப்பட்ட 
சரக்குகளை ஏற்றிச் செல்வதற்கெனத் தனித்த வடிவில் அமைக் 
கப்பெற்ற கப்பல்ககளுக்கு இப்பெயர் சூட்டப்பட்டுள்ளன . கொள் 
கலன் வடிவில் அமைக்கப்பெற்ற வண்டிப் பெட்டிகளில் கட்டுமம் 
செய்யப்பட்ட சரக்குகள் கொள்கலன் கப்பல்களில் ஏற்றப்பட்டு 
அதேவாறு . அனுப்பீடு - பெறுநரிடம் ( Consignees ) சோப்பிக்கப் 
படுகின்றன . இக்கொள்கலன் கப்பல்களின் செல்வாக்கு இப் 
பொழுது பெருகிவருகிறது . 


தொட்டிக் கப்பல்கள் ( Tankers ) : செப்பமுறாத எண்ணெய் 
( Crt; de Oil ) , பெட்ரோல் , பெட்ரோலியப் பொருள்கள் போன்ற 
வற்றை ஆழ்கடலில் ஏற்றிச் செல்வதற்கெனத் தனித்த வடிவில் 
அமைக்கப்பெறும் கப்பல்கள் தொட்டிக் கப்பல்கள் ) 
அழைக்கப்படுகின்றன . 


என 


பெருஞ்சுமைக் கப்பல்கள் ( Bulk Carriers ) : இரும்புத் தாது 
போன்ற குறிப்பிட்ட வகைப் பொருள்களைப் பெருமளவில் ஏற்றிச் 
செல்வதற்கென்றே இவை உருவாக்கப்படுகின்றன . இக்கப்பல் 
களைப் பெரிய பெரிய அளவில் உருவாக்குவதற்குத் தற்பொழுது 
முக்கியத்துவம் காட்டப்பட்டு வருகிறது . பொருள்களின் போக்கு 
வரத்துச் செலவு குறைவதே இவற்றால் ஏற்படும் பெரும் 
நன்மையாகும் . 


கடல் போக்குவரத்தின் நன்மைகள் 
. ( 1 ) கப்பல்கள் ‘ இயற்கையின் கொடை எனப் போற்றப் 
படும் ஆழ்கடலில் இயங்குபவை . இரயில் போக்குவரத்து அல்லது 
மோட்டார்ப் போக்குவரத்துக்கு வேண்டுவதுபோலக் கப்பல் 
களுக்குப் பாதைகள் அமைக்கவோ , அவற்றைப் பராமரிக்கவோ 
தேவையில்லை . 


F 

( 2 ) வேறு எந்த வகைப் போக்குவரத்து வண்டியும் ஏற்றிச் 
செல்லக்கூடிய அளவைக் காட்டிலும் அதிக அளவுக்குப் பொருள் 
களை ஏற்றிச் செல்லும் திறன் கப்பல்கள் ஒவ்வொன்றிற்கும் 
உண்டு. 


128 


/ 


( 3 ) ஒப்பு நோக்கின் , நீர்ப் போக்குவரத்தை இயக்குவதற்குக் 
குறைந்த அளவு இழுவைச் சக்தியே தேவைப்படுகிறது . கப்பல் 
களை இயக்குவதற்குத் தேவைப்படும் மனித சக்தியும் குறைந்த 
அளவினதே . 


( 4 ) தொடக்க முதலீடும் சரி , பராமரிப்புச் செலவும் சரி . கடல் 
போக்குவரத்திற்கு இரயில் போக்குவரத்தைக் காட்டிலும் 
குறைந்த அளவே தேவைப்படுகிறது . 


( 5 ) ஏனைய வகைப் போக்குவரத்தைக் காட்டிலும் இது 
மலிவுமிக்க போக்குவரத்து முறையாகும் . 

( 6 ) நாடுகளிடையே ஏற்றிச் செல்லவேண்டிய பருமனும் 
பளுவும் மிக்க சரக்குகளுக்கு ஏற்ற ஒரேவகைப் போக்குவரத்து 
இதுவே . 


கடல் போக்குவரத்தின் குறைபாடுகள் 

கடல் போக்குவரத்திலும் சில குறைபாடுகள் உள . அவற்றில் 
முக்கியமானவையாவன : 


( 1 ) புயல் , ஏனைய கடல் இடர்போன்ற பல பேரின்னல் 
களுக்குக் கடல் போக்குவரத்து உட்பட்டுள்ளது . 


t 


( 2 ) வான்வழிப் போக்குவரத்தோடு ஒப்பிடும்பொழுது இது 
விரைவு குறைந்த போக்குவரத்தே . 


இந்தியாவில் கடல் போக்குவரத்து 

கப்பல்களை நிறையப் பெற்றுள்ள நாடு என்ற வகையில் , 
இந்தியா ஆசிய நாடுகளுள் இரண்டாவது இடத்தையும் , உலக 
நாடுகளுள் பதினாறாவது இடத்தையும் வகிக்கிறது . உலகிலுள்ள 
பெரும்பான்மையான கடல் தடங்களில் இந்தியக் கப்பல்கள் 
இயங்கி வருகின்றன . 


1-10-1977ஆம் நாளன்று இந்தியக் கப்பல்களின் சரக்கேற்ற 
எடையளவு 53 இலட்சம் ஜி . ஆர் . டி . ( grt . ) ஆகும் . 1951 ஆம் 
ஆண்டு இது 4 இலட்சமாகவே இருந்தது குறிப்பிடத் தக்கது . 
நாட்டில் இன்று 50 கப்பல் கம்பெனிகள் ( நிறுமங்கள் ) உள . 
அவற்றில் ‘ ஷிப்பிங் கார்ப்பொரேஷன் ஆஃப் இந்தியா லிமிட்டெட் 
( S.C.I. ) என்பதும் , மொகல் லைன் லிமிட்டெட் என்பதும் அரசுத் 
துறையில் இருப்பவை ; ஏனையவை தனியார் துறையைச் 


* 


* 129 


சார்ந்த . 

நிறுமங்களாகும் . ஷிப்பிங் கார்ப்பொரேஷன் ஆஃப் 
இந்தியா எனும் நிறுமத்திடம் 25.9 இலட்சம் ஜி.ஆர்.டி. சரக் 
கேற்ற எடையுள்ள 135 கப்பல்கள் உள . இதன் கப்பல்கள் 
உலகின் முக்கிய கடல் தடங்களில் இயங்குகின்றன . மொகல் 
லைன் லிமிட்டெட் எனும் நிறுமத்திடம் 2.15 இலட்சம் ஜி.ஆர்.டி. 
எடையுள்ள 19 கப்பல்கள் உள . அதன் கப்பல்கள் ஹஜ் ( மெக்கா 
செல்லும் ) யாத்திரிகர்களை ஏற்றிச் செல்லுகின்றன . நமது அயல் 
நாட்டு வாணிகத்திலடங்கும் சரக்குகளில் 42 விழுக்காட்டை 
இந்தியக் கப்பல்கள் ஏற்றிச் சென்று வருகின்றன . 


இந்தியாவில் 6,100 கிலோமீட்டர் நீளமுள்ள கடற்கரையும் , 
10 பெரிய துறைமுகங்களும் , 160 - க்கும் மேற்பட்ட இடைநிலைத் 
துறைமுகங்களும் சிறு துறைமுகங்களும் உள . சென்னையிலும் 
தூத்துக்குடியிலுமுள்ள துறைமுகங்கள் பெரிய துறைமுகங்களின் 
வரிசையிலடங்கும் . நமது நாட்டின் பாதுகாப்பிற்கும் , நம்மிட 
முள்ள அயல்நாட்டுச் செலாவணியைப் பாதுகாக்கவும் இந்தியக் 
கப்பல் போக்குவரத்து வளர்ச்சி மிகவும் இன்றியமையாதது . 


வான்வழிப் போக்குவரத்து 


, 


முதல் உலகப் போருக்குப் பிறகு , விமானங்கள் பயணி 
களையும் அஞ்சற்கட்டுகளையும் தாங்கிச் செல்லும் போக்கு 
வரத்துச் சாதனமாகத் தோன்றின . இருப்பினும் 1945 ஆம் 
ஆண்டுக்குப் பிறகுதான் விமானப் போக்குவரத்தில் மாபெரும் 
வளர்ச்சி ஏற்பட்டது . இன்று உலகின் வாணிக முக்கியத்துவம் 
வாய்ந்த அனைத்து நகரங்களிடையேயும் விமானப் போக்கு 
வரத்து இயங்கிவருகிறது . அமெரிக்கா போன்ற பெரிய நாடுகள் 
விமானப் போக்குவரத்தை உள் நாட்டிலும் நன்கு வளர்த்துள்ளன . 
அண்மை ஆண்டுகளில் அனைத்து வகையான பொருள்களையும் 
ஏற்றிச் செல்லும் அளவுக்குச் சரக்கு விமானங்களும் நாடுக 
ளிடையே இயங்கி வருகின்றன . ஆழ்கடலில் இயங்கும் முறை 
வழிக் கப்பல்களோடும் , இரயில்களோடும் கடுமையாகப் போட்டி 
யிடும் அளவிற்கு இன்று விமானப் போக்குவரத்து வளர்ச்சி 
பெற்றுள்ளது . 20 ஆம் நூற்றாண்டு உலகுக்கு அளித்த 
கொடையே வான்வழிப் போக்குவரத்து . பிஸ்டன் - இயக்கப் 
பொறிகளுக்கு மாறாக , ஜெட் டால் உந்தப்படும் ( Jet - Propul 
sion ) பொறி கண்டுபிடிக்கப்பட்டு பயன்படுத்தப்படுவதன் 
விளைவாக 

இன்று , விரைவாகச் செல்லும் பெரிய பெரிய 
விமானங்கள் பயனில் உள . 


வா -9 


130 


வான்வழிப் போக்குவரத்தின் நன்மைகள் 

வான்வழிப் போக்குவரத்து நல்கும் நன்மைகள் பல . அவற்றில் 
முக்கியமானவையாவன : 


1. 


( 1 ) விமானங்கள் முறையான , திறம்பட்ட , விரைவான 
போக்குவரத்து வசதியை நல்குகின்றன . 

( 2 ) விமானப் போக்குவரத்தின் மாபெரும் சிறப்பு , அதன் 
விரைவே . தொலைவு அதிகரிக்க அதிகரிக்க இந்த நன்மை 
அதிகரிக்கிறது . ஓயாது சுறுசுறுப்பாக உழைக்கும் வாணிக 
ருக்கும் , உயர் பதவி வகிக்கும் அலுவலர்களுக்கும் , விரைந்து 
சேர்ப்பிக்கப்பட வேண்டிய பொருள்களுக்கும் விமானப் போக்கு 
வரத்தின் இச்சிறப்பு நற்பயனாக மிளிர்கிறது . 

( 3 ) இரயில் அல்லது மோட்டார் போக்குவரத்து போலன்றி , 
வான்வழிப் போக்குவரத்துக்குப் பெருத்த முதலீடு செய்து பாதை 
அமைக்கும் தேவையோ அதைப் பராமரிக்கும் தேவையோ 
இல்லை . 

( 4 ) மாபெரும் . மலைகளோ ஆழ்கடல்களோ விமானப் 
போக்குவரத்துக்கு ஒரு தடையாக அமைய முடியாது . 

( 5 ) வேறு எந்தப் போக்குவரத்துச் சாதனத்தாலும் 
அடைய முடியாத பகுதிகளுக்கும் , விமானப் போக்குவரத்து 
மனிதர்களையும் , சரக்குகளையும் எடுத்துச் செல்லும் திறன் 
பெற்றது . நிலச்சரிவு , வெள்ளம் போன்ற இடர் நிகழ்ந்து , 
ஏனைய போக்குவரத்துச் சாதனங்கள் நிலைகுலைந்து செயலற் 
றுப்போகும் நிலையில் , மரணத்தின் கோரப்பிடியில் சிக்குண்டு 
தவிக்கும் மக்களைக் காப்பாற்றுவதற்குப் பேருதவியாக முன் 
வருவது விமானப் போக்குவரத்தே . 

( 6 ) குறைந்த பருமனும் நிறைந்த மதிப்பும் வாய்ந்த 
பொருள்கள் , விரைந்து சேர்ப்பிக்கப்பட வேண்டிய அழுகிப் 
போகக்கூடிய பொருள்கள் ஆகியவற்றைக் கொண்டு செல்வதற்கு 
இப்போக்குவரத்து மிகவும் ஏற்றது . விமானப் போக்குவரத்து 
ஏற்றிச்செல்லும் சரக்குகள் சிறிய அளவினது . ஆதலின் , சுங்கச் 
சடங்குகளும் சடுதியில் நிறைவேற்றப்படுகின்றன . 


வான்வழிப் போக்குவரத்தின் குறைபாடுகள் 

( 1 ) அது ஏற்றிச்செல்லும் மொத்தச் சுமையோடு ஒப்பிடும் 
பொழுது அதன் இயக்கச் செலவுகள் மிகுதியானவை . 


* 


131 


( 2 ) பருமன் மிக்க பொருள்களையோ வெடி மருந்து 
போன்ற அபாயமான பொருள்களையோ ஏற்றிச் செல்வதற்கு 
இது உகந்ததன்று . 

( 3 ) சாதகமற்ற வானிலை போன்ற காரணங்கள் விமானப் 
போக்குவரத்தை இயங்க இயலாமல் செய்துவிடுவதால் இது 
திண்ணமாக நம்பியிருக்கத் தக்கதொரு போக்குவரத்தன்று . 

( 4 ) இது இடர் நிறைந்ததும் , பாதுகாப்பு குன்றியதுமான 
போக்குவரத்தாகும் . இது அடிக்கடி விபத்துக்கு இலக்காவ 
தற்குப் பெருத்த வாய்ப்பிருக்கிறது . 


( 5 ) விமான நிலையம் அமைத்துப் பராமரித்திடப் பெருத்த 
முதலினச் செலவு ஆகும் . எனவே முக்கியமான 

வாணிக 
மையங்களுக்கிடையே மட்டும் விமானப் போக்குவரத்து இயங்கி 
வருகிறது . 

( 6 ) ஒவ்வொரு நாடும் அதற்கு மேலேயுள்ள வான்வெளி 
யைக் கட்டுப்படுத்துகிறது . எனவே ஒரு நாட்டைச் சேர்ந்த 
விமானங்கள் வேறு நாடுகளின்மீது பறப்பதற்கு அந்தந்த 
நாட்டின் முன் அனுமதியைப் பெறவேண்டியதாக இருக்கிறது . 


இந்தியாவில் விமானப் போக்குவரத்து 

இந்தியாவில் 1920 ஆம் ஆண்டு விமான வசதி துவங்கியது . 
படைத்துறைசாரா விமானப் பயணத்துறை ( Civil Aviation 
Department ) 1927 ஆம் ஆண்டு றிறுவப்பட்டது . 1953 ஆம் 
ஆண்டு வான்வழிப் போக்குவரத்து நாட்டுடைமை ஆக்கப் 
பட்டது . அன்றிலிருந்து அரசுத் துறையைச் சேர்ந்த இந்தியன் 
ஏர்லைன்ஸ் , ஏர் . இந்தியா என்ற இரு நிறுவனங்களும் கால 
அட்டவணைப்படியாக விமானப் போக்குவரத்தை நடத்தி 
வருகின்றன . இந்தியாவிற்குள்ளும் , இலங்கை , பாகிஸ்தான் 
போன்ற அண்டை நாடுகளுக்கும் விமானப் போக்குவரத்தை 
இந்தியன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் நடத்துகிறது . 34 நாடுகள் 
வழியாக அயல்நாட்டு விமானப் போக்குவரத்தை நடத்தும் 
பணியை , ஏர் இந்தியா செய்கிறது . இதன் விமானத்தொகுதியில் 
ஒன்பது 707 - போயிங் விமானங்களும் , ஐந்து 747 - போயிங் 
விமானங்களும் ( ஜம்போ ஜெட் ) உள . 

1976 ஆம் ஆண்டில் இந்திய விமானங்கள் 45.35 இலட்சம் 
பயணிகளையும் , 82,000 டன் சரக்குகள் , அஞ்சல் கட்டுகளை 
யும் ஏற்றிச் சென்றிருக்கின்றன . 


i32 


இவை 


பம்பாய் , கல்கத்தா , டெல்லி , சென்னை ஆகிய நான்கு 
தகர்களில் பன்னாட்டு விமான நிலையங்கள் உள . 
தவிர , நாட்டில் 85 விமான நிலையங்கள் இயங்குகின்றன . 
இந்தியப் பன்னாட்டு விமான நிலைய ஆட்சியம் ( Interaationat 
Airport Authority of India ) நமது நாட்டிலுள்ள பன்னாட்டு 
விமான நிலையங்களை நிருவாகம் ( மேலாண்மை ) செய்கிறது . 


இரயில் இரசீதும் வழிச்சீட்டும் 
சரக்குகளைப் பயணிகள் இரயில் அல்லது சரக்கு இரயிலில் 
அனுப்பலாம் . பொதுவாகக் கெட்டுப்போகுந்தன்மை வாய்ந்த 
பொருள்களையும் விரைந்து , சேர்ப்பிக்க வேண்டிய பொருள் 
களையும் பயணிகள் இரயிலில் அனுப்புவது வழக்கம் . சரக்கு 
களைக் கொண்டு செல்வதற்குரிய சத்த வீதம் ( Freight rate ) 
சரக்கு இரயிலைக் காட்டிலும் பயணிகள் இரயிலில் அதிகமாக 
இருக்கும் . 

இரயிலில் கொண்டு செல்வதற்குத் தரப்படும் சரக்குக் 
கட்டுகள் அனுப்பீடு ( Consigament ) என அழைக்கப்படுகின்றன . 
சரக்குகளை அனுப்புபவர் அனுப்பீடு - செய்நர் ( Consignor ) என 
வும் சரக்குகளை அனுப்பப்பெறுபவர் அனுப்பீடு பெறுநர் 
( Consignee ) எனவும் அழைக்கப்படுகின்றனர் . அனுப்பீடு- செய்நர் 
சரக்குகளைத் தரும்பொழுது அனுப்புகைச் சீட்டு ( Forwarding: 
Note ) ஒன்றை நிரப்பிக் கையொப்பமிட்டுத் தரவேண்டும் . 
இரயில் அதிகாரி அச்சீட்டைச் சரிபார்த்துக் கையொப்பமிடும் 
பொழுது , இரு தரப்பாரிடையேயும் பொருள்களை ஏற்றிச் 
செல்வது குறித்த ஒப்பந்தம் முகிழ்கிறது . 


இரயில் இரசீது 

அனுப்பீடு செய்நர் அவர் அனுப்ப விழையும் சரக்குகளோடு 
அனுப்புகைச் சீட்டு ஒன்று நிரப்பிக் கையொப்பமிட்டுத் தரும் 
பொழுது , அவற்றைப் பெற்றுக்கொள்ளும் இரயில் 

இரயில் நிலைய 
அலுவலர் அவரிடம் இரயில் இரசீது தருவார் . போக்குவரத் 
திற்காக இரயில் நிலையத்தார் சரக்கு பெற்றுக்கொண்டதை 
அறிவிக்கும் ஒப்புகைச் சீட்டாகும் ( ackaowledgement ) அது . 
அதன் வழியாக இரயில் நிலையத்தார் அச்சரக்குகளைச் சேரிடத் 
திற்குக் - கொண்டு செல்ல ஒப்புக்கொள்ளுகின்றனர் , 
சரக்குரிமை ஆவணமாகவும் பணியாற்றுகிறது . அதில் கூறப் 
பட்டுள்ள சரக்குகளின் மீதான உரிமை அதை வைத்திருப்பவ 
ரைச் சேர்ந்தது என்பதைப் பகரும் பத்திரமாக ( Document of 
title to goods ) அது செயல்படுகிறது . 


-188 


இரயில் நிலையத்தார் அனுப்பீடு - செய்நரின் விருப்பத்திற் 
கேற்ப அவர் பெயரிலோ அனுப்பீடு - பெறுநரின் பெயரிலோ 
அதைத் தரலாம் . அது அனுப்பீடு செய்நரின் பெயரில் தரப்பட 
டிருந்தால் அவர் அதை அனுப்பீடு - பெறுநருக்குச் சாதகமாக 
மேலெழுதி ( endorsing ) அனுப்பவேண்டும் . இரயில் நிலையத் 
தாரிடமிருந்து பெறும்பொழுதே அதை அனுப்பீடு - பெறுநரின் 
பெயரில் பெற்றிருந்தால் , அனுப்பீடு - செய்நர் செய்ய வேண்டுவ 
தெல்லாம் அதை அனுப்பீடு - பெறுநருக்கு அனுப்பி வைப்பதே 
யாகும் . சேரவேண்டிய இடத்திலுள்ள இரயில் நிலையத்தாரிட 
மிருந்து சரக்குகளைப் பெற வேண்டுமாயின் இரயில் இரசீது 
அவர்களிடம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் . 


* இரயில் இரசீது ஒரு சரக்குரிமை ஆவணம் . ஆதலின் , அதை 
மேலெழுதிக் கொடுப்பதன் மூலம் சரக்குகள் மீதான உரிமையைப் 
பிறருக்கு மாற்றித்தரலாம் . சரக்குகள் போக்குவரத்துச் செய்யப் 
படும்பொழுதே , இரயில் இரசீதை ஒருவருக்கொருவர் மாற்றித் 
தருவதன் வழியாக , சரக்குகள் மீதான உரிமை மாற்றம் செய்யப் 
படுகிறது . இருப்பினும் அது மாற்றுமுறை ஆவணம் 
{ Negotiable Instrument ) அன்று 


ஒன்று 


அனுப்பீடு - பெறுநர் இரயில் இரசீதை இழக்க நேரிட்டால் , 
அவர் இரயில் அதிகாரிகளிடம் ஈட்டுறுதி முறி ( Indemnity Bond ) 

எழுதித்தந்து சரத்குகளைப் பெற்றுக்கொள்ளலாம் . 
ஈட்டுறுதி முறியின் வழியாக அவர் வேறெவரேனும் அச்சரக்குகள் 
மீது உரிமை பாராட்டிக்கேட்டால் அதனால் இரயில் நிலையத் 
தாருக்கு எழும் இழப்பை ஈடு செய்வதாக இந்த உறுதி பகர்கிறார் 
வழிச்சீட்டு ( Way Bill ) 

சாலைகள் வழியாக லாரிகளில் சரக்குகளைப் போக்கு 
வரத்துச் செய்யும் தொழிலில் பல நிறுவனங்கள் ஈடுபட்டுள்ளன 
அவை குறித்த தடங்களில் கால அட்டவணைப்படி லாரிகளை 
இயக்குகின்றன . அவை வாடகைக்காக 

எவருடைய சரக்கு 
களையும் ஏற்றிச்செல்ல முன்வரும் பொதுச் சரக்கேற்றிகளாம் 
( Common Carrier ). 


இரயில் நிலையங்களைப் போலவே , இந்நிறுவனங்களும் 
சரக்குகளைப் பெற்றுக்கொண்டு அனுப்பீடு - செய்நர் பெயரிலோ , 
அனுப்பீடு - பெறுநர் பெயரிலோ , வழிச்சீட்டு வழங்குகின்றன 
சேரிடத்திலுள்ள அந்நிறுவனக் கிளையிடம் அனுப்பீடு - பெறுநர் 
வழிச்சீட்டைச் சமர்ப்பித்துச் சரக்குகளை எடுத்துக்கொள்ளலாம் . 


134 


இரயில் இரசீது போலவே வழிச்சீட்டும் போக்குவரத்துச் 
செய்வதற்காகச் சரக்குகளைப் பெற்றுக்கொள்வதை அறிவிக்கும் 
ஒப்புகைச்சீட்டாகும் . போக்குவரத்து குறித்த ஒப்பந்தச் சான் 
றாகவும் அது செயல்படுகிறது . சரக்குரிமை ஆவணமாகவும் அது 
விளங்குகிறது . வழிச்சீட்டை மேலெழுதித் தருவதன் மூலம் , 
அதில் குறிப்பிடப்பட்டுள்ள சரக்குகள் மீதான உரிமையைப் 
பிறருக்கு மாற்றித்தர இயலுகிறது . இருப்பினும் அது ஒரு மாற்று 
முறை ஆவணம் அன்று . 


அனுப்பீடு - பெறுநரோ , வழிச்சீட்டை வைத்திருக்கும் வேறொரு 
வரோ அதை இழக்க நேரிட்டால் , ஈட்டுறுதி முறி 

, ஒன்று 
எழுதிக்கொடுத்து , போக்குவரத்து நிறுவனத்திடமிருந்து உரிய 
சரக்குகளை எடுத்துக்கொள்ளலாம் . 


கொள்கலனாக்கம் ( Containerisation ) 

கொள்கலனாக்கம் என்பது அண்மைக்காலத்திய வளர்ச்சி 
யாகும் . சரக்குகளைப் போக்குவரத்துச் செய்வதில் அண்மை 
ஆண்டுகளில் மெச்சத்தக்க மாற்றங்களும் முன்னேற்றமும் ஏற்பட் 
டுள்ளன . இந்த வியத்தகு வளர்ச்சியை ஒட்டுமொத்தமாகக் 
குறிக்கும் சொற்றொடரே கொள்கலனாக்கம் என்பதாகும் . 

முன்பெல்லாம் சரக்குகள் சிறுசிறு அளவுகளில் கட்டுமம் 
செய்யப்பட்டு வெவ்வேறு போக்குவரத்துச் சாதனங்கள் மூலமாக 
அனுப்பப்பட்டன . அதனால் கட்டுமச் ( Packing ) செலவுகளும் 
ஏற்ற இறக்கச் செலவுகளும் பெரிய அளவில் ஏற்பட்டன 

ஆனால் இன்றோ , இத்திசையில் மாபெரும் மாற்றம் நிகழ்ந் 
துள்ளது . வண்டிப்பெட்டிகள் போன்று பெரிய பெரிய அளவில் 
கொள்கலன்கள் செய்யப்பட்டு , அவற்றில் சரக்குகள் பேரளவில் 
கட்டுமம் செய்யப்படுகின்றன . இக்கொள்கலன்கள் 
உள்ளவாறே லாரிகளில் ஏற்றப்பட்டுக் கொண்டுசெல்லப்படு 
கின்றன . இரயில் மூலமாக அவற்றைப் போக்குவரத்துச் செய்யும் . 
தேவை இருப்பின் , அதற்காகவே சிறப்பாக அமைக்கப்பெற்ற 
இரயில் வண்டி அடிச் சட்டத்தின்மீது ( Chassis ) கொள்கலன்கள் 
நேரடியாகவே ஏற்றப்பட்டுக் கொண்டு செல்லப்படுகின்றன . 
கொள்கலன்களைக் கடல் மூலமாக அனுப்ப வேண்டியதாக 
இருப்பின் , கொள்கலன் கப்பல்கள் மீது அவை நேரடியாக 
வைக்கப்பட்டுக் கொண்டுசெல்லப்படுகின்றன . 

கொள்கலன் 
கப்பல் ) என்பது கொள்கலன்களிலிடப்பெற்ற சரக்குகளைக் 
கொண்டு செல்வதற்கென்றே சிறப்பாக அமைக்கப் பெற்றவை . 


உள்ளது . 


135 


கொள்கலன் கப்பல்கள் போன்றே , பேருருக்கொண்ட விமானங் 
களில் கொள்கலன்கள் கொண்டு செல்லப்பட்டு உரிய இடங்களில் 
சேர்ப்பிக்கப்படுகின்றன . சேரிடத்தில் ( Destination ) கொள் 
கலன்கள் உள்ளது உள்ளவாறே அனுப்பீடு - பெறுநரிடம் சேர்ப் 
பிக்கப்படுகின்றன . 

கொள்கலன்களைப் போக்குவரத்துச் சாதனங்கள் மீது 
ஏற்றுதல் , இறக்குதல் , லாரிகளிலிருந்து இரயில் அல்லது கப்ப, 
லுக்கு மாற்றுதல் ஆகிய அனைத்துச் செயல்களும் இயந்திரங்கள் 
மூலமாகவே செய்யப்படுகின்றன . எனவே , இயந்திரமயமும் , 
( Mechanisation ) , தன்னியக்கமும் ( Automation ) போக்கு 
வரத்துத் துறையில் பெரும் பங்குகொள்ளத் துவங்கியிருக்கின்றன . 
கொள்கலனாக்கம் உடலுழைப்பால் செய்யப்படும் செயல்களைப் 
போக்குவரத்துத் துறையினின்றும் அறவே நீக்கிவிட்டது எனச் 
சொல்லலாம் . 


> 


அயல்நாட்டு வாணிகத்தினூடே பல்வேறு கட்டங்களில் 
சரக்குகளை வெவ்வேறு போக்குவரத்துச் சாதனங்கள் மூலமாகக் 
கொண்டு செல்லவேண்டியதாக இருப்பது தெளிபு . கொள்கல 
னாக்கம் இச்சிக்கலான போக்குவரத்தை எளிமையாக்குவதால் , 
அது அயல்நாட்டு வாணிகத்திற்கு ஒரு பேறாக அமைகிறது . 

வசதி , சிக்கனம் , தாமதமின்மை ஆகியவை கொள்கலனாக் 
கத்தினால் எழும் நன்மைகளாகும் . மேலும் அது சரக்குகளைக் 
கட்டுமம் செய்வது , ஏற்றி இறக்குவது சார்ந்த செலவுகளை 
வெகுவாகக் குறைக்கிறது . எனவே அது மென்மேலும் செல் 
வாக்குப் பெற்றுவருவதில் வியப்பேதுமில்லை . 


பொதுச் சரக்கேற்றிகள் ( Common Carriers ) 

ஓர் இடத்திலிருந்து மற்றோர் இடத்திற்குச் சரக்குகளை 
ஏற்றிச்செல்லும் பணியில் ஈடுபட்டிருப்போரைச் சரக்கேற்றிகள் 
என அழைக்கிறோம் . அவர்கள் இப்பணியில் ஈடுபட்டிருப்பது 
அதனால் பெறும் வாடகைக்காகவே . அவர்கள் பொதுச் சரக் 
கேற்றியாகவோ , தனிச் சரக்கேற்றியாகவோ இருக்கலாம் . 

ஆள்களிடையே வேறுபாடு காட்டாமல் அனைவருடைய 
சரக்குகளையும் வாடகைக்காக ஏற்றிச் செல்லும் பணியை வெளிப் 

மேற்கொள்ளும் நபர் அல்லது நிறுவனத்திற்குப் 
பொதுச் சரக்கேற்றி எனப் பெயர் . ஒரு பொதுச் சரக்கேற்றி ஒரு 
குறிப்பிட்ட வகைச் சரக்குகளை மட்டும் ஏற்றிச் செல்வதில் 
சிறப்பாக ஈடுபட்டிருக்கலாம் . பொதுச் சரக்கேற்றி எவருடைய 


படையாக 


136 


பொருள்களையும் ஆள் வேறுபாடு காட்டாமல் ஏற்றிச் செல்லக் 
கடமைப்பட்டவர் . அனைவருக்கும் 

அனைவருக்கும் அவர் ஒரே மாதிரியாகக் 
கட்டணம் விதிக்க வேண்டும் . ஏற்றிச் செல்ல ஒப்புக்கொள்ளும் 
சரக்குகளுக்குக் காப்பீடு - தருநராகவும் அவர் விளங்குகிறார் . 


வினாக்கள் 


1. போக்குவரத்தின் பணிகள் யாவை ? 
2. போக்குவரத்துச் சாதனம் என்ற முறையில் சுமை 

விலங்குகள் , மாட்டு வண்டிகள் ஆகியவற்றின் முக்கியத் 

துவத்தை விளக்குக . 
3. மோட்டார் போக்குவரத்தின் நன்மைகளை விளக்குக . 
4. மோட்டார் போக்குவரத்தின் குறைபாடுகள் யாவை ? 
5. டிராம் போக்குவரத்தின் நன்மைகளையும் குறைபாடு 

களையும் விளக்குக . 
6. இரயில் போக்குவரத்தின் நன்மைகளை விவரிக்க . 
7. இரயில் போக்குவரத்தின் குறைபாடுகளை விளக்குக . 
8. உள் நாட்டு நீர்வழிகள் என்றால் என்ன ? அவற்றின் 

நன்மைகளையும் வரையறைகளையும் விளக்குக . 
9. கடல் போக்குவரத்தின் நன்மைகளும் குறைபாடுகளும் 

யாவை ? 
10. முறைவழிக் கப்பல்கள் , முறைவழியற்ற கப்பல்கள் 

--இவற்றின் பொருளை விளக்குக . 
11. வான்வழிப் போக்குவரத்தின் நன்மைகளையும் குறை 

பாடுகளையும் விளக்குக . 
12. இரயில் இரசீது என்றால் என்ன ? அதன் முக்கியத் 

துவத்தை விளக்குக . 
13. வழிச்சீட்டு என்றால் என்ன ? அதன் முக்கியத்துவத்தை 

விளக்குக . 
14. கொள்கலனாக்கம் என்பதன் பொருளையும் முக்கியத்து 

வத்தையும் விளக்குக . 


15. ( அ ) பொதுச் சரக்கேற்றி ( ஆ ) முறைவழிக் கப்பல்கள் 
( இ ) முறைவழியற்ற . கப்பல்கள் ஆகியவை பற்றிச் 

சிறு குறிப்பு வரைக . 


அத்தியாயம் 6 


பண்டகமிடுகையும் பண்டக ஆவணங்களும் 


. 


பொருள்களை ஏன் பண்டகமிடுகிறோம் ? 

சரக்குகளின் உற்பத்திக் காலமும் நுகர்வுக் காலமும் பெரும் 
பாலும் வேறுபட்டே நிற்கின்றன . உற்பத்திக்கும் நுகர்வுக்கும் 
இடையேயுள்ள கால இடைவெளியே பொருள்களைப் பாதுகாப் 
பாகவும் சேமித்தும் வைக்கும் தேவையை உருவாக்குகிறது . நெல் , 
நிலக்கடலை , தொழிற்சாலைகளுக்குத் தேவையான கச்சாப் 
பொருள்கள் போன்ற வேளாண்மைப் பொருள்களில் பெரும் 
பாலானவை சில குறிப்பிட்ட பருவங்களில் விளைந்தாலும் , 
அவற்றின் நுகர்வு ஆண்டு முழுவதும் நடைபெற்றுக் கொண்டே 
இருக்கிறது . அதுபோலவே , உற்பத்தி ஆண்டு முழுவதும் நடை 
பெற்றாலும் , அவற்றின் நுகர்வு சில குறிப்பிட்ட பருவங்களில் 
மட்டுமே நிகழக்கூடிய பொருள்களும் பல உள . மழை அங்கி , 
குடை , கம்பளித் துணிமணி போன்றவற்றை இத்தகைய பொருள் 
களுக்கு மேற்கோளாகக் கூறலாம் . மேலும் தற்காலத்திய 
உற்பத்தி , தேவையை எதிர்நோக்கிய வண்ணம் முன்னதாகவே 
நடைபெறுகிறது . எனவே , எங்கெங்கெல்லாம் , எப்பொழு 
தெல்லாம் உற்பத்தியும் நுகர்வும் காலத்தால் பிரிந்து நிற்கின் 
றனவோ , அங்கெல்லாம் அந்த இடைக்காலத்தில் பொருள்களைப் 
பாதுகாப்பாகச் சேமித்து வைத்தல் இன்றியமையாததாகிறது . 
அல்லாமலும் , சேமக்காப்பால் ( Storing ) மரம் , புகையிலை 
போன்ற பொருள்களின் தரமும் மதிப்பும் உயர்கின்றன . மேலும் 
சேமக்காப்பு ( Storage ) பொருள்களைக் கெடாமல் பாதுகாப்ப 
தோடு , எதிர்காலத்திய நுகர்வுக்கென்று அவற்றை வைத்திருக் 
கிறது . இவ்வாறு சேமக்காப்புப் பொருள்களுக்குக் காலப் பயன் 
பாட்டை உருவாக்கித் தருகிறது . 


T 


சேமக்காப்பின் முக்கியத்துவத்தையும் பயனையும் உற்பத்தி 
யாளர்கள் மட்டுமல்லாது வாணிகர்களும் நன்கு உணர்ந்திருக் 
கின்றனர் . அவர்கள் தம்மிடம் இருப்பாகவுள்ள முடிவுற்ற 
பொருள்கள் , கச்சாப்பொருள்கள் ஆகியவற்றைப் பாதுகாப்பாக 
வைத்திருக்க விழைகிறார்கள் . வாணிகர்கள் அவர்களது சாக் 


138 - 


கிருப்பை ஓரிடத்தில் மட்டுமே வைத்திருக்காமல் , விற்பனை 
மையங்களுக்கு அண்மையில் பற்பல இடங்களில் பரவலாக 
வைத்திருக்க விரும்புகின்றனர் . அங்கெல்லாம் அவர்கள் தமக் 
கென்று தனித்தனிப் பண்டகங்கள் பெருமுதலிட்டு அமைக்க 
இயலுமா ? எனவே , வாடகைக்கு அகப்படுகிற பண்டகங்களில் 
( Warehouses ) அவர்கள் தமது சரக்குகளை இட்டுவைக்க 
விழைவது சிக்கனமானதும் அறிவார்ந்ததுமான செயலன்றோ ? 


பண்டகம் , புண்டகக் காப்பு ( Warehouse and Warehousing ) 

என்பனவற்றின் பொருள் 


ஸ்டீபன்சன் 1 என்பவர் , “ பொருள்களைச் சேர்த்தோ , 
சேமித்தோ வைக்கும் இடமே பண்டகம் ( Warehouse ) ” எனக் 
கூறுகிறார் . பொருள்களை உற்பத்தி செய்த பின் நுகர்வுக்காக 
அவை தேவைப்படும் வரை அவற்றைப் பாதுகாப்பாகச் சேமித்து 
வைக்கும் இடமே பண்டகம் என்பது தெளிவு . பண்டகங்கள் பிறர் 
சரக்குகளை வாடகைக்காகப் பாதுகாப்பாக வைத்திருக்கின்றன . 
பொருள்களைப் பாதுகாப்பாகச் சேமித்து வைப்பதற்கென அவை 
சிறப்பாக அமைக்கப்பெற்று , தக்க சாதனங்கள் பொருத்தப் 
பெற்றுள்ளன . ஒவ்வொரு பண்டகமும் குறிப்பிட்ட சிலவகைப் 
பொருள்களைச் சேமக்காப்பாக வைத்திருப்பதில் சிறப்பாக ஈடுபட் 
டிருக்கலாம் . 


. 


பண்டகக் காப்பு ( Warehousing ) என்பது பொருள்களைச் 
சேமக்காப்பாக வைத்திருக்கும் பொறுப்பு ஏற்பதைக் குறிப் 
பிடுகிறது , பண்டகங்கள் சேமக்காப்பு வசதி நல்குவதையும் . 
பண்டகக் காப்பு என்றே அழைக்கிறோம் . பண்டக உரிமை 
யாளர் , பண்டகம் - வைத்திருப்பவர் என அழைக்கப்படுகிறார் . 
அந்த இடத்தின் உரிமையாளர் என்ற முறையிலும் , சேமக் 
காப்புக்காக ஒப்படைக்கப்படும் சரக்குகளின் உரிமையாளர்கள் 
சார்பில் அவற்றைப் பாதுகாக்கும் முகவராகவும் ( Agent ) அவர் 
இரு நிலைகளில் செயல்படுகிறார் . 

இட - உரிமையர் 
முறையில் வாடகைக்குத் தரப்பட்ட இடத்திற்காக அவர் வாடகை 
பெறுகிறார் ; முகவர் என்ற நிலையில் , சேமக்காப்பிற்காகத் 
தரப்படும் பொருள்களைத் தக்கவாறு பாதுகாத்து வருவது 
அவருடைய கடமையாகும் . 


என்ற 


1. Stephenson : Principles and Practice of Commerce 


0100 


பண்டகக் காப்பின் பணிகள் ( நன்மைகள் 

தற்காலத்திய பண்டகங்கள் ஆற்றும் பணிகளும் , நல்கும் 
பயன்களும் பலப்பல . அவற்றுள் முக்கியமானவற்றை இப்பொழுது 
காணுவோம் : 


( 1 ) சேமக்காப்பு : உற்பத்தி செய்யப்படும் பொருள்களை , 
அவை சில்லறை வாணிகர்களுக்கோ நுகர்வோருக்கோ கைமாறும் 
வரை, சேமக்காப்பாக வைத்திருப்பதற்கு உதவுவதே பண்டகங் 
களின் தலையாய பணியாகும் . உபரியாக இருக்கும் பொருள் 
களைத் தற்பொழுது காத்துவைத்துப் பிறகு ஏற்படும் பற்றாக் 
குறை நேரங்களில் கிட்டுமாறு செய்வதே சேமக்காப்பின் குறிக் 
கோளாகும் . சரக்குகளைச் சந்தையிடும் ( Market ) செயற் 
பாட்டின் அடிப்படைத் தேவையாக விளங்குவது சேமக்காப்பு 
எனும் பணி . இத்தேவையைப் பண்டகங்கள் ஈடுசெய்கின்றன . 


E 


( 2 ) விலை நிலைப்பாடு : சரக்குகளைத் தற்பொழுது பாது 
காத்து வைத்து , பிறகு தக்க காலத்தில் அவற்றை வாங்கு 
வோருக்குக் கிட்டுமாறு 

முறையாக அளிப்பதுவே பண்டகக் 
காப்பின் பணியாகும் . இதன் மூலமாகப் பண்டகக் காப்பு , 
சந்தையில் சரக்குகள் கிட்டுவதைக் 

கிட்டுவதைக் காலத்திற்குக் காலம் 
சமன்படுத்துகிறது . இதன் விளைவாகப் பொருள்கள் ஏராளமாகக் 
கிடைக்கும்பொழுது அவற்றின் விலைகள் வீழ்ச்சியுறுவதும் , 
பொருள்கள் கிட்டுவது கடினமாக இருக்கும் பொழுது அவற்றின் 
விலைகள் ஏறுவதும் தவிர்க்கப்படுகின்றன . எனவே , விலைவாசி 
களில் நிலையான தன்மை - விலை நிலைப்பாடு ஏற்படுவதற்குப் 
பண்டகக்காப்பு உதவிபுரிகிறது . 


( 3 ) இடர் ஏற்பு : பொதுவாக உரிமையும் இடர்களை 
ஏற்கவேண்டிய பொறுப்பும் இணைந்தே செல்கின்றன . அதாவது 
பொருள்களின் உரிமையாளர்களே அவற்றிற்கு ஏற்படும் இழப்பு , 
சேதம் ஆகிய இடர்களை ஏற்க வேண்டியதாக இருக்கிறது . 
ஆனால் , பொருள்களைப் பண்டங்களில் . இடும் பொழுது , அவற் 
றிற்கு ஏற்படத்தக்க இழப்பு , சேதம் போன்ற இடர்களை ஏற் 
கும் பொறுப்பு , அவற்றின் உரிமையாளர்களிடமிருந்து பண்டகங் 
களை வைத்திருப்போருக்கு மாற்றப்படுகிறது . பொருள்களைப் 
பண்டகக் காப்பிற்காக ஏற்ற அந்த நொடியிலிருந்து , தம்முடைய 
புறக்கணிப்பால் பொருள்களுக்கு ஏற்படும் இழப்புக்கும் சேதத் 
திற்கும் பண்டகம் வைத்திருப்பவரே பொறுப்பாகிறார் . 


* 


. 


-- 


140 
( 4 ) நிதிவசதி நல்குகை : வாணிகர் ஒருவர் அவரது சரக்கு 
களைப் பண்டகங்களில் இடும்பொழுது , அவர் அச்சரக்குகளில் 

ட்ட முதல் , அவை விற்கப்படும்வரை முடங்கியிருப்பது தெளிவு . 
அச்சரக்குகளின் பேரில் பண்டகம் வைத்திருப்பவரே சற்றுக் கடன் 
தந்து , வாணிகரின் நிதித் தட்டுப்பாட்டைப் போக்கலாம் . 
அல்லாமலும் , பொருள்களைப் பெற்றுக்கொண்டு பண்டகம் 
வைத்திருப்பவர் கொடுக்கும் பண்டகச் சான்றாணை ( Ware - 
house Warrant ) பேரில் வாணிகர்களுக்குக் கடன்வசதி அளிப் 
பதற்கு வாணிக வங்கிகள் தயாராக இருக்கின்றன . 


T 


( 5 ) , சரக்குகளைச் செம்மையாகச் சந்தையிடுவதற்கு ஆற்றும் 
சேவை : சேமக்காப்பிற்காக ஒப்படைக்கப்படும் சரக்குகள் 
சம்பந்தமாகப் பண்டகம் வைத்திருப்போர் சில பயனுள்ள 
சேவை புரிகின்றனர் . அவர்கள் எந்தச் சரக்குகளுக்குப் பண்டகக் 
காப்பு அளிப்பதில் சிறப்பாக ஈடுபட்டிருக்கின்றனரோ , அவற்றில் 
தேர்ந்த அறிவு பெற்றிருக்கின்றனர் . அவர்கள் பெரும் பெரும் 
அனுப்பீடுகளைச் சிறுசிறு கட்டுகளாகப் பகுக்கின்றனர் . அவர்கள் 
சரக்குகளை விற்பதற்கு ஏற்றவாறு , தக்க அளவுகளில் தொகுதி 
தொகுதியாக ( Lots ) அமைத்து வைக்கின்றனர் . வாங்க எண்ணி 
யிருப்போர் பண்டகங்களுக்கு வந்து , சரக்குகளைப் பார்வையிட 
அவர்கள் அனுமதிக்கின்றனர் . அவர்கள் சுங்க ஆய்வுக்காகக் 
கட்டுமங்களைத் திறந்து சரக்குகளைக் காட்டிவிட்டு , மறுபடியும் 
அவற்றை முறையாகக் கட்டுமம் செய்து வைக்கின்றனர் . இவை 
யனைத்தும் சரக்குகளைச் செம்மையாகச் சந்தையிடுவதற்கு 
மிகவும் உதவுகின்றன . 


T 


( 6 ) இடவமைப்புப் பயன் : பொதுப் பண்டகங்கள் கப்பல்களி 
லிருந்து சரக்குகளைக் கொண்டுவரவும் , கப்பல்களுக்கு எடுத்துச் 
செல்லவும் வசதியாக இருக்குமாறு கப்பல்துறைகளுக்கு ( Docks ) 
அருகிலேயே அமையப்பெற்றிருப்பது 

வழக்கம் . மேலும் 
அவற்றின் இடவமைப்பு , சாலைப் போக்குவரத்திற்கும் இரயில் 
போக்குவரத்திற்கும் ஏற்றதாக இருக்கிறது . அவை சரக்குகள் 
தேவையற்ற 

அளவு . இங்கும் அங்கும் கொண்டு செல்லப் 
படுவதைத் தவிர்க்கின்றன . வாணிகர் ஒருவர் அவரது சரக்கு 
களை வெவ்வேறு பண்டகங்களில் இட்டுவைப்பதன் பயனாக , 
அவை அவற்றின் சந்தைகளுக்கு அண்மையில் இருக்குமாறும் , 
தேவையானபொழுது அவற்றை விரைவாகவும் எளிதாகவும் 
சந்தைகளுக்குக் கொண்டு செல்ல ஏற்றதாக இருக்குமாறும் 

S. Evelyn Thomas i Commerce - Its Theory and Practice 


1 


-141 


செய்கிறார் . எனவே , பண்டகங்களின் இடவமைப்பு , அவற்றில் 
இட்டு வைக்கப்படும் சரக்குகளுக்குச் சிக்கனம் , வசதி , சந்தை 
யிடுவதில் செம்மை போன்ற பல நன்மைகளைப் பெற்றுத்தரு 
கிறது . 


பண்டக வகைகள் 


பண்டகங்கள் மூவகைப்படும் . அவையாவன 
( j ) தனிப் பண்டகங்கள் 
(ii ) பொதுப் பண்டகங்கள் 
( iii ) பிணையமீந்த பண்டகங்கள் . 


தனிப் பண்டகங்கள் ( Private Warehouses ) 

வாணிகர்கள் அவரவர் பயனுக்கென்று தனித்தனியே தாமே 
வைத்திருக்கும் பண்டகங்களுக்குத் தனிப் பண்டகங்கள் எனப் 
பெயர் . பொதுவாகப் பெரும்பெரும் தொழில் -நிறுவனங்களும் 
மொத்த வாணிகருமே இவற்றை வைத்திருப்பர் . பண்டகங்களை 
அமைக்கப் பெரும் செலவு ஆகுமாதலின் , தனிப் பண்டகங்கள் , 
ஒருசிலவே உள . 


கப்பல் துறை 


பொதுப் பண்டகங்கள் ( Public Warehouses ) 

பொதுப் பண்டகங்கள் பொதுமக்கள் அனைவருக்குமே 
பண்டகக் காப்பு வசதி நல்குகின்றன . அதற்குக் கைம்மாறாக 
அவை குறிப்பிட்ட கட்டணம் பெற்றுக்கொள்ளுகின்றன . 
சரக்குகள் வைத்திருக்க வேண்டிய காலம் , அவை அடைக்கும் 
இடம் இவற்றிற்கேற்பப் பண்டகக் கட்டணம் மாறுபடுகிறது . 
அவை அரசு 

உரிமத்திற்கும் ( Licence ) கட்டுப்பாட்டிற்கும் 
உட்பட்டு இயங்குகின்றன . அவற்றைக் 
ஆட்சியங்கள் ( Dock Authorities ) அமைக்கலாம் ; பொதுமக்கள் 
எவரும் அமைக்கலாம் . நமது நாட்டில் மையப் பண்டகக் 
கூட்டுரு ( Central Warehousing Corporation ) , மா நிலப் 
பண்டகக் கூட்டுருக்கள் , கூட்டுறவுச் சங்கங்கள் ஆகியவை 
இப்பண்டகங்களை அமைக்கின்றன . பொதுவாக அவை கப்பல் 
துறைகளுக்கு அருகாமையில் அமைக்கப்பெற்றிருப்பதே வழக்கம் . 
சாலை , இரயில் , கால்வாய் ஆகிய பலவகைப் போக்குவரத்து 
களும் எளிதில் கிட்டுமாறாகவும் , அவற்றின் இடவமைப்பு 
இருக்கும் . - அவற்றின் இடவமைப்பு அவற்றில் , இடப்படும் 


+42 
சரக்குகளுக்குப் பற்பல நன்மைகளைப் பெற்றுத்தருவதாக 
இருப்பது அறியற்பாலது 


சரக்குகளைப் பெரிய அளவில் எளிதாகக் கையாளுவதற்கு 
ஏற்றவாறு பொதுப் பண்டகங்களில் தக்க சாதனங்கள் பொருத்தப் 
பெற்றிருக்கும் . எடுத்துக்காட்டாக , தானியங்கள் உறிஞ்சும் 
முறையில் இடம் மாற்றப்படும் ; காற்றழுத்த விசைக்குழாய்கள் 
மூலம் எண்ணெய் தக்க இடங்களுக்குக் கொண்டுசெல்லப்படும் . 
சரக்குகளின் நெடுநாளையப் பாதுகாப்புக்கு ஏற்ப இப்பண்டகங் 
களின் உள்ளேயுள்ள தட்பவெப்பநிலை தேவையானால் தக்க 
வாறு கட்டுப்படுத்தப்படும் . சரக்குகளைச் செம்மையாகச் சந்தை 
யிடுவதற்கு ஏற்ப இவை பற்பல பணிகள் புரிகின்றன . 


- 


* பொதுப் பண்டகங்களின் உரிமையாளர்கள் தமது பண்டகக் 
காப்புப் பணியோடு வேறு எந்தத் தொழிலையும் இணைப்ப 
தில்லை . சேமக்காப்புக்காகத் தம்மிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள 
பொருள்கள் மீது அவர்கள் தக்க கவனம் செலுத்தக் கடமைப் 
பட்டிருக்கின்றனர் . தம்முடைய புறக்கணிப்பு 
காரணமாக 
அச்சரக்குகளுக்கு ஏற்படத்தக்க இழப்பிற்கும் சேதத்திற்கும் 
அவர்கள் பொறுப்புடையவர் . பெரிய வாணிகர் , சிறிய வாணிகர் 
என்ற வேறுபாடின்றி அவர்கள் அனைவருக்கும் . பண்டகவசதி 
அளிக்கின்றனர் . அவர்தம் சேவை 

வாணிகர்களுக்கு 
இன்றியமையாதது ; அவ்வாறே பெரிய வாணிகர்களுக்கும் 
பயன் தரத்தக்கது . தமக்குச் சேரவேண்டிய கட்டணம் 
செலுத்தப்படும் நிலையில் , சரக்குகளை உரிமையாளரிடமோ 
அவருடைய ஆணைக்கேற்பவோ 

தருவது அவர்களுடைய 
கடமையாகும் . 


சிறு 


உரிய கட்டணம் செலுத்தப்படும்வரை , அச்சரக்குகள்மீது 
பொதுப் பண்டகங்களுக்குப் பற்றுரிமை ( Lien ) இருக்கிறது . 
அதாவது உரிய கட்டணம் செலுத்தப்படும்வரை , அவை அந்தச் 
சரக்குகளைத் தருவதற்கு மறுத்துத் தம்மிடமே தக்கவைத்துக் 
கொள்ளலாம் . உரிய கட்டணம் தொடர்ந்து செலுத்தப் 
படாமலிருக்கும் நிலையில் , அவை சரக்குகளின் உரிமையாளர் 
களுக்குத் தக்க அறிவிப்பு ( Notice ) கொடுத்தபின் அவற்றை 
விற்பதற்கும் முனையலாம் . 


அவை சரக்குகளைப் பெற்றுக்கொண்டு , அதற்கு அறிகுறி 
யாகப் பண்டகம் வைத்திருப்பவர் சான்றிதழோ , பண்டகச் 
சான்றாணையோ தருவது வழக்கம் . இதே அத்தியாயத்தில் 


பண்டகக்காப்பு ஆவணங்கள் என்னும் தலைப்பில் . இந்த 
ஆவணங்கள்பற்றி - விரிவாகக் காணலாம் . 


பிணையமீந்த பண்டகங்கள் ( Bonded Warehouses ) 

இறக்குமதி செய்த பொருள்கள் மீது செலுத்தவேண்டிய 
சுங்கத் தீர்வைகள் செலுத்தப்படாத நிலையில் அவற்றைப் 
பாதுகாப்பாக வைப்பதற்குப் பிணையமீந்த பண்டகங்கள் " 
பயன்படுத்தப்படுகின்றன . இப்பண்டகங்கள் 

அரசிடமிருந்து 
உரிமம் ( Licence ) பெற்று , சுங்க அதிகாரிகளின் கட்டுப்பாட்டுக்கும் 
மேற்பார்வைக்கும் உட்பட்ட நிலையில் இயங்கி வருகின்றன . 
அவற்றைக் கப்பல் துறை ஆட்சியங்களும் வைத்திருக்கலாம் ; 
தனிப்பட்டவர்களும் நடத்தி வரலாம் . இப்பண்டக உரிமை 
யாளர்கள் சுங்க அதிகாரிகளுக்குப் பிணையம் தந்திருக்கின்றனர் . 
உரிய தீர்வைகள் செலுத்தப்படும் வரை இப்பண்டகங்களிலிருந்து 
சரக்குகளை வெளியே விடுவதில்லை என்ற உறுதிமொழி 
அப்பிணையத்தில் இடம் பெறுகிறது . 


பொருள்களை இறக்குமதி செய்யும் பொழுது அவற்றின்மீது 
சுங்கத் தீர்வைகள் செலுத்த 

வேண்டியதாக 

இருக்கிறது . 
அத்தீர்வைகளைச் செலுத்தாமல் அவற்றைக் 

கப்பல் 
துறையிலிருந்து வெளிக்கொணர இயலாது . இறக்குமதி வரி 
செலுத்தாமல் கப்பல் துறையிலிருந்து பொருள்களை வெளியே 
கொண்டுவருவதற்குரிய ஒரேவழி அவற்றைப் பிணையமீந்த 
பண்டகங்களில் இட்டுவைப்பது தான் . இப்பண்டகங்களில் 
இடப்பெறும் பொருள்கள் பிணையத்திலுள்ளவை ( In Bond ) 
எனச் சொல்லப்படுகின்றன . அவற்றை இப்பண்டகங்களிலிருந்து 
வெளியே கொண்டு செல்லவேண்டுமாயின் உரிய இறக்குமதி 
வரியையும் பண்டகக் கட்டணங்களையும் செலுத்தவேண்டும் . 
இப்பண்டகங்களிலிருந்து சரக்குகளை 

முழுமையாகவோ 
பகுதி பகுதியாகவோ வெளிக்கொணரலாம் . பகுதிச் சரக்குகளை 
வெளிக்கொண்டுவருவதற்கு 

( Proportionate ) 
இறக்குமதி வரியும் பண்டகக் கட்டணமும் செலுத்தினால் 
போதுமானது . 


விகிதளவு 


பிணையமீந்த பண்டகங்களின் நன்மைகள் 

பிணையமீந்த பண்டகங்கள் சில தனிப்பட்ட பயன்கள் 
நல்குகின்றன அவையாவன : 


( 1 ) இறக்குமதி செய்த பொருள்களை விற்பனைக்குத் 
தயாராக்குவதற்கு முன்போ, பெரிய அளவில் இறக்குமதி வரி 


செலுத்துவது கணிசமான இழப்பை உருவாக்குகிறது . இறக்குமதி 
வரியாகச் செலுத்தப்படும் தொகைமீது பெறத்தக்க வட்டியை 
இழப்பதே மேற்சொன்ன இழப்பாகும் . பிணைய மீந்த பண்ட 
கங்கள் இறக்குமதியாளர்களை இந்த இழப்பிலிருந்து காப்பாற்று 


கின்றன . 


( 2 ) விகிதளவு இறக்குமதி வரியையும் பண்டகக் கட்டணங் 
களையும் செலுத்தி , உரிய அளவு சரக்குகளை வெளியே எடுத்து 
விற்பதற்குப் பிணையமீந்த பண்டகங்கள் வகை செய்கின்றன . 
இறக்குமதி வரி முழுவதையும் ஒட்டுமொத்தமாகச் செலுத்த 
வேண்டிய இக்கட்டிலிருந்து இறக்குமதியரை இப்பண்டகங்கள் 
விடுவிக்கின்றன . 

( 3 ) இறக்குமதி செய்த பொருள்கள் மறு - ஏற்றுமதிக்கு ( Re 
export ) உரியவையாயின் , அவற்றை இறக்குமதி வரி செலுத்தா 
மலேயே வெளிக் கொணருவதற்கு இப்பண்டகங்கள் வழிசெய் 
கின்றன . இதன் விளைவாக , இறக்குமதி வரியை முதலாவதாகச் 
செலுத்துவதும் , பின்னர் அச்சரக்குகளை மறு - ஏற்றுமதி செய்யும் 
பொழுது அதைத் திரும்பப் பெறுவதுமான சிக்கலிலிருந்து வாணி 
கர்கள் விடுபடுகின்றனர் . பிணையமீந்த பண்டகங்கள் அளிக்கும் 
இந்த வசதி மறு - ஏற்றுமதி ( Entrepot ) வாணிகத்திற்குத் தக்க 
ஊக்கமளிக்கிறது . சரக்குகளை ஏற்றுமதி செய்வதற்காக இறக் 
குமதி செய்வதை மறு - ஏற்றுமதி வாணிகம் என அழைக்கிறோம் . 
( 4 ) சரக்குகள் பண்டகக் காப்பில் 

காப்பில் இருக்கும்பொழுதே 
அவற்றை நுகர்வுக்கோ மறு - ஏற்றுமதிக்கோ ஏற்றவையாக 
இருக்குமாறு சில சீர்திருத்தங்கள் செய்வதற்கு இப்பண்டகங்கள் 
அனுமதியளிக்கின்றன . மேற்கோளாகத் தேயிலையை எடுத்துக் 
கொண்டால் , ஒவ்வொரு சந்தைக்கும் ஏற்றவாறு , பலவகைத் 
தேயிலைகளையும் தக்கவாறு கலப்பதற்கும் சிப்பக்கட்டுமம் 
( Packaging ) செய்வதற்கும் இவை அனுமதிக்கின்றன . இவ்வாறு 
சுங்க வரி செலுத்தாமலேயே தங்கள் சரக்குகள் மீது ஓரளவு கட்டுப் 
பாட்டைப் பெற்றுத்தருவதற்கு இப்பண்டகங்கள் இறக்குமதியாளர் 
களுக்கு வழிவகை செய்கின்றன . 


பண்டகக் காப்பு ஆவணங்கள் 
( Warehousing Documents ) 


பண்டகக்காப்பு தொடர்பாகத் தோன்றும் ஆவணங்கள் 
பண்டகக் காப்பு ஆவணங்கள் என அழைக்கப்படுகின்றன . 
முக்கியமான பண்டகக் காப்பு ஆவணங்களாவன : : : 1 - - . 


145 


1. பண்டகச் சான்றாணையும் , கப்பல்துறை சான்றாணையும் 


2. கொடுப்பாணை ( Delivery Order ) 


3. ( பண்டகம் - வைத்திருப்பவர் சான்றிதழ் என அழைக்கப் 

படும் ) பண்டகம் - வைத்திருப்பவர் இரசீதும் , கப்பல் 
துறை இரசீதும் . 


1. பண்டகச் சான்றாணையும் ( Warehouse Warrant ) கப்பல் 

துறைச் சான்றாணையும் ( Dock Warrant ) 

சரக்குகளைச் சேமக்காப்புக்காக இடுபவருக்குப் பண்டகம் - 
வைத்திருப்பவர் தரும் ஆவணம் பண்டகச் சான்றாணை எனப் 
படுகிறது . பண்டகம் வைத்திருப்பவர் தாம் சரக்குகளைப் 
பெற்றுக்கொண்டதற்காகத் தரும் ஒப்புகைச் சீட்டாக இது அமை 
கிறது . உரிமையாளருக்கோ அவரது ஆணைக்கேற்பவோ சரக்கு 
களைத் திரும்பக் கொடுப்பது குறித்துப் பண்டகம் - வைத்திருப் 
பவர் தரும் உறுதிமொழியையும் இது தாங்கியிருக்கிறது . விரும்பும் 
பொழுது உரிமையாளரே நேரில் சென்று , பண்டகச் சான்றாணை 
யைச் சமர்ப்பித்துவிட்டு , அவரது சரக்குகளைப் பண்டகத்தி 
லிருந்து திரும்பப் பெற்றுக்கொள்ளலாம் . மாறாக , வேறு ஒருவ 
ரிடம் அச்சரக்குகள் ஒப்படைக்கப்பட வேண்டும் என அவர் 
விழைந்தால் , அந்தச் சான்றாணையில் அவர் , அவ்வாறே 
மேலெழுதிக் குறிப்பிட்ட நபரிடம் கொடுத்துவிட வேண்டும் . 
குறித்த அந்த நபர் , பண்டகம் வைத்திருப்பவரிடம் அதைச் 
சமர்ப்பித்து உரிய சரக்குகளைப் பெறலாம் . சரக்குகளின் உரிமை 
யாளர் அவற்றை வேறொருவருக்கு விற்கும்பொழுது , வாங்கு 
பவர் அவற்றைப் பண்டகத்திலிருந்து நேரடியாகப் பெறுவதற்கு 
வழிசெய்யும் பொருட்டே பண்டகச் சான்றானை இவ்வாறு 
பிறருக்கு மேலெழுதித் தரப்படுகின்றது . 

பண்டகச் சான்றாணையை முறைப்படி பெற்று வைத் 
திருப் வர் அதில் குறிப்பிட்டுள்ள சரக்குகளைக் குறிப்பிட்ட பண்ட 
கத்திலிருந்து எடுத்துக்கொள்ளலாம் . எனவே , இஃது ஒரு சரக் 
குரிமை ஆவணமாகத் திகழுகிறது அதாவது , அதை முறைப்படி 
பெற்று வைத்திருப்பவருக்கு அதில் குறிப்பிட்டுள்ள சரக்குகளின் 
மீதுள்ள உரிமையை அது காட்டி நிற்கிறது . சரக்குகளின் உரிமை 
யாளர் பண்டகச் சான்றாணையை மேலெழுதிக் கொடுப்பதன் 
மூலம் அதைப் பிறருக்கு மாற்றித்தர முடியும் . உரிமையாளர் 
சரக்குகளைப் பிறருக்கு விற்கவேண்டுமாயின் , அவற்றை எவர் 
வாங்குகிறாரோ அவருக்கு அந்தப் பண்டகச் சான்றாணையை 

வா -10 . 


. 


RKA6 


மாற்றிக் கொடுத்தாலே போதுமானது ... அவ்வாறு - அவற்றை 
வாங்குபவரும் எதிர்காலத்தில் சரக்குகளை வேறொருவருக்கு 
விற்க எண்ணினால் அவர் முன்னர் பெற்ற பண்டகச் சான் 
றாணையை மாற்றிக்கொடுக்கவேண்டும் . இவ்வாறு சரக்குகள் 
பண்டகத்தில் பாதுகாப்பாக இருக்கும் பொழுதே , பண்டகச் 
சான்றாணையை அடுத்தடுத்து மேலெழுதிக் கொடுப்பதன்மூலம் , 
அவற்றின்மீதான உரிமை ஒருவருக்குப் பின் ஒருவராகப் பலரிடம் 
அடுத்தடுத்து மாறிடுமாறு செய்யலாம் . 

சரக்குரிமையர் அதில் குறிப்பிடப்பட்டுள்ள சரக்குகள் 
முழுவதையும் , விற்க விழையும் போது மட்டுமே பண்டகச் 
சான்றாணையை மேலெழுதிக் கொடுப்பார் . மாறாக , அச்சரக்கு 
களில் ஒரு பகுதியை மட்டும் அவர் விற்க எண்ணினால் , அந்தப் 
பகுதிச் சரக்குகளைக் கொடுத்துவிடுமாறு அவர் கொடுப்பாணை 
( Delivery Order ) ஒன்று எழுதித் தருவார் ; அத்துடன் நில்லாது , 
அந்தப் பண்டகச் சான்றாணையிலும் குறிப்பிட்ட பகுதிப் பொருள் 
களைத் தந்துவிடுமாறு மேலெழுதி , அதை அப்பண்டகத்திற்கு 
அனுப்பிவைப்பார் . அவற்றைப் பெறும் பண்டகம் - வைத்திருப்பவர் 
கொடுப்பாணையின் அடிப்படையில் குறிப்பிட்ட பகுதிச் சரக்கு 
களைக் குறிப்பிட்ட நபருக்குக் கொடுத்துவிட்டு அவ்வாறு கொடுத்து 
விட்டதாகப் பண்டகச் சான்றாணையிலும் குறிப்பெழுதி அதைச் 
சரக்குரிமையருக்குத் திரும்ப அனுப்பிவிடுவார் . அந்நிலையில் 
அந்தப் பண்டகச் சான்றாணை மீதமுள்ள சரக்குகளின் மீதான 
உரிமையைக் காட்டி நிற்கிறது . மீதமுள்ள சரக்குகளையும் 
அவற்றின் உரிமையர் இவ்வாறு பகுதி பகுதியாகப் பகுத்து விற்க 
எண்ணினால் , இச்செயல் முறையைத் திரும்பத் திரும்பக் கடைப் 
பிடிக்கவேண்டும் . 


பண்டகம் வைத்திருப்பவர் போலவே , கப்பல் துறை ஆட்சியங் 
களும் ( Dock Authorities ) , சேமக்காப்புக்காகப் பிறரது சரக்கு 
களைப் பெறும்போழ்து அவர்களிடம் கப்பல் துறைச் சான்றாணை 
( Dock Warrant ) தருகின்றன . பண்டகச் சான்றாணைபற்றி நாம் 
இப்பொழுது கண்ட செய்திகள் அனைத்தும் கப்பல்துறைச் சான் 
றாணைக்கும் பொருந்துவனவாம் . 


பண்டகச் சான்றாணை , கப்பல்துறைச் சான்றாணை ஆகிய 
இரண்டுமே சரக்குரிமை ஆவணங்களாம் . ஆனால் ஆவை , 
காசோலை ( Cheque ) , மாற்றுச் சீட்டு ( Bill of Exchange ) ஆகிய 
வற்றைப்போல , மாற்றுமுறை ஆவணங்கள் ( Negotiable Instru 
ments ) அல்ல . 


2047 


பண்டகச் சான்றாணை அல்லது கப்பல் துறைச் சான்றாணை 
ஆகியவை காணாமற் போகுங்கால் , உரியவர் ஈட்டுறுதிப் பிணை 
முறி ( Indemnity Bond ) ஒன்று எழுதிக்கொடுத்து , பண்டகம் - 
வைத்திருப்பவரிடம் அல்லது கப்பல் துறை ஆட்சியத்திடமிருந்து 
உரிய சரக்குகளைப் பெற்றுக்கொள்ள வழியிருக்கிறது . 


கொடுப்பாணை ( Delivery Order ) 

பண்டகச் சான்றாணை அல்லது கப்பல் துறைச் சான்றாணை 
வைத்திருப்பவர் , அதில் குறிப்பிடப்பட்டுள்ள சரக்குகளில் ஒரு 
பகுதியை மட்டும் பண்டகத்திலிருந்து ( அல்லது கப்பல்துறையில் 
இருந்து ) வெளியே எடுப்பதற்கு விடுக்கும் ஆணையே கொடுப் 
பாணை எனப்படும் . அது குறிப்பிட்ட பகுதிப் பொருள்களை குறிப் 
பிட்ட நபருக்குத் தருமாறு பண்டகம் - வைத்திருப்பவருக்கு விடுக்கப் 
படும் ஆணையைத் தாங்கியிருக்கும் . சரக்குகளைப் பகுதி 
பகுதியாக விற்கும் பொழுது இது விடுக்கப்படுகிறது . இஃது ஒரு 
சரக்குரிமை ஆவணமாகும் . அதை வைத்திருப்பவர் அதில் குறிப் 
பிட்டுள்ள சரக்குகளைப் பண்டகத்திலிருந்து பெறுவதற்குரியவர் . 
அதை மேலெழுதிக் கொடுப்பதன் மூலம் அதை ஆளுக்கு ஆள் 
மாற்றித் தரலாம் . இருப்பினும் கொடுப்பாணையை மாற்றிப்பெறும் 
நபர் , அதுபற்றிப் பண்டகம் வைத்திருப்பவருக்குத் தெரிவிக்க 
வேண்டும் . 

நாம் அடுத்துக் காணவிருக்கும் பண்டகம் - வைத்திருப்பவர் 
சான்றிதழைப் பொறுத்தவரை , சான்றிதழ் வைத்திருப்பவர் அதில் 
குறிப்பிடப்பட்டுள்ள சரக்குகள் முழுவதையுமோ , அவற்றில் ஒரு 
பகுதியையோ பிறருக்குக் கொடுக்குமாறு செய்வதற்குக் கொடுப் 
பாணை விடுக்க வேண்டும் . 

புண்டகம் - வைத்திருப்பவரின் இரசீதும் ( Warehouse - 
Keeper s Receipt ) கப்பல்துறை இரசீதும் ( Dock Peceipt ) 

பண்டகம் - வைத்திருப்பவர் சேமக்காப்புக்காக அவரது 
சரக்குகளை இடுபவருக்குப் பண்டகச் சான்றாணை தராமல் 
பண்டகம் - வைத்திருப்பவரின் இரசீது தரலாம் . பண்டகம் 
--வைத்திருப்பவரின் இரசீது , பண்டகம் - வைத்திருப்பவரின் சான் 
நிதழ் எனவும் அழைக்கப்படுகிறது . அதுபோலவே , கப்பல்துறை 
ஆட்சியமும் கப்பல் துறை சான்றாணை வழங்குவதற்குப் பகரமாகக் 
( பதிலாக ) கப்பல் துறை இரசீது வழங்கலாம் . பண்டகம் - வைத் 
திருப்பவரின் இரசீதும் கப்பல்துறை இரசீதும் சேமக்காப்புக்காகச் 
ரக்குகளைப் பெற்றுக்கொண்டதற்கான வெறும் 

வெறும் ஒப்புகைச் 
சீட்டுகள் மட்டுமேயாகும் . அன்றி , உரிமையாளருக்கோ அவரது 


148 


ஆணைக்கேற்பவோ அச்சரக்குகளைக் கொடுப்பதாகப் பண்ட் 
கத்தார் தரத்தக்க உறுதிெமாழி எதையும் அவை , ( அதாவது , 
இந்த இருவகை இரசீதுகளும் ) தாங்கியிரா . எனவே , அவை 
சரக்குரிமையைப் பறைசாற்றும் ஆவணங்களல்ல . எனவே , இந்த 
இரசீதை வைத்திருப்பவர் அதையோ , அதில் குறிப்பிட்டுள்ள 
சரக்குகள் மீதான உரிமையையோ பிறருக்கு மாற்றித்தர இயலாது . 
அவர் அந்த இரசீதில் கண்டுள்ள சரக்குகளை முழுமையாகவோ , 
பகுதியாகவோ பிறருக்குத் தர விரும்பினால் , அதுகுறித்து அவர் 
கொடுப்பாணை ஒன்று விடுக்கவேண்டும் . 


1 


இந்தியாவிலுள்ள பண்டகக்காப்பு வசதிகள் 
இந்தியாவில் மையப் பண்டகக்காப்புக் கூட்டுரு ( Central 
Warehousing Corporation ) , மாநிலப் பண்டகக்காப்புக் கூட் 
டுருக்கள் ( State Warehousing Corporations ) , இந்திய உணவுக் 
கூட்டுரு ( Food Corporation of India ) , கூட்டுறவுச் சங்கங்கள் 
ஆகியவை 

பண்டக வசதிகளை நல்குகின்றன . பண்டகக் 
காப்பின்போது பொருள்களுக்கு ஏற்படத்தக்க சேதத்தைத் 
தவிர்ப்பதற்காக இவை அறிவியல் அடிப்படையில் பண்டகக் 
காப்பு வசதி அளிக்கின்றன . 


இந்தியாவில் மூவடுக்கு ( Three Tier ) முறையில் பண்டகக் 
காப்பு வசதி அமைந்துள்ளது . மையப் பண்டகக்காப்புக் கூட்டுரு , 
அனைத்திந்திய முக்கியத்துவம் வாய்ந்த மையங்களில் பண்டகக் 
காப்பு வசதி அளிக்கிறது . மாநில அளவிலும் , மாவட்ட அள 
விலும் முக்கியத்துவம் வாய்ந்த மையங்களில் பண்டகக்காப்பு 
நல்கும் பொறுப்பு , மாநிலப் பண்டகக்காப்புக் கூட்டுருக்களுக்கு 
ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது . கூட்டுறவுச் சங்கங்கள் வட்ட 
( Taluk ) அளவிலும் கிராமங்களிலும் பண்டகக்காப்பு வசதி 
அளித்து வருகின்றன . இந்த அமைப்புகள் நல்கும் வசதிகளைக் 
குறைந்த கட்டணத்திற்குப் பொதுமக்கள் அனைவரும் , குறிப்பாக 
விவசாயிகள் , வாணிகர் , சந்தையிடு நிறுவனங்கள் ஆகியோர் 
பயன்படுத்திக்கொள்ளலாம் . உணவுதானியங்கள் உள்படப் பல 
வகைப் பொருள்களைச் சேமக்காப்பாக வைத்திருக்க இந்த 
வசதிகள் மிகவும் உதவியாக இருக்கின்றன . கூட்டுறவுச் சங்கங்கள் 
அவற்றின் பண்டகக்காப்பு வசதிகளைப் பெருக்கிக்கொள்வதற்கு 
மையப் பண்டகக்காப்புக் கூட்டுரு நிதியுதவி அளித்துவருகிறது . 

மைய , மா நிலப் பண்டகக்காப்புக் கூட்டுருக்கள் சொந்தமாகப் 
பண்டகங்கள் அமைப்பதோடு , கிடங்குகளை வாடகைக் கட்டடங் 
களிலும் நடத்தி வருகின்றன . 


149 


1977 ஆம் ஆண்டு செப்டம்பர் 1 ஆம் நாள் மையப் பண்டகக் 
காப்புக் கூட்டுரு 27.8 இலட்சம் டன் பொருள்களை இடுமளவுக்குப் 
பண்டகக்காப்பு வசதி கொண்டிருந்தது . அண்மையில் இந்தக் 
கூட்டுரு , கப்பல் துறைமுக நகரங்களில் பிணையமீந்த அல்லது 
ஏற்றுமதிப் பண்டகங்களை நிறுவத் துவங்கியிருக்கிறது . 1976ஆம் 
ஆண்டு மார்ச் மாதத்தில் மாநிலப் பண்டகக் கூட்டுருக்கள் 
மொத்தம் 854 பண்டகங்களைக் கொண்டிருந்தன . 


។ 


தமிழ்நாட்டில் பண்டகக்காப்பு வசதிகள் 
1958 ஆம் ஆண்டு தமிழ்நாட்டு 

| அரசு 

தமிழ்நாட்டுப் 
பண்டகக்காப்புக் கூட்டுருவை நிறுவியது . இக்கூட்டுரு , 1979 
ஆம் ஆண்டு டிசம்பர் 31 ஆம் நாளன்று , தமிழகத்தில் மொத்தம் 
52 இடங்களில் பண்டகங்களைக் கொண்டிருந்தது . இவற்றில் பல 
இக்கூட்டுருவுக்குச் சொந்தமானவை ; ஏனையவை வாடகைக்கு 
எடுக்கப்பட்டவை . இப்பண்டகங்கள் 1-66 இலட்சம் மெட்ரிக் 
டன் அளவு கொள் திறன் ( capacity ) கொண்டவை . வாணிக 
முக்கியத்துவம் பெற்றுள்ள மையங்களில் இவை நிறுவப் 
பட்டுள்ளன . இக்கூட்டுரு வாணிக அடிப்படையில் பண்டகக் 
காப்பு வசதி நல்குகிறது . நெல் , அரிசி , கோதுமை , உரம் போன்ற 
பொருள்களை இட்டுவைப்பதற்கு இதன் பண்டகங்கள் பயன் 
படுத்தப்படுகின்றன . மிக்க பின் தங்கியவை எனக் கருதப்படும் 
தர்மபுரி , இராமநாதபுரம் மாவட்டங்களில் பண்டகங்கள் அமைக்க 
இக்கூட்டுரு திட்டமிட்டிருக்கிறது . வாய்ப்புமிக்க இடங்களில் 
காய்கறிகளைப் பாதுகாப்பதற்காகக் குளிர்பதன வசதிகளை 
அமைத்துக் கொடுக்கும் திட்டமும் இக்கூட்டுருவின் ஆய்வில் 


உள்ளது . 


இக்கூட்டுரு தவிர , மையப் பண்டகக்காப்புக் கூட்டுருவும் , 
கூட்டுறவுச் சந்தையிடு ( Marketing ) அமைப்புகளும் தமிழ் 
நாட்டில் பண்டகக்காப்பு வசதி நல்கிவருகின்றன . அதற்காக 
அவை சொந்தமாகப் பண்டகங்களை அமைத்து வருவதோடு , 
தனியார் கட்டடங்களை வாடகைக்கு எடுத்தும் பண்டகங்களை 
நடத்தி வருகின்றன . 


வினாக்கள் 


என்பவற்றின் 


1. பண்டகம் , பண்டகக்காப்பு 

பொருளைத் தெளிவுபட விளக்குக . 


2. பண்டகக்காப்பின் பணிகளை விளக்குக . 


அய 


159 ; 
3 . " பொதுப் பண்டகங்கள் என்பவை யாவை 
4. பிணைய மீந்த 

பண்டகங்கள் ) என்பவை யாவை 
அவற்றின் நன்மைகளை விளக்குக . 


* 


என்பன 

யாவை 
5. பண்டகக்காப்பு 
- கொடுப்பாணை யின் முக்கியத்துவத்தை விளக்குக . 


ஆவணங்கள் 


6. பண்டகச் சான்றாணை யின் பொருளையும் முக்கியத் 

துவத்தையும் விவரிக்க . 


. 


7. கப்பல்துறைச் சான்றாணை யின் பொருளையும் முக்கி 

யத்துவத்தையும் விளக்குக . 


8 . 


பண்டகம் - வைத்திருப்பவர் இரசீது என்றால் என்ன ? 
அதன் முக்கியத்துவத்தை விளக்குக . 


9 . 


இந்தியாவில் , குறிப்பாகத் தமிழ்நாட்டில் , கிட்டும் 
பண்டகக்காப்பு வசதிபற்றிக் குறிப்பு வரைக 


அத்தியாயம் 7 


வங்கியியல் 
( BANKING ) 


வங்கி வசதியின் தேவை 

நிதியே வாணிகத்தின் உயிர்நாடி . போதுமான நிதி 
நியாயமான நிபந்தனைகளுக்கு உட்பட்ட நிலையில் கிடைக்கா 
விட்டால் , வாணிகம் பெரிய அளவில் நடைபெற முடியாது . 
இத்தகைய நிதி வசதிகளைச் சரியான நேரத்தில் தருவதன் 
மூலம் வங்கிகள் வாணிக வளர்ச்சிக்குப் பெரிதும் உதவி 
வருகின்றன . இப்பொழுதெல்லாம் தொழில் நிறுவனங்கள் , தமது 
சொந்த முதல் கொண்டு மட்டுமே தொழில் செய்வதில்லை . 
தமது பெரும்பான்மையான நிதித் தேவைகளுக்கு அவை 
வங்கிகளையும் 

நிதியமைப்புகளையுமே சார்ந்திருக் 


ஏனைய 


கின்றன 


வங்கிகள் வாணிகருக்கும் , தொழில் நடத்துவோருக்கும் 
முக்கியமாக வழங்குவது குறுந்தவணை நிதி வசதியே . நிதி 
தருவதோடு வேறு பல பணிகளையும் அவை செய்துவருகின்றன . 
இப்பணிகள் தொழில் நடத்துவோருக்கு மிகப் பயனுள்ளவையாக 
இருக்கின்றன . இவ்வாறு வங்கிகள் வாணிகம் , தொழில் இவற்றின் 
வளர்ச்சிக்கும் , முன்னேற்றத்திற்கும் பேருதவி செய்து வரு 

வங்கிகளின் உதவியின்றி , வாணிகமும் தொழிலும் 
இந்த அளவுக்கு மாபெரும் வளர்ச்சி கண்டிருக்க முடியாது . 


-- 


கின்றன 


வங்கி என்றால் என்ன ? 

" பெஞ்சு அல்லது மேசை எனும் பொருள் கொண்ட 
பாங்கோ , பாங்க் என்ற சொற்களிலிருந்து பிறந்ததுவே. 
வங்கி ( Bank ) எனும் சொல் . பணம் - மாற்றுவோர் ஐரோப்பாவில் 
பல்வேறு நாடுகளின் நாணயங்களைப் பெஞ்சு அல்லது மேசை 
மீது வைத்துக்கொண்டு தொழில் செய்வது வழக்கம் . அவர்களது. 
தொழில் , ஒரு நாட்டின் நாணயங்களைப் பெற்றுக்கொண்டு ,, 
தேவைப்படும் மற்றொரு நாட்டின் நாணயங்களைப் பரிமாற்றமாக 


152 


வழங்குவதேயாம் . இவ்வாறு பெஞ்சைக் குறிக்கும் வங்கி எனும் 
சொல் , பணம்- மாற்று நரை ( Money - Changer ) அழைக்கும் 
உருவகமாக அமைந்தது . ஆனால் இப்பொழுதோ , வங்கி எனும் 
சொல் மக்களிடமிருந்து கடன் பெற்று அப்பணத்தை மக்களுக்கே , 
கடனாகத் தரும் அமைப்பைக் குறிக்கிறது . 


வங்கி ஆற்றும் பணி பலவாக இருப்பதால் அதற்கு வரை 
விலக்கணம் ( Definition ) வடிப்பது அவ்வளவு எளிய செயலன்று . 
இருப்பினும் , வங்கி , வங்கியர் ( Banker ) எனும் சொற்களுக்கு 
வரைவிலக்கணம் வடித்துத்தர வல்லுநர்கள் முயற்சி செய்யாம 
லில்லை . அவர்கள் யாத்த வரைவிலக்கணங்களில் மூன்றை 
மட்டும் இங்குக் காணுவது போதுமானது . 


டாக்டர் ஹெர்பெர்ட் ஹார்ட் ( Dr. Herbert Hart ) தரும் 
வரைவிலக்கணம் பின்வருமாறு : “ எவரொருவர் பிறரிடமிருந்து 
அவர்களது நடப்புக் கணக்குகள் ( Current Accounts ) மீது பணம் 
பெற்றுக்கொண்டு , அவர்கள் தன்மீது வரையும் காசோலை 
களுக்குப் பணம் தருவதைத் தனது தொழிலின் இயல்பான 
போக்காகக் கொண்டிருக்கிறாரோ , அவர் வங்கியர் ஆவார் ) , 
இந்த வரைவிலக்கணப்படி , நடப்புக் கணக்குகள் மீது பணம் 
பெற்றுக்கொள்ளுவதும் , அக்கணக்குகள் மீது வரையப்படும் 
காசோலைகளை மதித்துப் பணம் 

தருவதுமே 

வங்கியர் 
தொழிலாம் . ஆனால் வங்கியரோ நடப்புக் கணக்குமீது மட்டு 
மன்றி , பிறவகைக் கணக்குகள் மீதும் பணம் பெற்றுக்கொள்கிறார் . 
இந்த வரைவிலக்கணத்தில் கண்டுள்ள பணிகளோடு வேறு 
பணிகள் பலவும் செய்கிறார் . இது பொதுவாக ஏற்றுக்கொள்ளப் 
பட்ட வரைவிலக்கணமே ஆயினும் , வங்கியர் என்னும் 
சொல்லுக்கு இது முழுமையானதும் போதுமானதுமான வரை 
விலக்கணம் அன்று . 


அடுத்து , பேராசிரியர் சேயர்ஸ் ( Prof. Sayers ) தரும் இலக் 
கணத்தைப் பார்ப்போம் : வங்கியர் என்பவர் , பணம் ஏற்பாடு 
செய்பவர் மட்டுமன்று ; அதைவிட முக்கியம் , பணம் தயாரிப்பவரு 
மாவார் . அதாவது , 

வங்கிகள் பணத்தில் வாணிகம் செய் 
வதோடு ( கடன் பெற்றுக் கடன் வழங்குவது ) நிறுத்திக் கொள் 
வதில்லை ; அவர்கள் பணத்தைத் தயாரிக்கவும் செய்கின்றனர் 
என்பது பேராசிரியர் சேயர்ஸ் கூற்று : இவ்வாறு அவர் கூறியதன் 
நோக்கம் , வங்கியர் எனும் சொல்லுக்கு அது வரைவிலக்கணமாக 
அமைய வேண்டும் என்பதன்று ; வங்கித் தொழிலின் சிறப்புமிக்க 
அம்சமாகிய கடன் படைப்புத் ( Creation of Credit ) திறனைப் 


153 


பளிச்சென எடுத்துக்காட்டுவதேயாம் . ஒரு வங்கியரிடம் ரூ . 1,000 
ரொக்கம் 

இருந்தால் , அதைக்கொண்டு அவர் ரூ .10,000 
அளவிற்குக் கடன் படைப்பார் . பேராசிரியர் சேயர்ஸ் அவர்கள் 
ஈந்த இந்த இலக்கணம் , வங்கிகளின் ஒப்பீடற்ற கடன் படைப்புத் 
திறனை நன்கு வலியுறுத்துகிறது . 

வங்கியியலுக்கு மிகச் சிறந்த வரைவிலக்கணம் வடித்துத் 
தருவது இந்தியாவிலுள்ள 1949 ஆம் ஆண்டு வங்கிய ஒழுங் 
காற்றுச் சட்டமே ( Banking Regulation Act of 1949 ) . அச் 
சட்டம் தரும் வரைவிலக்கணம் இதுவே : " கேட்கும் பொழுதோ - 
பிறகோ - திருப்பித் தரத்தக்க வைப்புகளை - அவற்றைக் 
காசோலை , பணவிடை , ஆணை ஆகியவை விடுத்தோ வேறு 
விதமாகவோ உரியவர்கள் திரும்பிப்பெறுமாறு உள்ள வைப்புகளை 
ஏற்றுக்கொள்வது , அந்த வைப்புகளைக் கொண்டு கடன் தருவது 
முதலீடு செய்வது ” ஆகியவையே வங்கியியலாகும் . இந்த வரை 
விலக்கணப்படி , பொதுமக்களிடமிருந்து பல்வேறு வகையான 
வைப்புகளைப் பெற்றுக் கொள்ளுவது , அப்பணத்தைக் கொண்டு 
கடனளிப்பது - முதலீடு செய்வது ஆகியவையே வங்கியின் 
பணிகளாம் . 

கடன் பெறுவது , கடன் தருவது ஆகிய இரண்டே , வங்கியின் 
தலையாய பணிகளாம் . அது குறைவான வட்டிக்குக் கடன் பெற்று , 
உயர்வான வட்டிக்குக் கடன் தருகிறது . இதன்மூலம் அது தனது 
பங்குநர்களுக்கு ( Shareholders ) இலாபம் ஈட்டித்தர விழைகிறது . 
எனவே அஃது இலாப நோக்கோடு இயங்கிவரும் தொழி 
லமைப்பேயாகும் . இலாபம் விழையும் அமைப்பே ஆயினும் , 
அது மக்களுக்குப் பயன்மிக்க பணிபுரிகிறது . வைப்புகள் எனும் 
பெயரில் கடன் வாங்குவதன் வழியாக , அது மக்களிடமிருந்து 
சேமிப்புகளைத் திரட்டுகிறது . அவர்களிடம் சிக்கனம் , சேமிப்பு 
ஆகிய பழக்கங்களை ஊக்குவிக்கிறது . கடன் தருவதன் வழியாக 
வும் முதலீடு செய்வதன் மூலமாகவும் அது வாணிகர் -- தொழில் 
நடத்துவோருக்கு மிகவும் தேவைப்படும் நிதி வழங்குகிறது . ஒரு 
புறம் உபரியாகப் பணம் வைத்திருப்போர் , மறுபுறம் பணம் 
தேவைப்படுவோர் ஆகிய இரு வகை மக்களையும் இணைக்கும் 
பாலமே வங்கிகளாம் . 





வங்கி வகைகள் 


அவை ஆற்றும் பணி அடிப்படையில் வீங்கிகளை , இவ்வாறு 
பாகுபாடு செய்யலாம் : 

( 1 ) மைய வங்கி 
( 2 ) வாணிக வங்கிகள் 


154 


( 8 ) நாணயமாற்று வங்கிகள் 
( 4 ) தொழில்சார் வங்கிகள் அல்லது முதலீட்டு வாங்கிகள் 
( 5 ) வேளாண்மை வங்கிகள் 
( 6 ) சேமிப்பு வங்கிகள் 

அவற்றின் அமைப்பு , உடைமையுரிமை ( ownership ) இவற் 
றின் அடிப்படையில் , வங்கிகளின் பாகுபாடு ஆவன : 

( i ) கூட்டுப் பங்கு வங்கிகள் ( Joint Stock Banks ) 
( ii ) பொதுத்துறை வங்கிகள் அல்லது அரசுத்துறை வங்கிகள் 

( Government Banks ) 
( iii ) கூட்டுறவு வங்கிகள் ( Co - operative Banks ) 
- ( iv ) அஞ்சலகச் சேமிப்பு வங்கிகள் ( Post Osce Saviags 

Banks ) 
( v ) நாட்டுப்புற , இட்தியர் ( Indigenous Bankers ) 

இந்நூலில் நாம் ( அ ) வாணிக வங்கிகள் ( ஆ ) கூட்டுறவு 
வங்கிகள் ( இ ) நாட்டுப்புற வங்கியர் ( ஈ ) அஞ்சலகச் சேமிப்பு. 
வங்கிகள் பற்றி மட்டுமே காணுவோம் . மேலும் , மைய வங்கிபற்றி 
இதே அத்தியாயத்தில் இந்திய ரிசர்வு வங்கி ( Reserve Bank of 
India ) என்னும் தலைப்பில் ஆராய்வோம் . 


வாணிக வங்கிகள் 


பொதுவாக வங்கி எனும் சொல் வாணிக் வங்கிகளையே 
குறிக்கிறது . ஒவ்வொரு நாட்டிலும் வாணிக வங்கிகளே பெரும் 
பான்மையாகக் காணப்படுவது வழக்கம் . 1977 ஜூன் இறுதியில் 
இந்தியாவில் 130 வாணிக வங்கிகளும் , அவற்றிற்கு 24,802 
கிளைகளும் இருந்தன . இந்திய ஸ்டேட் வங்கி , இந்தியன் வங்கி , 
இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி ஆகியவற்றை அவற்றுக்கு மேற் 
கோளாகக் கூறலாம் . வாணிக வங்கிகள் நாட்டுக்கு அரும்பணி 
ஆற்றுகின்றன . நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு , அவை 
புரியும் சேவை பாராட்டு தற்குரியது . நாட்டில் பயனற்றுக் 
கிடக்கும் சேமிப்புகளைத் திரட்டி , அதைக் கொண்டு தொழில் 
களுக்கும் வாணிகத்திற்கும் தேவையான கடன் வசதிகளை 
அளிக்கின்றன . அவை பொதுமக்களிடமிருந்து திரட்டும் பணம் 
அவர்கள் கேட்கும்பொழுதோ குறுகிய காலங் 

கழித்தோ 
திருப்பித் தரத்தக்கதாகும் . எனவே , அவை இக்குறுந்தவணைப் 
பணத்தைக் கொண்டு நெடுந்தவணைக் கடன் வழங்கமுடியாது . 


4 


155 


1 


பொது 


அவை பெரும்பாலும் தருவது குறுந்தவணைக கடனே . அலை 
தரும் இடைத் தவணைக் கடன் ஓரளவே . அவை தமது 
நிதிகளைக் கடன் கொடுப்பதிலும் முதலீடு செய்வதிலும் பாது 
காப்பு , எளிவரல் தன்மை , ( கொடுத்த பணத்தை எளிதாகத் 
திரும்பப் பெறுவதற்கான வாய்ப்பு- Liquidity ) , இலாபநோக்கு 
எனும் மூன்று தேவைகளுக்குத் தக்க முக்கியத்துவம் கொடுத்துச் 
செயல்பட்டு வருகின்றன . 

வாணிக வங்கியின் பணிகள் 
வாணிக வங்கி ஆற்றும் பணிகள் பற்பல . அவற்றில் முக்கிய 
மானவற்றை இப்பொழுது காணுவோம் : 
( 1 ) வைப்பு ஏற்பு 

மக்களிடமிருந்து வைப்புத் திரட்டுவது அதன் 
தலையாய பணிகளில் ஒன்றாகும் . பொதுமக்களிடமிருந்து 
வைப்புத் திர்ட்டும்போது , கடன்பெறுநர் எனும் நிலையில் 
அது பணிபுரிகிறது . அது வைப்பு ஏற்றுக்கொள்ளும் பொழுது ,, 
வைப்பிடுநர் அதன் வாடிக்கையர் ( Customer ) ஆகின்றனர் . 
வைப்புகளை ஏற்றுக்கொள்வதன்மூலம் அது , பணப் பாதுகாப்பு 
குறித்த சிக்கல் , இடர் இவற்றைத் தானே ஏற்றுக்கொண்டு அவற்றி 
னின்றும் பொதுமக்களுக்கு விடுவிப்பு அளிக்கிறது . வங்கித் 
தொழில் பெரும்பாலும் பிறருடைய பணத்தின் அடிப்படையில் 
தான் நடைபெறுகிறது . எனவே , வங்கிகள் பொதுமக்களிட 
மிருந்து வைப்புத் திரட்டுவதில் தக்க அக்கறை காட்டுகின்றன . 
இதுவே அவை பலவகையான வைப்புகளை ஏற்றுக்கொள்ளு 
வதற்குரிய காரணமுமாகும் . வாணிக வங்கிகள் ஏற்றுக்கொள்ளும் 
முக்கியமான வைப்புகளாவன : 
( அ ) நடப்பு வைப்பு அல்லது கேட்பு வைப்பு ( Current 

Deposit ) 
( ஆ ) நிலை வைப்பு அல்லது பருவ வைப்பு ( Fixed Deposit ) . , 
( இ ) சேமிப்பு வைப்பு ( Savings Deposit or Term Deposit ) 

( அ ) நடப்பு வைப்பு : நடப்பு வைப்பு பெற்றுக்கொண்டு , அந்த 
வாடிக்கையர் பெயரில் வங்கி தொடங்கும் கணக்கிற்கு நடப்புக் 
கணக்கு எனப் பெயர் . எப்பொழுது வாடிக்கையருக்குப் பணம் 
தேவைப்படுகிறதோ , அப்பொழுது அவர் நடப்பு வைப்பிலுள்ள 
பணத்தை எடுக்கலாம் . நடப்பு வைப்பு வட்டிக்கு உரியதன்று .. 
அதிலிருந்து பணம் எடுப்பதற்குக் காசோலைகளைப் பயன்படுத்த 
வேண்டும் பெரும்பாலும் தொழில் நடத்துபவர்களே நடப்புக் 
கணக்குத் தொடங்குகின்றனர் . வசதி , பாதுகாப்பு . இந்த இரு 


- 


-156 


காரணங்களுக்காகவே இக்கணக்கு தொடங்கப்படுகிறது . குறைந் 
தது 500 ரூபாய் கொண்டுதான் நடப்புக் கணக்கைத் தொடங்க 
இயலும் . 


( ஆ ) நிலை வைப்பு : ஒரு மாதம் , ஓர் ஆண்டு , ஐந்து 
அல்லது பத்து ஆண்டுகள் என நிலையான காலத்திற்கு வைக்கப் 
படும் வைப்புக்கு நிலை வைப்பு எனப் பெயர் . அந்த நிலையான 
காலம் கழிந்த பிறகே அதைத் திரும்பப்பெற இயலும் . நிலை 
வைப்பின்மீது காசோலை வழங்க இயலாது ; , அதிலுள்ள தொகை 
யைக் காசோலை வழங்கித் திரும்பப்பெற இயலாது . அதன்மீது 
மிதமான வட்டி தரப்படுகிறது . நிலை வைப்பு இடுவோர் அதை 
ஒரு முதலீடாகக் கருதுகின்றனர் . பாதுகாப்பு , மிதமான 
வருவாய்க்கு வாய்ப்பு இந்த இரு காரணங்களுக்காகவே மக்கள் 
இந்த வைப்பில் பணமிடுகின்றனர் . இந்த வைப்பு பெற்றுக் 
கொண்டு அந்த வங்கி ( நிலைவைப்பு இரசீது வழங்குகிறது . 
இந்த இரசீதைத் திரும்பத் தந்தால் தான் , இந்த வைப்பைத் 
திரும்பபெற இயலும் . 


( இ ) சேமிப்பு வைப்பு : நடுத்தர வருவாய் , குறைந்த 
வருவாய் உள்ள மக்களிடையே சிக்கனம் , சேமிப்புப் போன்ற 
பழக்கங்களை வளர்ப்பதற்காகவே வாணிக வங்கிகள் சேமிப்பு 
வைப்புகளை ஏற்றுக்கொள்ளுகின்றன . சேமிப்பு வைப்பு இடுபவர் 
இந்த வைப்பிலிருந்து வேண்டும் பொழுது பணம் எடுக்கலாம் . 
ஆனால் இதிலிருந்து பணம் எடுப்பது குறித்துச் சில கட்டுப் 
பாடுகள் விதிக்கப்படுவது வழக்கம் . எடுத்துக்காட்டாக , மாதத்தில் 
பத்துத் தடவைக்குமேல் இதிலிருந்து பணம் எடுக்கமுடியாதவாறு 
இருக்கலாம் . மேலும் இக்கணக்கிலிருந்து ஒவ்வொரு முறையும் 
ஒரு குறிப்பிட்ட தொகைக்குமேல் எடுக்க முடியாதவாறு இருக் 
கலாம் . ஆனால் நடைமுறையில் இந்தக் கட்டுப்பாடுகள் 
அவ்வளவு கண்டிப்பாகக் கடைப்பிடிக்கப்படுவதில்லை . நம் 
நாட்டில் சேமிப்பு வைப்பிலிருந்து 

பணம் 

எடுப்பதற்குக் 
காசோலைகளைப் பயன்படுத்தலாம் . இவ்வைப்பு 

மிதமான 
வட்டி தரக்கூடியது . நம் நாட்டில் இவ்வைப்புகள் மீது தரப்படும் 
தற்போதைய வட்டி வீதம் 5 விழுக்காடு ஆகும் . 

பின்வரும் வைப்பு வகைகள் எனும் தலைப்பில் இந்த 
வைப்புகள் பற்றி மேலும் விரிவாகக் கூறப்படும் . 


( 2 ) கடனளிப்பும் முதலீடு செய்கையும் 

கடனளித்தலும் முதலீடு செய்தலும் வாணிக வங்கிகளின் 
இரண்டாவது முக்கியமான பணியாகும் . இந்த வகைகளில் தாம் 


, 


157 


அவை பேரளவில் திரட்டும் வைப்புப் பணங்களைப் பயன் 
படுத்தி வருகின்றன . அவை தமது வருமானத்தில் பெரும் 
பகுதியை ஈட்டுவதும் இப்பணிகள் வழியாகத்தான் . கடனளிப் 
பதும் முதலீடுசெய்வதும் பிறரது பணம் என்பதைக் கருத்தி 
லிருத்தி அவை விழிப்பாகச் செயல்பட வேண்டும் . பாதுகாப்பு , 
எளிவரல் தன்மை ( Liquidity ) , இலாபம் என்ற மூன்று கருத்து 
களின் அடிப்படையில் அவற்றின் செயல்பாடு அமையவேண்டும் . 
அதாவது கடன் , முதலீடு என்ற வகைகளில் அவை ஈடுபடுத்தும் 
பணத்திற்குப் பாதுகாப்பு இருக்கவேண்டும் ; அக்கடன்களும் 
முதலீடுகளும் இழப்பின்றி எளிதில் ரொக்கமாக்கக்கூடியவையாக 
இருத்தல் வேண்டும் ; அதேபோழ்து அவை இலாபம் ஈட்டுபவை 
யாகவும் அமைய வேண்டும் . 


1 


வங்கிகள் திரட்டும் வைப்புகள் அவற்றின் வாடிக்கையருக்குத் 
தேவைப்படும்பொழுதோ குறுகிய காலத்திற்குப் பிறகோ , திருப் 
பித்தரத்தக்கவை என முன்னரே கண்டோம் . எனவே அந்த 
வைப்புகளைக்கொண்டு அவை குறுந்தவணைக் 

கடன்கள் 
தருவதே விவேகமாகும் . அதாவது , அக்கடன்களின் தவணைக் 
காலம் ஆறு மாதங்களுக்கு மேற்பட்டு இருக்காது . வங்கிகள் 
ஒன்றிலிருந்து மூன்று ஆண்டுகளுக்குள் திருப்பிச் செலுத்தத்தக்க 
இடைத்தவணைக் கடன்களும் ஓரளவு தருகின்றன . 5 ஆண்டு , 
களுக்கும் , அதற்கு மேற்பட்ட காலத்திற்குமான நெடுந்தவணைக் 
கடன்கள் தருவதை அவை தவிர்த்து வருகின்றன அவை 
வாணிகர்கள் , தொழில் நடத்துவோர் ஆகியவர்களின் நடைமுதல் 
( Working Capital ) தேவைகளுக்குக் கடன் வழங்குவதையே 
முக்கியமாகக் கருதுகின்றன . அவை அவர்களின் ஆக்கப் பணி , 
களுக்குக் கடன் தருவதையே தமது குறிக்கோளாகக்கொண்டு 
இயங்குகின்றன . அதேபோழ்து அவை நுகர்வோருக்கும் அவர் 
களுக்குத் தேவைப்படும் தொலைக்காட்சி , குளிர்பதனப் பெட்டி , 
மாவாட்டு இயந்திரம் போன்ற விலையுயர்ந்த பொருள்களை 
வாங்குவதற்கு உதவும் பொருட்டுக் கடனளித்து வருகின்றன . 


வங்கிகள் மதிப்புவாய்ந்த பிணையங்களைப் பெற்றுக் 
கொண்டே பெரும்பாலும் கடனளிப்பது வழக்கம் . அரசுப் பிணை 
யங்கள் , நிறுமங்களின் பங்குகள் , நிறுமங்களின் கடனீட்டுப் 
பத்திரங்கள் ( Debentures ) , சரக்குகள் , சரக்குரிமை ஆவணங்கள் 
போன்றவையே அப்பிணையங்களில் சிலவாகும் . அப்பிணை 
யங்கள் எளிதில் ரொக்கமாகத் தக்கவையாகவும் , நிலையான 
மதிப்பு வாய்ந்தவையாகவும் இருத்தல் வேண்டும் . அந்நிலை 
யிலும் வங்கிகள் பிணையங்களின் மதிப்புக்குச் சமமாகக் கடன் 


158 


வழங்குவதில்லை . எடுத்துக்காட்டாகப் பிணையங்களின் மதிப்பு 
ரூ . 10,000 எனில் , பிணையங்களின் தரத்திற்கேற்ப , அவை 
தரும் கடன் ஆறாயிரத்திலிருந்து எட்டாயிரம் ரூபாய் வரை மாறு 
படலாம் . அதாவது , அவை பிணைய மதிப்பில் 20 விழுக்காட்டி 
லிருந்து 40 விழுக்காடுவரை , ஏன் சில நேரங்களில் 50 விழுக் 
காடுகூட் , எச்சஓரமாக ( Margin ) இருத்திக் கொள்ளுகின்றன . 
இவ்வாறு கடனுக்கு ஈடாக அவை பெறும் பிணையங்கள் துணைப் 
பிணையங்கள் ( Collateral Securities ) 

அழைக்கப்படு 
கின்றன . காரணம் , அனைத்துக் கடன்களுக்கும் கடன் பெறுநரின் 
ஆள்சார் பிணையமே ( Personal Security ) தலையாய பிணைய 
மாகும் ; அவர்கள் தரும் புறப் பிணையங்கள் அனைத்தும் 
துணைப் பிணையங்களே . எனவே கடன் பெறத் தகுதியுள்ள 
வர்களுக்கு மட்டுமே அவை கடன் தருகின்றன . 


என 


விக்கின்றன ; 


எந்த வங்கியும் எந்தவித வேறுபாடும் காட்டாமல் அனை 
வருக்கும் கடன் தருவதில்லை - அனைத்துச் செயல்களுக்கும் 
கடனளிப்பதில்லை . யார் யாருக்குக் கடன் தருவது , அவர்களுக் 
கும் எந்தெந்தச் செயல்களுக்குக் கடன் தருவது என எண்ணிப் 
பார்த்துக் கடனளிப்பதன் மூலம் அவை நாட்டுக்கு மிகவும் பயன் 
தரத்தக்க தொழில்கள் மட்டுமே வளர்வதற்கு உதவி புரிகின்றன . 
" அவை பாடுபடுவோரை , விவேகமுள்ளவர்களை , காலப்படி 
செய்யும் நெறிவாய்ந்தவர்களை , நேர்மையானவர்களை ஊக்கு 

அதேசமயம் அவை ஊதாரிகளுக்கு , சூதாடி 
களுக்கு , பொய்யருக்கு , வீணர்களுக்கு உதவுவதில்லை . 
எனவே அவை வாணிக நற்பண்புகளின் பாதுகாவலர்கள் 
எனப் போற்றப்படுவதில் வியப்பேதுமில்லை . எனினும் , அவை 
பிணையமற்ற கடன் வழங்குவதை அறவே நிறுத்த முடிவ 
தில்லை . துணைப் பிணையமற்றவை என்ற முறையில் அக் 
கடன்கள் வெற்றுக் கடன் ( Clean or Unsecured Loans ) என 
அழைக்கப்படுகின்றன . கடன் பெறுநரின் கடனுறுதிச் சீட்டைப் 
பெற்றுக்கொண்டு அத்தகைய கடன்கள் வழங்கப்படுகின்றன. 
மேல்வரைப்பற்று , ரொக்கக் 

கடன் , கடடன் , மாற்றுச் 
சீட்டுகளை வட்டஞ்செய்தல் என்ற நான்கு வடிவங்களில் 
வங்கிகள் கடன் தருவது வழக்கம் . 

அ ) மேல்வரைப்பற்று ( Overdraft ) : வங்கிகள் தம்மிடம் 
நடப்புக் கணக்கு வைத்திருக்கும் வாடிக்கையருக்கே இத்தகைய 
கடன் வசதி வழங்குவது வழக்கம் . மேல்வரைப்பற்று அனுமதிக் 
- கப்படும் வாடிக்கையர் அவருடைய நடப்புக் கணக்கில் அந்த 
அளவுக்கு மிகுபற்று உருவாகும் வரை அக்கணக்கிலிருந்து பணம் 


. 


* 159 


எடுக்கலாம் . இது 60 நாள்களுக்குள் அடைக்கப்படவேண்டிய , 
தற்காலிகக் கடன் வசதியாகும் . அளிக்கப்படும் மேல்வரைப் 
பற்றை அவர் எந்த அளவு பயன்படுத்துகிறாரோ அதற்கேற்பவே 
வட்டி விதிக்கப்படும் . எவ்வெப்பொழுது அவரிடம் உபரியாகப் 
பணம் இருக்கிறதோ , அப்பொழுதெல்லாம் அவர் அதைத் தனது 
கணக்கில் செலுத்தி வரலாம் ; இதனால் அவர் செலுத்த 
வேண்டிய வட்டி குறைவதோடு , மேலும் பெறத்தக்க கடன்வசதி 
அதிகரிப்பது அறியற்பாலது . அவர் அனுமதிக்கப்பட்ட மேல் 
வரைப்பற்றை அறவே பயன்படுத்தாத நிலையில் , அவர் 
அதில் ஒரு குறைந்தபட்சத் தொகைமீது வட்டி செலுத்துமாறு 
கேட்கப்படுவது உண்டு . ஏனைய வகைக் கடன்கள் போலவே , 
மேல்வரைப்பற்றும் அரசுப் பிணையங்கள் , ஆயுள் காப்பீட்டுத் 
திட்டாவணங்கள் ( பாலிஸிகள் ) , பங்குகள் , கடனீட்டுப் பத் 
திரங்கள் , போன்ற தக்க பிணையங்கள் பேரிலேயே வழங்கப் 
படு கின்றன . மேல்வரைப்பற்றின் அளவு , 

தரப்படும் 
காஃயங்கள் ஆகியவற்றிற்கேற்ப அதன்மீதான வட்டி வீதம் 
ஆண்டுக்கு ஒன்பதிலிருந்து பதினாறு விழுக்காடு வரை மாறு 
படுகிறது . செல்வாக்குள்ள வாடிக்கையருக்கு ரூ . 2,500 வரை 
துணைப் பிணையங்கள் இல்லாமலேயே இக்கடன் வசதி தரப் 
படுவதும் உண்டு. 


( ஆ ) ரொக்கக் கடன் : வாணிக வங்கிகள் வழங்கும் குறுந் 
தவணைக் கடன் வசதிகளில் மிகப் பெருவாரியாகப் பயன்படுத்தப் 
படுவது ரொக்கக் கடன் வசதியே . சரக்குகள் , ஏட்டுக் கடன் 
( Book Debts ) , ஏனைய ஒருவர் அல்லது இருவர் தரும் பொறுப் 
புறுதி ( Guarantee ) போன்ற பிணையங்கள் பேரில் இக்கடன் வசதி 
அளிக்கப்படுகிறது . சிற்சில நேரங்களில் துணைப் பிணையம் 
எதுவும் இல்லாமலும் இவ்வசதி அளிக்கப்படுவதுண்டு . நடப்புக் 
கணக்கு வைத்திருக்காத நபர்களுக்கும் இக்கடன் வசதி அளிக்கப் 
படுகிறது . மேல்வரைப்பற்றைக் காட்டிலும் இது நீண்ட காலத் 
திற்குத் தரப்படும் கடன் வசதியாகும் . 


மேல்வரைப்பற்று போலவே ரொக்கக் கடனிலும் எந்த 
அளவு அந்த வசதி உண்மையாகவே பயன்படுத்தப்படுகிறதோ , 
அந்த அளவுக்கு மட்டுமே வட்டி விதிக்கப்படும் . இருப்பினும் பயன் 
படுத்தப்படும் தொகை ஒரு குறைந்தபட்ச அளவுக்கும் குறைவாக 
இருப்பின் , அந்தக் குறைந்தபட்ச அளவுமீது வட்டி விதிக்கப் 
படுவது வழக்கம் . பொதுவாக ரொக்கக் கடனில் 30 % அளவு இக் 
குறைந்தபட்சத் தொகையாக நிருணயிக்கப்படுகிறது . ரொக்கக் 
கடன் வசதி அதிக காலத்திற்குப் பயன்படுத்தப்படும் என்பது 


. 


( 160 , 


தவிர , ஏனைய இயல்புகளில் இது மேல்வரைப்பற்றைப்போன்றே 
இருக்கிறது . எந்தச் செயலுக்காக அக்கடன் வசதி நாடப்படுகிறது 
என்பதைப் பொறுத்து அதன் வட்டி வீதமும் ஆண்டுக்கு ஒன்பதி 
லிருந்து பதினாறு விழுக்காடுவரை மாறுபடுகிறது . 


( இ ) கடன் ( Loan ) ; வங்கிகள் அவற்றின் வாடிக்கை 
யருக்கோ , வாடிக்கையரல்லாதாருக்கோ கடன் வழங்கலாம் 
என்பது கோட்பாடு . ஆனால் நடைமுறையில் இந்த வசதியையும் 
அவை தமது வாடிக்கையருக்கு மட்டுமே நல்குகின்றன . அவை 
வாடிக்கையருக்குக் கடன் தரும் பொழுது , அதை அவருக்கு 
ரொக்கமாகத் தராமல் தேவைப்படும்பொழுது எடுத்துக் கொள்ளு 
மாறு அவருடைய நடப்புக் கணக்கில் வரவு வைக்கின்றன . அவர் 
இந்த வசதியை முற்றும் பயன்படுத்தினாலும் , பயன்படுத்தா 
விட்டாலும் முழுத் தொகைக்கும் அவை வட்டி விதிக்கின்றன . 
மேல்வரைப்பற்று , ரொக்கக்கடன் ஆகிய இரண்டைக் காட்டிலும் 
அதிக காலத்திற்குப் பயன்படுத்திக் கொள்ளப்படுமாறும் சற்றுக் 
குறைவான வட்டிக்கும் இந்த வசதி அளிக்கப்படுகிறது . 


. 


( ஈ ) மாற்றுச்சீட்டுகளை வட்டஞ்செய்தல் : மாற்றுச் சீட்டுக் 
கும் , அடமானத்திற்கும் உள்ள வேறுபாட்டை அறிந்தவரே 
சிறந்த வங்கியாகத்திகழலாம் . அசையாச் சொத்துகளை அடமான 
மாகப் பெற்றுக்கொண்டு கடன் தருவதைக் காட்டிலும் மாற்றுச் 
சீட்டுகள் பேரில் கடன் தருவதே விவேகமுள்ள வங்கியருக்கு 
அழகு . வங்கியரின் கடன்களுக்கு மாற்றுச் சீட்டுகளே மிகவும் 
விரும்பத்தக்க பிணையங்களாகும் . மாற்றுச் சீட்டுகள் தம்மைத் 
தாமே தீர்த்துக்கொள்ளும் தாள்களாகும் . வாணிக நடவடிக்கை 
யினின்று எழும் மாற்றுச் சீட்டு அந்த நடவடிக்கைக்குரிய பணம் 
எதிர்பார்க்கப்படும்பொழுது முதிர்வடையத் தக்கதாக எழுதப் 
படுகிறது ; எனவே அது தனக்குத்தானே பணம் செலுத்திக் 
கொள்கிறது . 


நல்ல மாற்றுச் சீட்டுகளை வட்டஞ்செய்வதற்கு , வங்கிகள் 
எப்பொழுதுமே தயாராக இருக்கின்றன . நல்ல மாற்றுச் சீட்டுகள் 
பெற்றிருக்க வேண்டிய பண்புகள் இரண்டு . ஒன்று , அவை 
உண்மையான வாணிக நடவடிக்கைகளின் அடிப்படையில் எழ 
வேண்டும் ; இரண்டாவது , அவற்றின் எழுது நரும் ( Drawer ) 
எழுதப் பெறுநரும் ( Drawee ) திடமான நிதி நிலை உடையோராக 
இருத்தல் வேண்டும் . மாற்றுச் சீட்டுகளை வைத்திருப்போருக்கு 
உடன் 

பணம் தேவைப்படலாம் ; அவை முதிர்வு பெற்றுச் 
செலுத்த உரியவையாகும்வரை காத்திருக்க விரும்பாத நிலையில் 


161 


அவர்கள் அவற்றை வங்கியரிடம் வட்டம் செய்து உடனடியாக 
ரொக்கம் பெற விழையலாம் . வட்டம் செய்யும் பொழுது அவர்கள் 
அவற்றின் முகமதிப்பை முழுதாகப் பெறவியலாது. அவர்கள் 
பெறக்கூடிய தொகை , முகமதிப்பிலிருந்து வட்டம் ( Discount ) 
கழிந்த மீதமேயாகும் . வங்கியர் வட்டம் என்பது , மாற்றுச் 
சீட்டின் முகமதிப்பிற்கும் அவை வட்டம் செய்தால் உடனடியாகக் 
கிடைக்கக்கூடிய பணத்திற்குமுள்ள வேறுபாடேயாகும் . இந்த 
வட்டம் , மாற்றுச்சீட்டு முதிர்வு பெறுவதற்கு இன்னும் எவ்வளவு 
காலம் உள்ளதோ அந்தக் காலத்திற்கு அதன் முகமதிப்பின் மீது 
கணக்கிடப்படும் வட்டியே ஆகும் . 


முதலீடு : வாணிக வங்கிகள் அவற்றின் நிதியில் கணிசமான 
பகுதியை ( முப்பதிலிருந்து முப்பத்தைந்து விழுக்காடு வரை ) 
அரசுப் பிணையங்களிலும் ஏனைய பொன்னருகுப் பிணையங் 
களிலும் ( Gilt - edged Securities ) முதலீடு செய்கின்றன . முதிர்வு 
பெறும்பொழுது அவற்றிற்குரிய பணம் செலுத்தப்படுவது , அது 
வரை அவற்றின் மீதான வட்டி முறையாகச் செலுத்தப்படுவது 
ஆகிய இரண்டு அம்சங்களிலும் பெருமளவு உறுதியான 
தன்மையைப் பெற்றுள்ள பங்கு - மாற்று நிலைய ஈடுகளே பொன் 
னருகுப் பிணையங்களாம் . வாணிக வங்கிகள் திரட்டும் நிதிகள் 
அவற்றின் வாடிக்கையர் கேட்கும்பொழுதோ குறுகிய காலத் 
திற்குப் பிறகோ திருப்பிச் செலுத்த வேண்டியவையாக இருப்பதை 
நாம் அறிவோம் . எனவே அந்த நிதிகளை எந்த அளவு முதலீடு 
செய்வது , எத்தகைய முதலீடுகளில் இட்டு வைப்பது என்பதில் 
வங்கிகள் மிகவும் விழிப்பாக இருக்க வேண்டும் . அவற்றின் 
முதலீடுகள் பாதுகாப்பானவையாக , எளிதில் ரொக்கமாக்கத் 
தக்கவையாக , இலாபம் ஈட்டும் வலிமை பொருந்தியவையாக 
இருத்தல் வேண்டும் . மேலும் அந்த முதலீடுகள் நெருக்கடி 
நேரத்தில் மைய வங்கியால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுக் கடன்வசதி 
தரப்படத்தக்கவையாகவும் இருத்தல் வேண்டும் . 


( 3 ) முகமைப் பணிகள் ( Agency Services ) 

கடன் பெறுதல் , கடன் அளித்தல் என்ற இரண்டு முதன்மை 
யான பணிகள் தவிர துணைப் பணிகள் பலவும் வாணிக வங்கிகள் 
புரிகின்றன . வாடிக்கையரின் வசதி கருதியே அவை இப்பணிகள் 
செய்கின்றன . வங்கிகளிடையே போட்டி பெருகிவரும் இந்நாளில் , 
அவை இப்பணிகளை மேன்மேலும் செம்மையாகச் செய்தும் , 
மேலும் பல புதிய பணிகளைச் செய்ய முன்வந்தும் வாடிக்கை 
யரைத் தம்பால் ஈர்க்க முயலுகின்றன . இத்துணைப் பணிகளை 

வா -11 


162 


என 


( அ ) முகமைப் பணிகள் , ( ஆ ) பொதுப்பயன் பணிகள் 
இருவகையாகப் பாகுபாடு செய்யலாம் . 


கின்றன . 


வாடிக்கையரின் முகவர் என்னும் நிலையில் வாணிக வங்கிகள் 
செய்யும் பணிகள் முகமைப் பணி எனப்படும் . இவ்வங்கிகள் 
அவற்றின் வாடிக்கையர் வைத்துள்ள கடனீட்டுப் பத்திரங்களுக்கு 
வட்டியும் , பங்குகளுக்குப் பங்காதாயமும் ( Dividend ) வசூலித் 
துத்தர முன் வருகின்றன . அவை 

அவை . அவற்றின் வாடிக்கையர் 
சார்பில் அவர்கள் செலுத்தவேண்டிய காப்பீட்டு முனைமம் , 
வாடகை , சங்கச் சந்தா போன்றவற்றைச் செலுத்தத் தயாராக 
இருக்கின்றன . இவ்வாறு வசூலிக்கும் பணத்தை அவை அவர் 
களது நடப்புக் கணக்கில் வரவும் , செலுத்தும் பணத்தை அக் 
கணக்கில் பற்றும் வைக்கின்றன . வாடிக்கையர் சார்பில் அவை 
முதலீடுகளை வாங்குவதற்கும் விற்பதற்கும் தயாராக இருக் 
அவை வாடிக்கையரின் 

நிறைவேற்றுநராகவும் 
{ Executors ) , பொறுப்பாண்மையராகவும் ( Trustees ) செயல்பட 
முன்வருகின்றன . வாடிக்கையர் அவர்களது கணக்குகளில் இடும் 
காசோலைகளையும் , மாற்றுச் சீட்டுகளையும் அவை வசூலித் 
துத் தருகின்றன . இந்த முகமைப் பணிகளுக்காக அவை சிறிது 
கட்டணம் விதிக்கின்றன . 
( 4 ) பொதுப்பயன் பணிகள் 

வாடிக்கையர் அவர்களுடைய உடைமைகளைப் பாதுகாப் 
பாக வைப்பதற்கு ஏற்ப வங்கிகள் பாதுகாப்புப் பெட்டக வசதிகள் 
( Safe Deposit Vaults ) அளிக்கின்றன . 

அவை அவர்தம் வாடிக்கையருக்கு நாணய உறுதிக் கடிதம் 
( Letter of Credit ) வழங்குகின்றன . ( நாணய - உறுதிக் கடிதம் 
என்பது அதில் சொல்லப்பட்டுள்ள நிபந்தனைகளுக்கேற்ப 
வரையப்படும் மாற்றுச் சீட்டுகள் முறையாக மதிக்கப்பட்டுப் 
பணம் செலுத்தப்படும் என உறுதியளித்து வங்கியர் விடுக்கும் 
கடிதமாகும் . ) 


அவை அவற்றின் வாடிக்கையருக்குச் சரக்குகளை ஏற்றுமதி 
இறக்குமதி செய்வதற்கு உதவுகின்றன . வாடிக்கையர் உள் 
நாட்டிலோ அயல் நாடுகளிலிருந்தோ சரக்குகளைக் கடன் அடிப் 
படையில் கொள்முதல் செய்வதற்கு அவர்களுக்கு வங்கிகள் தமது 
பெயரைப் பயன்படுத்திக் கொள்ளுவதற்கு அனுமதியளிக்கின்றன . 

அவை பல்வேறு இடங்களில் அல்லது நாடுகளில் தொழில் 
செய்துவரும் வாணிகர் , உற்பத்தியாளர் போன்றோரைப் பற்றிப் 


163 


பயன்மிக்க தகவல் திரட்டி , அவற்றைத் தமது வாடிக்கை 
யருக்குத் தந்து தவுகின்றன . 

வங்கிப் பணவிடை , அஞ்சல்வழி மாற்றம் ஆகியவை மூலமாக 
அவை இடத்திற்கிடம் பணம் அனுப்பும் வசதியைக் குறைந்த 
கட்டணத்திற்கு மக்களுக்கு அளிக்கின்றன . 


1 


இறுதியாக அவை தமது வாடிக்கையரின் நிலைபற்றிய 
கருத்துகள் வழங்கும் சான்றுரைஞர் ( Referees ) ஆகவும் செயல் 
படுகின்றன . அதாவது அவை தமது வாடிக்கையரின் நேர்மை , 
திடமான நிதி நிலை பற்றிய தகவல்களை அவர்களது ( வாடிக்கை 
யரின் ) வேண்டுகோளுக்கேற்பப் பிறருக்குத் தருகின்றன ; அது 
போலவே அத்தகவல்களை அவை ஏனைய வங்கிகள் வேண்டும் 
பொழுதும் தந்துவருகின்றன . மேலும் பிறரைப்பற்றிய இத்தகைய 
தகவல்களை அவை தமது வாடிக்கையருக்காக ஏனைய வங்கி 
"களிடமிருந்து பெற்றுத் தருகின்றன .. 

இத்தகைய பணிகளுக்காக வங்கிகள் சிறிதளவு கட்டணம் 
விதிப்பது உண்மையே . ஆனால் அவற்றின் வாடிக்கையர் இப் 
பணிகளுக்காகச் செலுத்தும் கட்டணத்தைக் காட்டிலும் அவற்றி 
-லிருந்து பல மடங்கு மதிப்புள்ள பயன் பெறுகின்றனர் என்பது 
அறியற்பாலது . 

வைப்பு வகைகள் 
வங்கிகளின் வாழ்வே அவை திரட்டும் வைப்புகளில் அடங்கி 
யிருக்கிறது . வங்கிகளிடமுள்ள நிதிகளில் தொண்ணூறிலிருந்து 
தொண்ணூற்றைந்து விழுக்காட்டுப் பகுதியாக அவை திரட்டும் 
வைப்புகள் அமைகின்றன . அவற்றின் செயல்பாட்டுக்கு அடிப் 
படையாக அமைவதுவே அவற்றின் வைப்புகள் தான் . அவற்றிட 
முள்ள வைப்புகளின் அளவைக் கொண்டு தான் அவற்றின் நிதி 
நிலை திடமான தா , வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அவற்றிற்கு 
இருக்கிறதா என மதிப்பிடப்படுகிறது . எனவே அவை வைப்புகள் 
திரட்டுவதில் கண்ணும் கருத்துமாக இருப்பதில் வியப்பேது 
மில்லை . பொதுமக்களைப் பொறுத்தவரை , பாதுகாப்பு , வசதி , 
அவற்றிலிருந்து கிட்டும் வருவாய் ஆகியவையே அவர்களுடைய 
பணத்தை வங்கிகளிடம் வைப்புகளாக இட்டுவைக்கக் காரணமாக 
அமைகின்றன 
வைப்புகளில் முக்கிய வகையாவன : 
( அ ) நட்ப்பு வைப்பு ( Current Deposit ) 
( ஆ ) தவணை வைப்பு ( நிலை வைப்பு ) (Fixed Deposit) 


1 


164 


* 


( இ ) சேமிப்பு வைப்பு ( Savings Deposit ) 

( ஈ ) தொடர் வைப்பு ( Recurring Deposit ) 
( அ ) நடப்பு வைப்பு ( Current Deposit ), 

பொதுவாகத் தொழில் செய்வோரே நடப்புக் கணக்கைத் 
தொடங்குவது வழக்கம் . நடப்புக் கணக்கிற்கு வங்கி வட்டி ஏதும் 
தருவதில்லை . நடப்புக் கணக்கு வைத்திருப்பவர் வங்கியிட 
மிருந்து வட்டி பெறுவதற்கு மாறாக , அவரே வங்கிக்குக் கட்டணம் 
செலுத்தும் நிலை ஏற்படலாம் . அதாவது , அவர் அக்கணக்கில் 
ரூபாய் ஐந்நூறு போன்று ஒரு குறிப்பிட்ட தொகையைக் குறைந்த 
பட்ச இருப்பாகக் கொண்டிராவிட்டால் இக்கட்டணம் செலுத்தும் 
நிலை எழலாம் . நடப்புக் கணக்கு வைத்திருப்பது எவ்வளம் 
நன்மை பயக்கத்தக்கது என்பது இதிலிருந்து தெளிவாகிறது . 


பாதுகாப்பும் வசதியுமே நடப்புக் கணக்கின் இரு பெரும் 
நன்மைகளாம் . 

வங்கிகளிடம் ஒப்படைக்கப்படும் பணம் பாது 
காப்பாக இருப்பதும் , பணமிடுபவர் அது தம்மிடம் இருந்தால் 
களவு போய்விடுமே என்ற அச்சத்திலிருந்து அதனால் விடுபடு 
வதும் நாம் அறிந்தவையே . நடப்புக் கணக்கிலிருந்து எப் 
பொழுது வேண்டுமானாலும் பணம் எடுக்கலாம் என்பதும் , யார் 
யாருக்கு அவர் பணம் கொடுக்கவேண்டுமோ அவர்களுக்கெல்லாம் 
காசோலை மூலமாகப் பணம் செலுத்தலாம் என்பதும் , அவர் 
பிறரிடமிருந்து பெறும் காசோலைகளையும் மாற்றுச்சீட்டுகளையும் 
தமது நடப்புக் கணக்கு மூலமாக வசூலிக்கப்பெறலாம் என்பதும் 
இக்கணக்கிலிருந்து வாடிக்கையர் பெறும் வசதிகளாம் . 


} 


. 


நடப்புக் கணக்கு தொடங்கும் வாடிக்கையர் அந்த வங்கியிட 
மிருந்து செலுத்துச்சீட்டு எடும் ( Paying -in - Slip Book ) , காசோலை 
ஏடும் பெறுகிறார் . மேலும் அவருக்கு அவருடைய கணக்கில் 
அவ்வப்பொழுது இடப்படும் பற்று - வரவுகளைக் காட்டும் 
செல்லேடும் ( Pass Book ) தரப்படுகிறது . அவர் அவருடைய 
கணக்கில் 

மேலும் வைப்புகளை இடுவதற்குச் செலுத்துச் 
சீட்டேட்டைப் பயன்புடுத்த வேண்டும் . அக்கணக்கிலிருந்து 
பணம் எடுப்பதற்கு , அவர் காசோலை ஏட்டைப் பயன்படுத் 
துவார் . 


( ஆ ) தவணை வைப்பு ( நிலை வைப்பு- Fixed Deposit ) 

முன்னதாகவே முடிவு- செய்துகொண்டு , ஒரு குறிப்பிட்ட 
காலத்திற்குப் பணம் இட்டால் , அது தவணை வைப்பு ( நிலை 


165 


வைப்பு ) எனப்படும் . - அக்குறிப்பிட்ட காலம் முடிவடையும் 
பொழுது தான் அதைத் திரும்பப்பெற இயலும் . இருப்பினும் , 
அந்த வங்கி விரும்பினால் அக்காலம் முடிவுறும் முன்பே வாடிக் 
கையர் அதைத் திரும்ப எடுக்க அனுமதிக்கலாம் . தவணை 
வைப்பிலிருந்து மிதமான வட்டி கிடைக்கிறது . வட்டி வீதம் 2 } 
விழுக்காட்டிலிருந்து 10 விழுக்காடுவரை மாறுபடலாம் . அதாவது , 
நீண்ட காலத்திற்கு இடும் தவணை வைப்பிலிருந்து அதிக 
வட்டியும் , குறுகிய கால வைப்பிலிருந்து குறைவான வட்டியும் 
கிட்டுகிறது . காசோலை மூலமாகத் தவணை வைப்பைத் திரும்ப 
எடுக்கமுடியாது . 15 நாள்களுக்குக் குறைவாகவம் , 10 ஆண்டு 
களுக்கு அதிகமாகவும் இந்த வைப்பை இடமுடியாது . 

கையில் உபரியாகப் பணமிருந்து அதை முதலீடு செய்ய 
விரும்பாமலும் , அதேபொழுது அதன்மீது சிறிது வட்டி ஈட்ட 
விருப்பமும் உள்ளவர்களே அதைத் தவணை வைப்பாக வைக்க 
எண்ணுவர் . அவ்வாறு வைப்பதால் , பணம் பாதுகாப்பாகவும் 
இருக்கும் -- அதேநேரம் மிதமான .. வருவாயும் பெறலாம் என்பதே 
அவர்கள் நோக்கம் . 


தவணை வைப்பில் பணமிடும் வாடிக்கையர் , அந்த வங்கி 
விடமிருந்து அவரது பெயருக்குத் தவணை வைப்பு இரசீது 
பெறுவார் . அது பணம் பெற்றுக்கொண்டதற்குச் சான்றாக வங்கி 
தரும் ஒப்புகைச் சீட்டே ஆகும் . எந்த நிபந்தனைகள் பேரில் 
அந்த வைப்பு ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ அவற்றை அந்த 
இரசீது தாங்கியிருக்கும் . வைப்பு முதிர்வடையும்பொழுது அதை 
வங்கியிலிருந்து திரும்பி . எடுக்க அந்த இரசீதைச் சமர்ப்பிக்க 
வேண்டும் . வாடிக்கையர் இரசீதை இழக்க நேர்ந்தால் ஈட்டுறுதி 
முறி ( Indemnity Bond ) ஒன்று எழுதிக்கொடுத்து அந்த வைப்பிற் 
குரிய பணத்தைப் பெறலாம் . தவணை வைப்பு முதிர்வடையுமுன் 
அவருக்கு அவசரமாகப் பணம் தேவைப்பட்டால் , அந்த 
வைப்புக்குரிய இரசீதைப் பிணையமாகத் தந்து வங்கியிடமிருந்து 
அவர் கடன் பெறலாம் . 


( இ ) சேமிப்பு வைப்பு 

நடுத்தர வருவாய , குறைந்த வருவாயுள்ள மக்களின் 
சேமிப்புகளைத் திரட்டுவதற்காக ஏற்றுக்கொள்ளப்படும் வைப்பே 
சேமிப்பு வைப்பாகும் . அது மக்களை உழைக்கவும் , சிக்கன 
மாக வாழவும் ஊக்குவிக்கிறது . அது நடப்பு வைப்பின் இயல் 
புகள் சிலவற்றையும் , தவணை வைப்பின் இயல்புகள் சிலவற் 
றையும் ஒருசேரப் பெற்றிருக்கிறது . நடப்பு வைப்பு போலவே , 


166 


வசதி 


சேமிப்பு வைப்பிலுள்ள பணத்தையும் வேண்டும்பொழுது எடுத்துக் 
கொள்ளலாம் ; அவ்வாறு பணம் எடுப்பதற்குக் காசோலையைப் 
பயன்படுத்தலாம் - ஆனால் காசோலை 

பெறுவதற்கு 
அவரது ( சேமிப்புக் ) கணக்கில் குறைந்தபட்சம் நூறு ரூபாயாவது 
இருப்பு இருத்தல் வேண்டும் . அவர் இக்கணக்கின் மூலம் பிறரிட 
மிருந்து தம் பெயரில் பெறும் காசோலைகளை வசூலிக்கப் 
பெறலாம் . தவணை வைப்புப்போல , இதன்மீது சிறிது வட்டி 
தரப்படுகிறது . இந்தியாவில் சேமிப்பு வைப்புமீது தரப்படும் 
வட்டி 5 விழுக்காடு ஆகும் ; ஒவ்வொரு மாதமும் உள்ள குறைந்த 
பட்ச இருப்பின்மீது இந்த வட்டி கணக்கிட்டுத் தரப்படுகிறது . 


சேமிப்புக் கணக்கிலிருந்து பணம் எடுப்பதற்குச் சில வரை 
யறைகள் விதிக்கப்படுவது வழக்கம் . எடுத்துக்காட்டாக , அதி 
லிருந்து ஆண்டுக்கு 100 தடவைக்குமேல் பணம் எடுக்கக்கூடாது 
என்ற வரையறை இருக்கலாம் . வங்கியிடமுள்ள சேமிப்புக் 
கணக்கில் ஒருவர் எவ்வளவு தொகை வேண்டுமானாலும் இட்டு 
வைக்கலாம் ; அதற்கு உச்சவரம்பு ஏதும் இல்லை . 


ஒருவர் சேமிப்புக் கணக்கு தொடங்கியவுடன் , அவருக்குச் 
செல்லேடும் , செலுத்துச் சீட்டேடும் தரப்படும் . செல்லேட்டில் 
அவர் அவ்வப்பொழுது அக்கணக்கில் இடும் தொகைகள் , எடுக்கும் 
தொகைகள் ஆகிய வரவுகளும் பற்றுகளும் பதிவுசெய்து தரப்படும் . 
அவர் அக்கணக்கில் மேலும் வைப்புகள் இடும்பொழுது , செலுத்துச் 
சீட்டேட்டைப் பயன்படுத்த வேண்டும் . 


* 


காசோலை வசதி இணைந்திராத சேமிப்பு வைப்புக் கணக்கு 
களும் உண்டு . அத்தகைய கணக்கிலிருந்து பணம் எடுக்கவேண்டு 
மாயின் , வாடிக்கையர் எடுப்புப் படிவம் ( Withdrawal Form ) 
ஒன்று நிரப்பி அதையும் செல்லேட்டையும் அந்த வங்கியிடம் 
தரவேண்டும் . 


. 


( ஈ ) தொடர் வைப்பு ( Recurring Deposit ) 

குறிப்பிட்ட தொகையை மாதந்தோறும் என 12 , 24 , 60 , 120 
மாதங்களுக்கு இட்டுவருதல் தொடர் வைப்பு எனப்படும் . மாதந் 
தோறும் இடும் தொகை ஐந்து ரூபாயாகவோ அதன் மடங்காகவோ 
இருத்தல் வேண்டும் . குறைந்தபட்சம் 12 மாதங்களுக்கும் , 
அதிக பட்சம் 120 மாதங்களுக்கும் தொடர் வைப்பு இட்டு வரலாம் . 
மாதந்தோறும் இடும் வைப்புத் தொகையை அந்த மாதத்தில் 
எந்த அலுவல் நாளிலும் இடலாம் . - எத்துணை மாதங்களுக்கு 
இவ்வாறு இட்டுவருவது என ஒப்புக்கொள்ளப்படுகிறதோ அந்தக் 


167 , 


காலப்பகுதி முடிவடையும்பொழுது அந்த வைப்பும் முதிர்வு பெறு 
கிறது தொடர் வைப்பில் ஒருவர் குறைந்தபட்சம் ஐந்து ரூபாயும் 
அதிகபட்சம் ஆயிரம் ரூபாயும் மாதந்தோறும் இடலாம் . இதன் 
மீது கிட்டும் வட்டி ஏழிலிருந்து பத்து விழுக்காடு வரை ஆகும் . 

இத்திட்டம் குறைவான வருவாயுள்ளவர்களைப் பெரிதும் - 
கவர்கிறது ; அவர்கள் மாதந்தோறும் சேர்க்கும் சிறு சேமிப்பை 
வங்கியில் இட்டு வளர்ப்பதற்கு இது மிகவும் உதவுகிறது . சிறு 
துளி பெரு வெள்ளமாக வளரும் இந்த வைப்புத் தொகையைக் 
கொண்டு அவர்கள் அவர் தம் குழந்தைகளின் படிப்புப் போன்ற 
பெரும் பெரும் செலவுகளைச் சமாளித்துக்கொள்ள முடிகிறது . 
மாதந்தோறும் இடும் சிறு சிறு வைப்புகள் எதிர்காலத்தில் பெருந் 
தொகையாகத் திரண்டு உருவாகின்றன . மாதம் ஐந்து ரூபாயாக 
இடும் தொடர்வைப்பு , 120 மாதங்கள் கழித்து 1,028 ரூபாயாகத் 
திரண்டெழுவதை ஈண்டு எடுத்துக்காட்டாகக் கூறலாம் . 


( 


கூட்டுறவு வங்கிகள் - 
சில விழுமிய பண்புகளை அடிப்படையாகக் கொண்டு உரு 
வாகும் பொருளாதார அமைப்பே கூட்டுறவாகும் . இலாபம் 
சேர்க்கும் குறிக்கோளோடு எழாமல் அதன் உறுப்பினர்களுக்குச் 
சேவை செய்யும் ஒரே நோக்கத்தோடு அது எழுச்சி பெறுகிறது . 
கூட்டுறவின் நோக்கம் ஏழை எளிய மக்களுக்கு உதவிபுரிவதுவே 
விவசாயி , கைவினைஞர் , தொழிலாளி , நுகர்வோர் எனும் 
நிலையில் இந்த மக்கள் ஒன்றுபட்டு உருவாக்கும் அமைப்பே 
கூட்டுறவாகும் . இவ்வாறு அவர்கள் ஒன்றுபடுவதன் நோக்கம் 
அவர்களுடைய பொதுப் பொருளாதாரத் தேவைகளை ஈடுசெய்து 
கொண்டு , அவர்தம் வாழ்க்கை நிலையை - மேம்படுத்திக் கொள்ள 
வேண்டும் என்பதே . 


இவ்வாறு கூட்டுறவுத் தத்துவங்களின் அடிப்படையில் 
ருவாகும் அமைப்புகளின் ஒரு வகையே கூட்டுறவு வங்கிகளாம் . 
அவை விவசாயி , கைவினைஞர் , சிறு தொழில் செய்வோர் 
போன்றவர்களுக்குக் கடன் வசதி அளிக்கின்றன . கிராமப்புறங் . 
களில் கடன்வசதி அளிப்பதில் அவை ஆற்றும் பணி சிறப்பு மிக்க 
தாகும் . தற்சார்பு ( Self - reliance) , சிக்கனம் ( Thrift ) ஆகிய 
பழக்கங்களை மக்களிடையே வளர்ப்பதுவே அவற்றின் குறிக் 
கோளாகும் . 


கூட்டுறவு வங்கிகள் எனும் தொகுப்பில் பிரதமக் கூட்டுறவுச் 
சங்கங்கள் , நகர் வங்கிகள் , மையக் கூட்டுறவு வங்கிகள் , மாநிலக் 


4 


168 


கூட்டுறவு வங்கிகள் ஆகியவை அடங்கியுள்ளன. பிர தமக் 
கூட்டுறவுச் சங்கங்கள் கிராம மட்டத்திலும் , நகர் வங்கிகள் நகரங் 
களிலும் , மையக் கூட்டுறவு வங்கிகள் மாவட்ட அளவிலும் , 
மா நிலக் கூட்டுறவு வங்கி மாநில அளவிலும் இயங்கி வருகின்றன . 
இவ்வாறு இந்தக் கூட்டுறவு வங்கிகள் கிராமம் , மாவட்டம் , 
மா நிலம் என மூவடுக்குக் ( Three - tire ) கடன் தரு அமைப்புகளாக 
இயங்குகின்றன 


இவையன்றி நெடுந் தவணைக் கடன் வசதி தரும் கூட்டுறவு 
வங்கிகளும் உள . அவற்றிற்கு நில வள வங்கி எனப் பெயர் . 
பிரதம நில வள வங்கிகள் வட்டம் அல்லது மாவட்ட அளவிலும் , 
மைய நில வள வங்கி மாநில அளவிலும் பணியாற்றி வருகின்றன . 
நில வள வங்கிகள் பற்றி இந்நூலில் விரிவாகக் காண வேண்டு 
வதில்லை . 


பிரதமக் கூட்டுறவுச் சங்கங்கள் , 

இவை கிராம அளவில் அங்குள்ள விவசாயிகள் , கை 
வினைஞர் போன்றோரால் அமைக்கப்படுகின்றன . இவை 
இரண்டு மூன்று கிராமங்களைத் தழுவிய முறையில் பெரிய பெரிய 
சங்கமாக அமைக்கப்படுவதே தற்பொழுதைய போக்காகும் . 
இவற்றின் உறுப்பினர் பொறுப்பு வரையறுத்ததாக இருக்கும் . 
இவை அவற்றின் உறுப்பினர்களுக்கு மட்டுமே குறுந்தவணை , 
இடைத்தவணைக் கடன் வசதி அளித்து வருகின்றன . வேளாண் 
மைக்குத் தேவையான விதை , உரம் , பூச்சிக்கொல்லி போன்ற 
பொருள்களையும் இவை கிராம மக்களுக்கு அளித்து உதவு 
கின்றன . மேலும் இவை விளைபொருள்களைச் சந்தையிடு 
வதற்கு உதவுவதோடு , வேளாண்மை சார்ந்த துணைத் தொழில் 
களின் வளர்ச்சிக்கும் ஊக்கம் அளித்தும் வருகின்றன . 


அவை சாகுபடிக்காகக் குறுந்தவணைக் கடனும் , எருது 
வாங்குதல் , நீரிறைக்கும் பொறி வாங்குதல் , கிணறு ஆழப்படுத்து 
தல் போன்ற செயல்களுக்காக -இடைத் தவணைக் கடனும் 
அளித்து வருகின்றன . இக்கடன் வசதி உற்பத்திச் செயல்களுக் 
காகவும் , பயனுள்ள காரியங்களுக்காகவும் தரப்படுகிறது . திரும்பச் 
செலுத்த எளிதாக இருக்கும் வண்ணமும் இக்கடன் சார்ந்த நிபந் 
தனைகள் அமைகின்றன . 

இச்சங்கங்கள் உறுப்பினர்களைச் சேர்க்கும்பொழுது அவர் 
களிடமிருந்து நுழைவுக் கட்டணம் , பங்கு முதல் ஆகியவற்றை 
வசூலிக்கின்றன . இவை உறுப்பினர்களிடமிருந்தும் உறுப்பின 


169 


ரல்லாதாரிடமிருந்தும் வைப்புகள் ஏற்றுக்கொள்கின்றன . இவை 
மாவட்ட மையக் கூட்டுறவு வங்கிகளிடமிருந்து பெறும் கடனே 
இவற்றின் நிதியில் பெரும் பகுதியாக அமைகிறது . இவற்றை 
நிருவகிக்கும் குழு . உறுப்பினர்கள் ஓர் ஆள் - ஒரு வாக்கு என்ற 
அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் . 


நகர நாணயச் சங்கங்கள் ( Urban Credit Societies ) 

நகர வங்கிகளும் பணியாளர் கடன் சங்கங்களும் இப்பாகு 
பாட்டில் அடங்கும் . நகர வங்கிகள் வரையறுத்த பொறுப்பு 
என்னும் அடிப்படையில் நகரங்களிலுள்ள சிறு வாணிகர் , கை 
வினைஞர் , ஊதியம் ஈட்டுவோர் போன்றோரால் அமைக்கப் 
படுபவை . அவை உறுப்பினர்களிடமிருந்து அவர்களைச் சேர்த் 
துக்கொள்ளும் பொழுது நுழைவுக் கட்டணமும் பங்கு முதலும் 
வசூலித்துக் கொள்ளுகின்றன . அவை உறுப்பினர்களிடமிருந்தும் 
ஏனைய பொது மக்களிடமிருந்தும் வாணிக வங்கிகள் போன்று 
எல்லா வகை வைப்புகளையும் ஏற்றுக்கொள்கின்றன . அவை 
தக்க ஈடுகள் பேரில் உறுப்பினர்களுக்குக் குறுந்தவணைக் கடன் , 
இடைத் தவணைக் கடன் ஆகிய இரண்டும் அளிக்கின்றன . 

பணியாளர் கடன் சங்கங்கள் எனப்படுபவை , அரசு அலு 
வலகங்களிலோ தனியார் நிறுவனங்களிலோ உள்ள பணியாளர் 
ளால் அமைக்கப்படுபவை . அவை அவற்றின் உறுப்பினர்களிடம் 
மிருந்து நுழைவுக் கட்டணமும் பங்கு முதலும் வசூலிக்கின்றன. 
அவை- உறுப்பினர்களுக்குக் குறுந்தவணைக் கடன்வசதி அளிக் 
கின்றன . இவ்வாறு அளிக்கப்படும் கடன்கள் கடன் பெற்ற உறுப் 
பினர்களின் ஊதியத்திலிருந்து , மாதத் தவணைகளாகத் 
திரும்பப் பெறப்படுகின்றன. 
மையக் கூட்டுறவு வங்கிகள் ( Central Co- operative Banks ) 

மையக் கூட்டுறவு வங்கிகள் மாவட்ட அளவில் இயங்கி 
வருகின்றன . இந்த ஒவ்வொரு வங்கியிலும் அந்தந்த மாவட் 
டத்திலுள்ள பிரதமக் கூட்டுறவு சங்கங்கள் உறுப்பினராக 
உள்ளன . பிரதமக் கூட்டுறவுச் சங்கங்களின் இணையங்களே 
( Federations ) மையக் கூட்டுறவு வங்கிகளாம் . 


T. 


மையக் கூட்டுறவு வங்கிகள் அவற்றின் உறுப்பினர்களாகிய 
பிரதமக் கூட்டுறவுச் சங்கங்களுக்குக் குறுந்தவணைக் கடனும் 
இடைத்தவணைக் கடனும் அளிக்கின்றன . சிற்றளவு விவசாயி 
களுக்கு நிதிவசதி அளிக்கப்படுவதற்கு அவை தக்க முக்கி 
யத்துவம் காட்டி வருகின்றன . அவை . அவற்றின் உறுப்புச் 


170, 


பல 


சங்கங்களிடமிருந்தும் உறுப்பினரல்லாதாரிடமிருந்தும் 
வகை வைப்புகளை ஏற்றுக்கொள்கின்றன . வாணிக வங்கிகள் 
போன்று 

அவை அவற்றின் வாடிக்கையருக்கு அவர்களின் 
காசோலை , மாற்றுச்சீட்டு , நாட்டு உண்டியல் ( Hundis ) 
போன்றவற்றை வசூலித்துத் தருவதோடு , இடத்திற்கிடம் பணம் 
அனுப்புகை வசதிகளையும் அளிக்கின்றன . அவை தமது 
உறுப்புச்சங்கங்களின் நிதிச் சமன்பாட்டு மையமாகவும் ( Balancing 
Centres ) செயல்படுகின்றன . அவை அவற்றின் உறுப்புச் சங்கங் 
களின் செயல்பாட்டை மேற்பார்வை செய்தும் வருகின்றன . 


உறுப்பினரிடமிருந்து பெறும் பங்கு முதல் , உறுப்பினர்களிட 
மிருந்தும் பொதுமக்களிடமிருந்தும் திரட்டும் வைப்புகள் , மா நிலக் 
கூட்டுறவு வங்கியிடமிருந்து பெறும் கடன் ஆகியவை இவற்றின் 
நிதியாக அமைகின்றன . 

. மாநில அரசுக் கூட்டாண்மைத் 
திட்டத்தின்கீழ் ( State Partnership Scheme ) அவை மா நில 
அரசிடமிருந்தும் பங்கு முதல் பெறுகின்றன . வேளாண்மை , 
வேளாண்மை சார்ந்த தொழில்கள் இவற்றிற்கு நிதிவசதி அளிப் 
பதற்காக அவை தக்க மா நிலக் கூட்டுறவு வங்கி மூலமாக , 
இந்திய ரிசர்வு வங்கியிடமிருந்து சலுகை அடிப்படையில், கடன் 
வசதி பெறுகின்றன 


மாநிலக் கூட்டுறவு வங்கிகள் 


மா நிலக் கூட்டுறவு வங்கிகள் 

மாநில அளவில் இயங்கி 
வருகின்றன அவை மாநிலங்களின் தலைநகரங்களில் அமைந் 
துள்ளன . ஒவ்வொரு மாநிலக் கூட்டுறவு வங்கியும் அந்தந்த 
மா நிலத்திலுள்ள கூட்டுறவுக் கடன் சங்கங்களின் உச்ச அமைப் 
பாக இயங்கி வருகிறது ; மேலும் அது அம்மா நிலத்திலுள்ள மையக் 
கூட்டுறவு வங்கிகளை உறுப்பினர்களாகக் கொண்டுள்ளது . 


மா நிலக் கூட்டுறவு வங்கிகள் அவற்றின் உறுப்பினர்களிட 
மிருந்து பெறும் பங்கு முதல் , பொது மக்களிடமிருந்து திரட்டும் 
வைப்புகள் , இந்திய ரிசர்வு வங்கியிடமிருந்து பெறும் கடன் 
ஆகியவற்றைத் தமது நிதியாகக் கொண்டு இயங்கி வருகின்றன . 
அவை இந்திய ரிசர்வு வங்கியிடமிருந்து சலுகை அடிப்படை 
யிலும் ( Concessional basis ) தாராள முறையிலும் ( Liberal terms ) 
கடன்வசதி பெற்று வருகின்றன . செப்புவோமாயின் , இந்திய 
ரிசர்வு வங்கி , ஒவ்வொரு மாநிலத்திலுமுள்ள கூட்டுறவு இயக்கத் 
திற்கு அளிக்கும் கடன் வசதியை அதைச் சார்ந்த மா நிலக் 
கூட்டுறவு வங்கி மூலமாகவே ஈந்து , வருகிறது . 


171 


1 


மாநிலக் கூட்டுறவு வங்கிகள் அவற்றின் உறுப்பினரான 
மையக் கூட்டுறவு வங்கிகளுக்குக் குறுந்தவணைக் கடனும் , 
இடைத்தவணைக் கடனும் அளித்து வருகின்றன . மாநில 
அளவில் ஒரு மையக் கூட்டுறவு வங்கியிடமுள்ள உபரி நிதியை 
அது தேவைப்படும் மற்றொரு மைய வங்கிக்கு மாற்றுவதன் மூலம் 
அவை அந்தந்த மா நிலம் சார்ந்த மையக்கூட்டுறவு வங்கிகளின் 
நிதிச்சமன்பாட்டு மையமாகச் ( Balancing Centres ) செயல்படு 
கின்றன . அவை அவற்றின் உறுப்பினராகிய மையக் கூட்டுறவு 
வங்கிகளின் செயல்பாட்டை ஒருங்கிணைக்கின்றன . அவை , 
| வாணிக வங்கிகள் போன்று , அவற்றின் வாடிக்கையருக்கு இயல் 
பான வங்கியப் பணிகள் அனைத்தும் செய்கின்றன . 


நாட்டு வங்கியர் 


நாட்டு வங்கியியல் என்பது இந்தியாவுக்கே உரித்தான . 
தனிப்பட்ட வங்கிய முறையாகும் . நாட்டு வங்கியர் மேற்கத்திய 
முறையில் அமைந்துள்ள வாணிக வங்கிகளிடமிருந்து ஒதுங்கி 
யுள்ள நிலையில் பணிபுரிகின்றனர் . அவர்கள் வங்கியத் 
தொழிலைத் தமது தனிப்பட்ட தொழிலாகவோ குடும்பத் தொழி 
லாகவோ நடத்துகின்றனர் . அவர்கள் வங்கியத் தொழிலைத் 
தனித்த முறையில் செய்யாமல் தமது குடும்பத் தொழிலுடன் 
அல்லது கழிவு வாணிகத்துடன் ( Commission business ) இணைத் 
துச் செய்கின்றனர் . மகஜன் , ஜெயின் , மார்வாரி , செட்டியார் 
போன்றோர் நமது நாட்டில் வழிவழியாக இயங்கும் நாட்டு 
வங்கியர் ஆவர் . 


நாட்டு வங்கியர் ஆற்றும் பணிகள் 

நாட்டு வங்கியர் தனிப்பட்ட ஆளாகவோ நிறுவனமாகவோ 
இருக்கலாம் எனவும் , வைப்புகள் பெறுவதும் நாட்டு 
உண்டியலில் வியாபாரம் செய்வதும் அவர்கள் தொழிலாகும் 
எனவும் , இந்திய மைய வங்கி விசாரணைக் குழு ( Indian 
Central Banking Enquiry Committee ) அவர்களைப் பற்றிக் 
கூறியிருக்கிறது . ஆனால் நடைமுறையில் அவர்கள் பொது 
மக்களிடமிருந்து , வைப்புகள் ஏதும் பெறாமல் , தமது சொந்த 
முதல் கொண்டே தொழில் செய்வதைக் காணலாம் . ஆயினும் 
அவர்களில் சிலர் வைப்புகள் பெற்றுக் கொள்ளுவதும் , 
அவற்றிற்கு வட்டி செலுத்துவதும் உண்மையே . அவர்கள் 
பெறும் வைப்புகளைக் காசோலை மூலமாகத் திரும்பப் 
பெறுவதற்கு அனுமதிக்காமல் ரொக்கமாகவே 

திரும்பப் 
பெறுவதற்கு அனுமதிக்கின்றனர் . 


172 


அவர்கள் தங்கம் , அணிகலன் , நிலம் , கடனுறுதிச்சீட்டு 
( Promissory Notes ) , நாட்டு உண்டியல் போன்று ஏறத்தாழ 
எல்லா வகை ஈடுகள் பேரிலும் கடன் வழங்குகின்றனர் . 
பலநேரங்களில் அவர்கள் மேற்கூறிய துணை ஈடுகள் ஏதுமின்றியும் 
கடன் அளிக்கின்றனர் . நாட்டு உண்டியல் மூலம் அவர்கள் 
உள் நாட்டு வாணிகத்திற்கு நிதியளிக்கின்றனர் . கிராமங் 
களிலிருந்து உள்நாட்டு வாணிக மையங்களுக்கு விளைபொருள் 
களைக் கொண்டு செல்வதற்கும் அவர்கள் நிதி வழங்குகின்றனர் . 
அவர்கள் விதிக்கும் வட்டி வீதம் அதிகமானதாகவிருக்கும் .. 
விவசாயிகள் , சிற்றளவு வாணிகர் , சிற்றளவுத் தொழில்செய்வோர் 
போன்றவர்களே அவர்களது பெரும்பான்மை வாடிக்கையராவர் . 


வாடிக் 


அவர்களிடமிருந்து கடன். பெறுவது எளிது . கடன் 
பெறுவதைச் சார்ந்த வழிமுறைகள் - பெரும்பாலும் இல்லாமல் 
இருப்பதால் தாமதம் தவிர்க்கப்படுகிறது . அவர்கள் 
கையரோடு நேரடியாகப் பழகுவதால் , வாடிக்கையாது குடும்ப 
வரலாறு , எந்த அளவு அவர்களுக்குக் கடன் வழங்குவது 
பாதுகாப்பானது போன்ற செய்திகளை 

நன்கு அறிந்து 
வைத்திருப்பர் . அவர்கள் தமது வங்கியத் தொழிலை மரபு 
அடிப்படையில் செய்கின்றனர் . - அவர்கள் தமது கணக்குகளை 
வட்டாரமொழியில் வைத்திருக்கின்றனர் . அவர்கள் இந்தியப் 
பணச்சந்தையின் நன்கமையாப் ( Unorganised ) பகுதியாகக் 
கருதப்படுகின்றனர் . 


| 


i 


நாட்டு வங்கியர் வாணிக வங்கிகளோடு பெரும்பாலும் 
தொடர்பு வைத்திருப்பதில்லை . இருப்பினும் அவர்களுக்குப் 
பணத்தட்டுப்பாடு ஏற்படும் பொழுது அவர்களிடமுள்ள நாட்டு 
உண்டியல்களை மறுவட்டம் செய்வதன் மூலம் ( Rediscounting ) 

வங்கிகளிடமிருந்து கடன்வசதி , பெறுகின்றனர் , 
அவர்கள் வாணிகர்களையும் வாணிக வங்கிகளையும் இணைக்கும் 
பாலமாகச் செயல்படுகின்றனர் . 


வாணிக 


H 


T 


( 


நாட்டு வங்கியரின் செயற்பாட்டிலுள்ள குறைபாடுகள் 

நாட்டு வங்கியரின் செயற்பாட்டிலுள்ள முக்கியக் குறைபாடு 
களை இப்பொழுது காண்போம் : 


( 1 ) அவர்கள் பழமை பேணுவோர் . அவர்கள் வங்கியத் 
தொழிலில் வழக்காறற்ற முறைகளைப் 

முறைகளைப் பின்பற்றுகின்றனர் . 
அவர்கள் தற்காலத்திய தேவைகளுக்கேற்பச் செயல்படுவதில்லை . 


1173 


* 


( 2 ) அவர்கள் பணச்சந்தையின் நன்கமையாப் பகுதியாக 
இருப்பதோடு , அமைந்த பகுதியிடம் தொடர்பற்று ஒதுங்கி 
இருக்கின்றனர் . 

( 3 ) அவர்கள் வங்கியத் தொழிலைத் தமது ஏனைய் 
வியாபார்த்தோடு இணைத்துச் செய்கின்றனர் . 

நாட்டில் 
வங்கியத் தொழில் திடமான அடிப்படையில் உருவாவதற்கு 
இது உகந்ததல்ல . 

( 4 ) அவர்கள் குறுந்தவணைத் தேவைகளுக்கு மட்டுமே 
கடன் 

அளிப்பதில்லை - நெடுந்தவணைக் கடன் வசதியும் 
அளிக்கின்றனர் பல சமயங்களில் அவர்கள் உற்பத்திக்குத் 
தொடர்பில்லாத செயல்களுக்கும் கடன் அளிக்கின்றனர் . 


இக்குறைபாடுகளைக் கொண்டிருப்பினும் , இந்தியப் பணச் 
சந்தையில் அவர்கள் ஆற்றும் பணி சிறப்புமிக்கது . அவர்கள் 
தரும் கடன்வசதி உள் நாட்டு வாணிகத் தேவைகளில் 
பெருமளவை ஈடுசெய்து வருகிறது . இந்திய ரிசர்வு வங்கி , 
அவர்களைத் தனது கட்டுப்பாட்டுக்குக் கொண்டுவருவதற்குப் பல 
முயற்சிகள் மேற்கொண்டது எனினும் , அஃது அவற்றில் வெற்றி 
காணவில்லை . ( 1972 ஆம் ஆண்டு ) வங்கியக் குழுவும் நாட்டு 
வங்கியரை ஒழுங்குக்குக் கொண்டு வருவதற்குத் தேவையான 
பல நடவடிக்கைகளை எடுத்துக்கூறியது . ஆனால் அக்கட்டுப் 
பாட்டு நடவடிக்கைகளுக்கு நாட்டு வங்கியர் : ஏற்பு 
தெரிவிக்கவில்லை 


அஞ்சலகச் சேமிப்பு வங்கிகள் 
அஞ்சலகங்கள் , சேமிப்பு வங்கி வசதி அளித்துவருகின்றன . 
இந்த வசதிக்காகவே நகரங்களிலும் , கிராமங்களிலுமுள்ள 
அஞ்சலகங்கள் தனிப் பகுதி வைத்திருக்கின்றன குறைவான 
வருவாய் பெறுவோர் , நடுத்தர வருவாய் ஈட்டுநர் இவர் 
களிடமிருந்து , சேமிப்புத் திரட்டுவதே இந்தச் சேமிப்பு 
வங்கிகளின் நோக்கமாகும் . 

பொதுமக்கள் 

அனைவருக்கும் 
ஏற்றதாக இருக்குமாறு அவை சேமிப்புத் திட்டங்கள் பலவற்றை 
உருவாக்கியிருக்கின்றன . அத்திட்டங்களில் முக்கியமானவை : 

அ ) அஞ்சலகச் சேமிப்பு வங்கி கணக்கு 
ஆ ) அஞ்சலகப் பருவ வைப்புக் கணக்கு 
( இ ) ஐந்தாண்டுத் தொடர் வைப்புக் கணக்கு 


8174 
* ( ஈ ) பத்தாண்டுக் குவிவுப் பருவ வைப்புக் கணக்கு 
* ( உ ) ஏழாண்டுத் தேசிய சேமிப்புச் சான்றிதழ்கள் 

( ஊ ) தேசிய சேமிப்பு ஆண்டுத் தொகைச் சான்றிதழ்கள் , 


14 


7 


இங்கு நாம் காணப்போவது அஞ்சலகச் சேமிப்பு வங்கிக் 
கணக்குபற்றி மட்டுமே. ஒருவர் அஞ்சலகத்தில் குறைந்தபட்சத் 
தொகையாகிய ஐந்து ரூபாய் செலுத்திச் சேமிப்பு வங்கிக் கணக்கு 
தொடங்கலாம் . அப்பொழுது அவருக்குச் செல்லேடு ( Pass Book ) 
ஒன்று தரப்படும் ; அவர் அக்கணக்கில் பணம் எடுக்கவோ அக் 
கணக்கில் மேலும் பணமிடவோ விரும்பினால் , அந்தச் செல் 
லேட்டை அஞ்சலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் . அக்கணக்கி 
லிருந்து பணமெடுப்பதற்கு அவர் பண்பெடுப்புப் 
( Withdrawal 

form ) 

ஒன்றையும் நிரப்பித் தரவேண்டும் . 
அவரது 

கணக்கில் குறைந்தபடசம் , நூறு ரூபாய் , இருப்பு 
வைத்திருக்க அவர் ஒப்புக்கொண்டால் , காசோலைமூலம் பண 
மெடுக்கும் - பிறருக்குப் பணம் செலுத்தும் வசதி அவருக்குத் 
தரப்படும் . அஞ்சலகச் சேமிப்புக் கணக்கு வைத்திருப்போர் அக் 
கணக்கிலிருந்து பணமெடுக்கும்போது , தம்மை எளிதில் அடை 
யாளங் கண்டு கொள்வதற்காக , அவர்களது புகைப்படத்தை 
அந்தந்த அஞ்சலகங்களில் பதிவு செய்து கொள்ளலாம் . 


படிவம் 


. 


4 


அஞ்சலகச் சேமிப்புக் கணக்குகள் ஆண்டுக்கு 5 , விழுக்காடு 
வட்டி அளிக்கின்றன . இந்த வட்டி வருமான வரியிலிருந்து 
விலக்கு பெற்றிருக்கிறது தனிநபர் பெயர்களில் தொடங்கப்படும் 
சேமிப்புக் கணக்குகளில் ரூ . 25,000 மும் , இருவர் அல்லது அதற்கு 
மேற்பட்டோர் சேர்ந்து தொடங்கும் இணைக் கணக்குகளில் 
ரூ . 50,000 மும் அதிகபட்சம் இடலாம் . 


அஞ்சலகச் சேமிப்புக் கணக்குகளிலிருந்து பணமெடுப்பதற்குக் 
கட்டுப்பாடுகள் , ஏதும் கிடையாது . ஒரே நாளில் எத்துணைத் 
தடவைகள் வேண்டுமானாலும் அக்கணக்கிலிருந்து பணமெடுக்க 
லாம் . 


1 


அஞ்சலகங்கள் நாடு - முழுவதும் பரவலாக அமைந்திருப்ப 
தால் , நாட்டு மக்களின் - குறிப்பாகக் கிராமப்புற மக்களின் 
சேமிப்பைத் திரட்டுவதற்கு அவை வலிமை வாய்ந்த அமைப்பாக 
விளங்குகின்றன 1977 ஏப்ரல் 1 ஆம் தேதியன்று அவை திரட்டி 
யிருந்த மொத்தச் சேமிப்புகள் ரூ . 4,000 கோடியாகும் ; அவற்றில் 
30 விழுக்காடு கிராமப்புறச் சேமிப்புகளாகும் . அஞ்சலகச் 
சேமிப்புகள் நாட்டின் திட்டப்பணிக்குப் பயன்படுத்தப்படுகின்றன . 


815 


இந்திய ரிசர்வு வங்கி 


டிையா 


ஏறத்தாழ எல்லா நாடுகளிலும் 

நாடுகளிலும் மைய வங்கி என்ற 
அமைப்பு இருக்கிறது . இந்திய ரிசர்வு வங்கி நமது நாட்டின் 

வங்கியாகும் . இங்கிலாந்து வங்கி உலகத்திலேயே 
தொன்மை மிக்க மைய வங்கியாகும் . அமெரிக்க ஐக்கிய நாட்டின் 
தனிப்பெரும் சிறப்பு அங்குப் பன்னிரண்டு மைய வங்கிகள் 
கொண்ட் ஓர் அமைப்பு இருப்பதுவேயாம் . 


ஒரு நாட்டின் வங்கிய அமைப்பில் அதன் மைய வங்கி ஈடற்ற 
இடம் வகிக்கிறது . அஃது அந்த நாட்டின் வங்கிய முறைக்குத் 
தலைமையாக விளங்குகிறது ; அந்த நாட்டில் வலுவான - சிறந்த 
வங்கியமைப்பை உருவாக்குவது அதன் கடமையாகும் . அந்த 
நாட்டு நாணயத்தின் உள் நாட்டு மதிப்பையும் அயல் நாட்டு 
மதிப்பையும் பேணுவது அதன் பொறுப்பாகும் . - அந்த நாட்டின் 
பணத் துறையில் ஒழுங்கு முறையை உருவாக்குவதும் அதன் 
பணிகளில் ஒன்றாகும் . அதன் முக்கியத்துவம் கருதியே அது 
அரசுக் கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டிருப்பதோடு , பெரும்பான்மை 
யான நாடுகளில் அது அரசுக்குச் சொந்தமான வங்கியாகவும் 
இயங்கி வருகிறது . நாமய வங்கி ஏனைய வங்கிகளோடு வாணிக் 
வங்கியியல் தொழிலுக்காகப் போட்டியிடுவதைத் தவிர்க்க 
வேண்டும் . 


இந்திய ரிசர்வு வங்கி 1935 ஆம் ஆண்டு ஐந்து கோடி ரூபாய் 
பங்கு முதலோடு நிறுவப்பட்டது . தொடக்கத்தில் அதன் பங்கு 
முதலின் பெரும்பகுதி தனிப்பட்ட பங்குநர் கையில் இருந்தது . 
1949 ஆம் ஆண்டு ஜனவரி 1 ஆம் நாள் அதன் பங்கு முதல் முழு 
வதையும் மைய அரசு விலைக்கு வாங்கிக் கொண்டதால் அது 
நாட்டுடைமை ஆக்கப்பட்டது . 


இந்திய ரிசர்வு வங்கியின் பணிகள் 


இந்திய ரிசர்வு வங்கியின் பணிகளை , மூன்று தலைப்புகளில் 
தாகுக்கலாம் . அவையாவன : 

( அ ) மைய வங்கியப் பணிகள் ( Central Banking functions ) 
( ஆ ) மேற்பார்வைப் பணிகள் ( Supervisory functions ) 
( இ ) தோற்றுவிப்புப் பணிகள் ( Promotional functions ) 


176 


மைய வங்கியப் பணிகள் 

இந்திய ரிசர்வு வங்கி ஆற்றும் மைய வங்கியப் பணிகளில் 
முக்கியமானவையாவன் : 


( i ) காகிதப்பணம் வெளியிடுதல் ( Currency Note Issus ) 
( ii ) அரசுக்கு வங்கியராகப் பணியாற்றுதல் 
( iii ) வங்கியரின் வங்கியாகவும் , இறுதியாக நாடிடக் கடன் 

ஈவோராகவும் ( Lender of Last Resort ) செயல்படுதல் 
( iv ) கடன் கட்டுப்பாடு அலுவலராகப் பணிபுரிதல் 
( v ) அயல் நாட்டுச் செலாவணிக் காப்புகளின் 

பாதுகாவலராக இயங்குதல் 


( i ) காகிதப் பணம் வெளியிடுதல் 

இன்று நம் நாட்டில் புழங்கும் பெரும்பான்மையான .. - பண் 
நோட்டுகளை வெளியிடுவது இந்திய ரிசர்வு வங்கியே அதாவது 
இந்திய அரசு வெளியிடும் ஒரு ரூபாய் நோட்டு , ஒரு ரூபாய் 
நாணயம் , சில்லறை நாணயங்கள் ஆகியவை நீங்கலாக ஏனைய 
பண நோட்டுகளை வெளியிடும் முழு அதிகாரம் இந்திய ரிசர்வு 
வங்கிக்கே உண்டு . பொருளாதாரத் தேவைகளுக்கேற்ப நாட்டில் 
புழங்கும் பண நோட்டுகளை அதிகரித்தலும் குறைத்தலும் --இந்த 
வங்கியின் பொறுப்பாகும் . 


இது பண நோட்டுகளைக் குறைந்தபட்சக் - காப்பு முறை 
( Minimum Reserve System ) என்ற அடிப்படையில் வெளியிடு 
கிறது . அதாவது தான் வெளியிடும் பண நோட்டுகளுக்கு எதிராக 
அது குறைந்தபட்சம் 200 கோடி ரூபாய் அளவு தங்கமும் அயல் 
நாட்டுச் செலாவணியும் காப்பாகக் கொண்டிருக்க வேண்டும் ; 
அக்காப்பில் தங்கத்தின் அளவு குறைந்தது 115 கோடி ரூபாயாக 
இருத்தல் வேண்டும் , 


( ii ) அரசுக்கு வங்கியராகப் பணியாற்றுதல் 

இந்திய ரிசர்வு வங்கி மைய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் 
வங்கியர், முகவர் ( Agent ), ஆய்வுரை நல்குநர் என மூன்று வகை 
யான பணிபுரிகிறது . அரசின் வங்கியர் என்ற முறையில் அது 
அரசு சார்பில் அரசுக்குச் சேரவேண்டிய பணத்தைப் பெற்றுக் 
கொள்வதோடு , அரசு பிறருக்குத் தரவேண்டிய பணத்தைச் 
செலுத்தவும் செய்கிறது அது மைய அரசும் மாநில அரசுகளும் 
பொதுமக்களிடமிருந்து அவ்வப்பொழுது கடன் திரட்டுவதற்கு 


51177 


* 


உதவுவதோடு , அவ்வாறு திரட்டப்படும் பொதுக் கடன்களை 
அரசுக் கடன்களை - ( Public Debts ) நிருவாகமும் செய்கிறது , 
மேலும் அதுவே அரசுக்குத் தொண்ணூறு நாள்களுக்கு மேற் 
படாத கடன் வசதியும் நல்கி வருகிறது ; அதற்கு வழிவகைக் 
கடன் ( Ways and Means Advance ) எனப் பெயர் . 
( iii ) வங்கியர் வங்கியாகச் செயல்படுதல் 

வாணிக வங்கிகள் எவ்வாறு அவற்றின் வாடிக்கையருக்கு 
வங்கியராகப் பணிபுரிகின்றனவோ , அவ்வாறே இந்திய ரிசர்வு 
வங்கியும் அந்த வாணிக வங்கிகளின் வங்கியராகப் பணியாற்று 
* கிறது . இந்திய ரிசர்வு வங்கியிடம் குறைந்தபட்ச 

அளவு 
- ரொக்கக் காப்பு வைத்திருக்கும் சட்டப்படியான கடமை . வாணிக 
வங்கிகளுக்கு உண்டு . இந்தக் காப்பைப் பயன்படுத்தி ரிசர்வு 
வங்கி வாணிக வங்கிகளுக்குள்ள கடன் படைக்கும் வலிமையைக் 
கட்டுப்படுத்துகிறது . இந்த ரொக்கக் காப்பின் அளவை அதிகப் 
படுத்துவதற்கும் குறைப்பதற்குமான அதிகாரம் ரிசர்வு வங்கிக்கு 
இருக்கிறது , 

ரிசர்வு வங்கி அட்டவணையிலிட்ட வங்கி ( Scheduled 
Bank ) என்ற பிரிவைச் சார்ந்த வாணிக வங்கிகளுக்குத் தக்க 
ஈடுகள் பேரில் கடன்வசதி அளிக்கிறது . . சில நிபந்தனைகளை 
நிறைவேற்றும் வாணிக வங்கிகள் , இந்திய ரிசர்வு வங்கிச் 
சட்டத்தின் இரண்டாம் அட்டவணையில் - சேர்க்கப்படுவதன் 
விளைவாக அட்டவணையிலிட்ட வங்கிகள் ( Scheduled Banks ) 
என்ற உயர்வு பெறுகின்றன . இக்கடன் வசதி சாதாரணமான் 
சமயத்தில் தரப்படுவதில்லை ; நாட்டில் பரவலாகப் பணத்தட்டுப் 
பாடு ஏற்பட்டு , வாணிக வங்கிகள் வேறெந்த வழியிலும் பணம் 
பெறமுடியாது . இறுதி கட்டமாகத் தன்னை நாடிடும்போது 
மட்டுமே ரிசர்வு வங்கி இக்கடன் வசதி . நல்குகிறது ; எனவே அஃது 
இறுதியாக நாடிடக் கடனீவோர் என அழைக்கப்படுகிறது . 
( iv ) கடன் கட்டுப்பாட்டு அலுவலராகச் - செயல்படுதல் - 

வாணிக வங்கிகள் உருவாக்கும் கடன் அளவையும் தன்மை 
யையும் கட்டுப்படுத்தும் ! கடமையும் அதற்கான அதிகாரமும் 
ரிசர்வு வங்கிக்கு இருக்கிறது . கடன் கட்டுப்பாட்டுக் கருவிகளைப் 
பயன்படுத்தி அது நாட்டில் புழக்கத்தில் இருக்கும் கடனைக் 
கட்டுப்படுத்த இயலும் . அது பயன்படுத்தும் முக்கியமான கடன் 
கட்டுப்பாட்டுக் கருவிகளாவன : ( அ ) வங்கி வீ தக்கொள்கை ; 
( ஆ ) வெளிச்சந்தை நடவடிக்கைகள் ; ( இ ) * மாறியல் - "ரொக்கக் 
காப்பு வீதம் ;. ( ஈ ) , நயத்தூண்டுகையும் ஏனைய தேர்வுக்கடன் 
கட்டுப்பாடுகளும் ஆகும் . நாட்டில் புழக்கத்திலிருக்கும் கடன் 

வா -12 


ܕܫܪ1ܚܪܺ 


( 7178 


திறம்படக் , கட்டுப்படுத்தப்படவில்லை எனின் ; விலைவாசிகள் ,, 
உற்பத்தி , : வாணிகம் ; வேலைவாய்ப்பு போன்றவை மிகவும் 
பாதிக்கப்படும் . 
( 3 ) அயல் நாட்டுச் செலாவணிக் காப்புகளின் பாதுகாவலர் 

ரிசர்வு வங்கி நமது நாட்டின் அயல் நாட்டுச் செலாவணிக் 
காப்புகளை வைத்திருக்கிறது . 

வைத்திருக்கிறது . நமது நாணயமான ரூபாயின் 
அயல் நாட்டு மதிப்பைப் பேணுவது அதன் கடமையாகும் . அரசு 
நிருணயிக்கும் மாற்று வீதங்களில் அஃது அயல் செலாவணிகளை 
( அதாவது அயல்நாட்டு நாணயங்களை ) வாங்குகிறது , விற்கிறது . 
அரசு 

சு உருவாக்கும் அயல் செலாவணிக் கட்டுப்பாட்டை நடை 
முறைப்படுத்துவதும் இந்த வங்கியின் பொறுப்பாகும் . 

பல்வேறு நாடுகளில் இயங்கிவரும் மைய வங்கிகள் அனைத் 
திற்கும் இந்த மைய வங்கியப் பணிகள் பொதுவானவையாகும் . 


கால 


( vi ) ரிசர்வு வங்கியின் மேற்பார்வைப் பணிகளும் தோற்றுவிப்புப் 

பணிகளும் 
வாணிக வங்கிகள் , கூட்டுறவு வங்கிகள் ஆகியவற்றை மேற் 
பார்வை செய்வதற்கும் கட்டுப்படுத்துவதற்குமாகப் பரந்த 
அதிகாரங்களை ரிசர்வு வங்கி பெற்றிருக்கிறது . அது 
முறைப்படி அந்த வங்கிகளை ஆய்வுப் பார்வை ( Inspection ) 
செய்து அவற்றின் செயல்பாடு பற்றிய தேவையான செய்தி 
களைப் பெறுகிறது . இந்த மேற்பார்வைப் பணிகளை ரிசர்வு 
வங்கி திறம்படச் செய்ததன் விளைவாக , நமது நாட்டில் வங்கி 
களின் தரம் வெகுவாக மேம்பட்டிருக்கிறது . 

வேளாண்மை , தொழில்கள் ஆகியவற்றிற்கு நிதி வசதி 
அளிப்பதற்காக அமைக்கப்பட்ட சில தேர்ந்த அமைப்புகளை 
நிறுவுவதில் ரிசர்வு வங்கி முக்கிய பொறுப்பு வகித்திருக்கிறது . 
அது கிராமப்புறங்களுக்கு வங்கிய வசதிகளை நீட்டிப்பதற்கு 
அரும்பாடுபட்டு வருகிறது . - நாட்டிலுள்ள கூட்டுறவுக் கடன் 
இயக்கத்தை வளர்ப்பதற்கு அஃது ஆற்றிவரும் தொண்டும் 
பாராட்டுதற்குரியது . 


கடன் முறிகள் ( Instruments of Credit ) 
கடன் என்றால் என்ன ? 

எக்டன் எனும் சொல் வாணிக வங்கிகளும் ஏனைய நிதி 
அமைப்புகளும் அளிக்கும் கடன் வசதியைக் குறிக்கிறது . வாணி 


179 


கர்கள் உடனடியாக ரொக்கம் பெறாமல் குறிப்பிட்ட தேதியில் 
எதிர்காலத்தில் செலுத்தப்படும் என்ற உறுதிமொழியின்பேரில் 
செய்யும் பொருள் விற்பனையையும் அச்சொல் குறிக்கிறது . தற் 
பொழுதைய பொருளாதாரமே கடன் பொருளாதாரம் எனச் 
சொல்லப்படும் அளவிற்கு இன்று தொழிலுலகில் கடன் வச 

வசதி 
ஏற்றமும் எடுப்பும் பெற்று விளங்குகிறது . 


கடன் 


‘ நம்புக என்னும் பொருள்பட்ட ‘ கிரெடியர் ( Credere ) என்ற 
இலத்தீன் சொல்லிலிருந்து நாம் இப்பொழுது பரவலாகப் பயன் 
படுத்தும் கடன் எனும் சொல் பிறந்திருக்கிறது . கடன் பெற 
இருப்பவரின் கடன் தீர்வுத்திறம் ( Solvency ) , நேர்மை , ஆற்றல் 
இவற்றிலுள்ள நம்பிக்கையே கடன் நடவடிக்கைகள் அனைத் 
திற்கும் ஆணிவேராகத் திகழ்கிறது . ஒருவரிடம் பணத்தையோ , 
பொருள்களையோ , சொத்தையோ ஒப்படைக்கும் அளவிற்கு 
அவரது நேர்மையிலும் 

தீர்வுத்திறத்திலும் 

உள்ள 
நம்பிக்கையே கடனாகும் , என எவிலின் தாமஸ் அவர்கள் 
அதற்கு வரைவிலக்கணம் வடித்திருக்கிறார் . அ என்பவர் , 
ஆ என்பவருக்கு ரூ .20,000 பெறுமானமுள்ள சரக்குகளைக் 
கடன் விற்பனை செய்கிறாரென்றால் , ஒப்புக்கொண்டபடி குறித்த 
* காலத்தில் அவற்றிற்குரிய பணத்தைச் செலுத்துவதற்கு ஆ 
என்பவருக்குள்ள ஆற்றலிலும் நாணயத்திலும் கடன் தீர்வுத் 
திறத்திலும் அ என்பவருக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது என 
அதற்குப் பொருள் . 


கடன் முறிகள் என்றால் என்ன ? 

கடன் நடவடிக்கைகள் , கடன் பெறுதல் இவற்றினின்றும் 
எழுபவையே கடன் முறிகள் . கடன் அடிப்படையில் சரக்கு 
வாங்குபவர் அச்சரக்குகளுக்குரிய தொகையைப் பிறகு செலுத்து 
வதாக எழுத்து மூலம் கொடுக்கும் உறுதிமொழிப் பத்திரமே கடன் 
முறியாகும் . அதுபோலவே , கேட்கும்பொழுதோ குறிப்பிட்ட 
காலத்திற்குள்ளாகவோ குறிப்பிட்ட தொகையைச் செலுத்து 
வதாகக் கடன் பெறுநர் , கடன் தருநருக்கு எழுத்து மூலமாகக் 
கொடுக்கும் உறுதிமொழிப் பத்திரமும் கடன் முறியே ஆகும் . 


| 


எனவே , கடன் முறி என்பது தரப்பட்ட கடனுக்கு எழுத்து 
மூலம் அமையும் சான்று மட்டுமன்று ; கடன் தருநருக்கோ , 
அவருடைய ஆணைக்கேற்பவோ , அப்பத்திரத்தைக் கொணர் 
வோருக்கோ குறிப்பிட்ட தொகையைத் தருவதாகக் கட்ன் 
பட்டவர் தரும் உறுதிமொழியையும் அது தாங்கியிருக்கிறது . 
கடன் தரு நரின் ஆணைக்கேற்ப அல்லது அம்முறியைக் கொணர் 


-- 


1180 
வோருக்குச் செலுத்தத்தக்கதாக அது அமைந்திருப்பதால் , கடன் 
தருநர் அனத மூன்றாம் தரப்பார் எவருக்கும் மாற்றித் தந்து 
அன்னார் அதிற்கண்டுள்ள தொகையைப் பெறத்தக்கவாறு 
செய்யலாம் . எனவே , கடன் முறிகள் ஆளுக்கு ஆள் கைமாறி , 
ஒவ்வொரு நிலையிலும் முன்னவர் பின்னவருக்குத் தரவேண்டிய 
கடனைத் தீர்ப்பதாகச் - செயல்படுகின்றன அவற்றின் இந்த 
இயல்பே வாணிக உலகில் அவை. இந்த அளவிற்கு முக்கியத்துவம் 
பெற்றுத் திகழக் காரணமாக அமைந்திருக்கிறது . 
முக்கியமான கடன் முறிகள் 
முக்கியமான கடன் முறிகளாவன : 

( அ ) மாற்றுச்சீட்டு ( Bill of Exchange ) 
( ஆ ) கடனுறுதிச் சீட்டு { Promissory Note ) 
( இ ) காசோலை ( Cheque ) 
( ஈ ) வங்கிப் பணவிடை ( Bank Draft )) 
( உ . ) * பயணர் காசோலை ( Travellers Cheques ) 

( ) நாட்டு உண்டியல் ( Hundi ) ஆகியவையாம் . 
இக்கடன் முறிகளை ஒவ்வொன்றாகச் சுருக்கமாகக் 
காண்போம் . 

மாற்றுச் சீட்டு 
மாற்றுச்சீட்டு வாணிக உலகில் 

மிகவும் செல்வாக்குப் 
பெற்று விளங்கும் கடன் முறியாகும் . மாற்றுமுறை ஆவணச் 
சட்டத்தின் 5 ஆம் பிரிவு அதற்குப் பின் வருமாறு வரைவிலக்கணம் 
வகுத்திருக்கிறது : 

குறிப்பிட்ட நபருக்கோ அவரது ஆணைக்கேற்பவோ 
அல்லது. அந்த முறியைக் கொணர்வோருக்கோ குறிப்பிட்ட 
பணத்தொகையைச் செலுத்துமாறு குறிப்பிட்ட நபருக்கு 
ஒருவர் எந்த நிபந்தனையும் இணைக்காமல் எழுத்து மூல 
மாகக் கையொப்பமிட்டு விடுக்கும் ஆணை . தாங்கிய முறியோ 
மாற்றுச் சீட்டாகும் . 

சுருங்கச் சொல்லின் , மாற்றுச்சீட்டு என்பது , குறிப்பிட்ட 
பணத்தொகையைச் செலுத்துமாறு ஒருவர் மற்றொருவருக்கு 
எழுத்து மூலமாக விடுக்கும் ஆணையேயாகும் . 
மாற்றுச் சீட்டின் அடிப்படைக் கூறுகள் 

மேற்கூறிய இலக்கணத்தை பகுத்தாராய்ந்து - பார்த்தால் 
மாற்றுச்சீட்டின் அடிப்படைக் கூறுகள் தெளிவாகும் . அவை 


1 


யாவன : 


தி 


. 


. 


| 





( 1 ) மாற்றுச்சீட்டு - எழுத்து , மூலம் அமைந்தும் , முத்திரை 
வரி வில்லை ஒட்டப்பெற்றும் இருத்தல்வேண்டும் . 

( 2 ) பணம் செலுத்துமாறு அஃது ஆணை தாங்கியிருக்க 
வேண்டும் . 

(( 3 ) அந்த ஆணை நிபந்தனையேதும் இணையாததாக 
இருத்தல்வேண்டும் . அதாவது நிபந்தனையை நிறைவேற்றினால் 
தான் - மாற்றுச் சீட்டுக்குரிய பணம் செலுத்தப்படும் என்ற 
நிலை இல்லாத வகையில் அந்த ஆணையில் எந்த நிபந்தனை 
யும் இணையாதிருக்க வேண்டும் . 

( 4 ) அந்த ஆணை பணம் செலுத்துமாறுதான் இருக்க 
வேண்டும் . அதாவது 150 மூட்டை - சிமெண்ட் தருக என 
விடுக்கப்படும் . ஆணையை மாற்றுச்சீட்டு எனக் கூறவியலாது .. 
பணம் அல்லாது வேறு எதைத் தருக என அந்த ஆணை 
கூறினாலும் அது மாற்றுச் சீட்டாகாது . 

( 5 ) மாற்றுச் சீட்டு மூலம் ஆணை விடுப்பவர் அதில் 
கையொப்பமிடவேண்டும் . அவருக்கு எழுதுநர் ( Drawer ) எனப் 
திபயர் . 

( 6 ) அவர் . அந்த ஆணையைக் குறிப்பிட்ட நபருக்கு 
விடுப்பதாக அஃது இருக்கவேண்டும் . ஆணை விடுக்கப்பெறுநர் 
எழுதப்பெறுநர் ( Drawee ) என அழைக்கப்படுகிறார் : . " 

( 7 ) மாற்றுச் சீட்டுக்குரிய பணம் குறிப்பிட்ட நபருக்குச் 
செலுத்தப்படுவதாக இருத்தல் வேண்டும் ; அல்லது 
கொணர்வோருக்குச் செலுத்துமாறு இருக்கவேண்டும் . மாற்றுச் 
சீட்டை எழுதும்பொழுதே அதில் பணம் பெறுதற்குரியர் எனக் 
குறிப்பிடப்படும் நபருக்கு செலுத்தப் பெறுநர் . ( Payee ) என்று . 
பெயர் . 

( 8 ) செலுத்துவதற்குரிய பணம் குறிப்பிட்டதாக இருத்தல் 
வேண்டும் . அதைப்பற்றி உறுதியற்ற நிலையோ ஈரெட்டுத் 
தன்மையோ இருக்கக்கூடாது . 
மாற்றுச் சீட்டுகளின் வகைகள் 

மாற்றுச்சீட்டுகளின் வகைகளாவன : 
( அ ) கேட்பு மாற்றுச் சீட்டு ( பார்வை மாற்றுச் சீட்டு , கேட்பு 

வரைவு எனவும் அதற்குப் பெயர் உண்டு ) 
( ஆ ) தவணை மாற்றுச் சீட்டு 
( இ ) கொணர்வோர் மாற்றுச் சீட்டு 
( ஈ ) ஆணை மாற்றுச் சீட்டு 


அதைக் 


i 


182 
* செலுத்தப்பெறுநர் கேட்கும்பொழுது - அதற்குரிய தொகை 


செலுத்தத்தக்கதாக உள்ள மாற்றுச் சீட்டு கேட்பு மாற்றுச் 
சீட்டாம் . 

குறிப்பிட்ட காலம் கழித்துச் செலுத்தத்தக்கதாகவுள்ள 
மாற்றுச் சீட்டுக்குத் தவணை மாற்றுச் சீட்டு எனப் பெயர் . 

அதை எவர் . வைத்திருக்கிறாரோ அவருக்குச் செலுத்தத் 
தக்கதாகவுள்ள மாற்றுச் சீட்டு , கொணர்வோர் மாற்றுச் சீட்டு 
எனப்படுகிறது . 

குறிப்பிட்ட நபருக்கோ , அதன் பின்புறம் குறிக்கப்படும் 
அவரது ஆணைக்கேற்பவோ செலுத்தத்தக்கதாகவுள்ள மாற்றுச் 
சீட்டு ஆணை மாற்றுச் சீட்டு என அழைக்கப்படுகிறது . 
மாற்றுச் சீட்டுகளின் 

வகைகள் 

இந்நூலின் 
தேவைக்கு அப்பாற்பட்டவையாகும் . 

மாற்றுச் சீட்டின் மாதிரிகள் சிலவற்றைத் தக்க விளக்கங் 
களோடு இப்பொழுது காணுவோம் : 
கேட்பு மாற்றுச் சீட்டும் ஆணை மாற்றுச் சீட்டும் இணைந்த 

எடுத்துக்காட்டு . 


ஏனைய 


ரூ . 24,000 / 


சென்னை -600 004 . 
ஜனவரி 14 , 1980 . 


முத்திரை 
வரி 


வில்லை 


கேட்கும்பொழுது திரு கி . சம்பத்குமாருக்கோ அவரது 
ஆணைக்கேற்பவோ மதிப்பு பெற்றுக்கொண்ட வகையில் 
ரூபாய் இருபத்தி நான்கு ஆயிரம் மட்டும் செலுத்துக. 


இரா . கிருஷ்ணன் 


எழுதப்பெறுநர் : 
தி / ள் இராஜேஷ் & கம்பெனி, 
சேலம் . 


விளக்கம் : எந்த இடத்திலிருந்து , எந்தத் - தேதியில் அது 

எழுதப்படுகிறது என்ற விவரங்களை மாற்றுச் சீட்டு 


183 


தாங்கி யிருக்க வேண்டும் . இந்த மாற்றுச் சீட்டின் 
எழுது நர் திரு இரா . கிருஷ்ணன் ; எழுதப்பெறுநர் 
தி / ள் இராஜேஷ் & கம்பெனி ; செலுத்தப்பெறுநர் 
திரு கி . சம்பத்குமார் . 


செலுத்தப்பெறுநர் கேட்கும்பொழுது செலுத்தத்தக்கதாக 
இருப்பதால் இஃது ஒரு கேட்பு மாற்றுச் சீட்டு ஆகும் . மேலும் 
அஃது செலுத்தப்பெறு நருக்கோ அவரது ஆணைக்கேற்பவேர் 
செலுத்தத் தக்கதாகவும் இருப்பதால் அஃது ஓர் ஆணை 
மாற்றுச் சீட்டும் ஆகும் . கேட்பு மாற்றுச் சீட்டைக் கொணர் 
வோர் மாற்றுச் 

மாற்றுச் - சீட்டாக ஒருபொழுதும் எழுத முடியாது . 
தவணை மாற்றுச் சீட்டுகள் மட்டுமே கொணர்வோர் மாற்றுச் 
சீட்டாகவும் எழுதப்படமுடியும் . கேட்பு மாற்றுச் சீட்டுக்கு , 
கேட்பு வரைவு , பார்வை மாற்றுச் சீட்டு என்ற வேறு பெயர் 
களும் உண்டு . 


தவணை மாற்றுச் சீட்டும் கொணர்வோர் மாற்றுச் சீட்டும் 

இணைந்த எடுத்துக்காட்டு . 


ரூ .24,000/ 


சென்னை -600004 . 
ஜனவரி 14 , 1980 . 


முத்திரை 


வில்லை 


இத்தேதியிலிருந்து மூன்று மாதம் கழியும்பொழுது 
மதிப்புப் பெற்றுக்கொண்ட வகையில் கொணர்வோரிடம் 
ரூபாய் இருபத்தி நான்கு ஆயிரம் மட்டும் செலுத்துக . 


இரா . கிருஷ்ணன் 


எழுதப்பெறுநர் : 
தி / ள் இராஜேஷ் & கம்பெனி 
நாமக்கல் -637 012 , 


விளக்கம் : எழுதிய தேதியிலிருந்து மூன்று மாதம் கழித்துச் 
செலுத்தத்தக்கதாக இருப்பதால் , 

இஃது ஒரு 
தவணை " மாற்றுச் சீட்டாகும் . உடையவரிடம் 


18A 


செலுத்தத்தக்கதாக இருப்பதால் அஃது ஒரு கொணர் 
வோர் மாற்றுச் சீட்டும் ஆகும் . தவணை மாற்றுச் 
சீட்டு மூன்று சலுகை நாள்களுக்கு ( Days of Grace ) 
உரியது . மாற்றுச் சீட்டில் சிறப்பு ஒட்டு முத்திரை 
வில்லைகளை ( Special adhesive stamps ) ஒட்ட 
வேண்டும் . ஒட்டு 

ஒட்டு முத்திரை வரி வில்லைகள் 
எவ்வளவு மதிப்பிற்கு ஒட்டவேண்டும் என்பது மாற்றுச் 

சீட்டின் தொகைக்கேற்ப மாறுபடும் . 
மாற்றுச் சீட்டு பற்றிய முக்கியச் செய்திகள் 

கேட்பு மாற்றுச் சீட்டு எழுதப்பெறுநரால் ஏற்கப்பட வேண்டு 
வதில்லை . ஆனால் , தவணைமாற்றுச் சீட்டை அதன் செலுத்தப் 
பெறுநர் , எழுதப்பெறு நரிடம் ஏற்புக்காக முன்னிலைப்படுத்த 
( சமர்ப்பிக்க ) வேண்டும் . எழுதப்பெறுநர் அதை ஏற்றுக்கொள்ளும் 
நிலையில் அதன் ஏற்குநர் என அழைக்கப்படுகிறார் . அவ்வாறு 
ஏற்றுக்கொண்டபின் அது முதிர்வடையும்பொழுது அதற்குரிய 
தொகையைச் செலுத்துதல் அவருடைய , பொறுப்பாகும் . 
அதாவது ஏற்பின் மூலம் அவர் . அந்த மாற்றுச் சீட்டுக்குத் 
தன்னைப் பொறுப்பாக்கிக் கொள்கிறார் . எனவே , எழுதப் 
பெறுநருக்கு அதை ஏற்கும்வரை அந்த மாற்றுச் சீட்டின்மீது 
எப்பொறுப்பும் கிடையாது . எழுதப்பெறுநர் . மாற்றுச் சீட்டை 
ஏற்க மறுத்தாலோ ஏற்றபின் அது முதிர்வடையும்பொழுது 
அதைச் செலுத்த மறுத்தாலோ அவர் அம்மாற்றுச் சீட்டை 
அவமதிக்கிறார் ( Dishonour ) எனப் பொருள் . 

காசோலை அல்லது கடனுறுதிச் சீட்டு போல மாற்றுச்சீட்டும் 
சட்டம் ஏற்றுக்கொண்ட மாற்றுமுறை ஆவணம் ( Negotiable 
Instrument ) ஆகும் . மாற்றுமுறை ஆவணம் பெற்றிருக்க 
வேண்டிய அடிப்படை இயல்புகள் இரண்டு . அவையாவன : 
* ( அ ) கொடுப்பதன் மூலமோ , மேலெழுதிக் கொடுப்பதன் 

மூலமோ அதன் உரிமை மாற்றத்தக்கதாக இருத்தல் 

வேண்டும் . 
( ஆ ) மாற்றுநரின் உரிமையில் சில குறைபாடுகள் இருப் 

பினும் , மாற்றப்பெறுநர் பழுதற்ற உரிமை பெறுவதாக 

இருக்கவேண்டும் . 
கொணர்வோர் மாற்றுச் சீட்டாயின் அதை வேறொருவருக்குக் 
கொடுப்பதன் மூலமே அதை உரிமை மாற்றம் செய்யலாம் . 
ஆணை மாற்றுச் சீட்டாயின் அதை மேலெழுதிக் கொடுப்பதன் 
மூலம் அதன்பாலுள்ள உரிமையைப் பிறருக்கு மாற்றித் தரலாம் . 
ஓர் ஆவணத்தின் செலுத்தப்பெறுநரோ அதை வைத்திருப் 
பவரோ அதை வேறொருவருக்கு உரிமை மாற்றம் செய்யும் 


185 


கின்றன . 


எண்ணத்தில் அதன் பின்புறம் இடும் கையொப்பமே மேலெழுத்து 
( Endorsement ) எனப்படுகிறது . இவ்வாறு மாற்றுச் சீட்டுகள் 
மேற்கூறிய இரண்டு இயல்புகளில் முதலாவதைப் பெற்றிருக் 

அவை மாற்றுமுறைத் தன்மையின் இரண்டாவது 
இயல்பையும் பெற்றிருக்கின்றன : 

அதாவது மாற்று நரின் உரி 
மையில் குறைபாடுகள் ஏதேனும் இருந்தாலும் , அவை ( மாற்றுச் 
சீட்டுகள் ) மாற்றப்பெறுநருக்கு மாசற்ற உரிமையைப் பெற்றுத் 
தருகின்றன . கள்ளக் கையெழுத்து ( forgery ) இல்லாதவரை , 
நல்லெண்ணங்கொண்ட மாற்றப்பெறுநர் மாற்றுநரைக் காட்டிலும் 
நல்லுரிமை பெறுகிறார் என்பது மாற்றுமுறை ஆவணங்கள் 
சார்ந்த விதியாகும் . திருடிய பேனா அல்லது கைக்கடிகாரத்தின் 
மாற்றப்பெறுநர் மாற்றுநராகிய கள்வனைக் காட்டிலும் நல்லுரிமை 
பெறவியலாது ; கள்வனுக்கு அதன்பால் உரிமையேதும் இல்லாத 
தால் 

மாற்றப்பெறுநரும் உரிமையேதும் பெறார் . ஆனால் , 
களவாடிய மாற்றுச்சீட்டின் ( அல்லது வேறு மாற்றுமுறை 
ஆவணத்தின் ) மாற்றப்பெறுநர் நல்லெண்ணத்தோடு செயல் 
பட்டிருக்கும் நிலையில் , மாற்றுநராகிய கள்வனுக்கு அதன்பால் 
உரிமையேதும் இல்லையெனினும் , அவர் ( மாற்றப்பெறுநர் )) 
நல்லுரிமை பெறுகிறார் - காரணம் மாற்றுச்சீட்டு ஒரு மாற்று 
முறை ஆவணம் ; பேனாவோ கைக்கெடிகாரமோ மாற்றுமுறைப் 
பொருளல்ல . 

தவணை மாற்றுச்சீட்டுகள் முதிர்வடைவதற்குச் சில காலம் 
ஆகும் . அவற்றை வைத்திருப்பவர்களுக்கு அவை முதிர்வடையும் 
முன்பே பணம் தேவைப்பட்டால் அவர்கள் அவற்றை வங்கி 
களிடம் வட்டம் செய்து பணம் பெறலாம் . நல்ல மாற்றுச் 
சீட்டுகளை வட்டம் செய்வதற்கு வங்கிகள் எப்பொழுதும் தயாராக 
இருக்கின்றன ; வங்கிகள் அவற்றை வட்டம் செய்யும்பொழுது , 
வட்டம் கழிந்ததுபோக அவற்றின் எஞ்சியுள்ள தொகைகளைச் 
செலுத்துகின்றன . 

மாற்றுச் சீட்டைப் பெறும் ஒருவர் , அதனை நான்கு வழிகளில் 
கையாளலாம் : 
( 1 ) அது முதிர்வடையும் வரை , அவர் தன்னிடமே வைத் 

திருந்து அதன் பணத்தைப் பெறலாம் . 
( 2 ) அவருக்கு அவசரமாகப் பணம் தேவைப்பட்டால் அவர் 

அதைத் தனது வங்கியரிடம் வட்டம் செய்து உடனடி 

யாகப் பணம் பெறலாம் . 
( 3 ) தனக்குக் கடன் கொடுத்தவர்களின் கடனைத் தீர்க்கும் 

வகையில் அவர் மாற்றுச் சீட்டை மேலெழுதிக் கொடுக்க 
லாம் . 


| 


5 


F 


186 


( 4 ) அவர் அதனைத் தனது வங்கியருக்கு அனுப்பிப் 

பணத்தை வசூலிக்கச் செய்து அவரது வங்கிக் கணக்கில் 
வரவு வைக்கச் செய்யலாம் . 


1 


கடனுறுதிச் சீட்டு 
கடனுறுதிச் சீட்டுகள் கடன் பெறுநரால் கடன் தருநருக்குத் 
தரப்படுபவை . அவை தனிப்பட்ட கடன் சம்பந்தமாகவும் தரப் 
படலாம் ; தொழில்பற்றிய கடன் சம்பந்தமாகவும் கொடுக்கப் 
படலாம் . அமெரிக்க நாட்டில் தொழில் வட்டாரங்களில் அவை 
பெருவாரியாகச் செல்வாக்குப் பெற்றிருப்பதைப்போல இந்தி 
யாவில் தொழில் துறையில் அவை அவ்வளவாகப் பயன்படுத்தப் 
படுவதில்லை . இந்தியாவிலுள்ள மாற்றுமுறை ஆவணச் சட்டத் 
தின் 4 ஆம் பிரிவு கடனுறுதிச் சீட்டுக்கு . இவ்வாறு வரைவிலக் 
கணம் தருகிறது : 

குறிப்பிட்ட நபருக்கோ , அல்லது ஆணைக்கேற்பவோ 
அல்லது அந்தப் பத்திரத்தைக் கொணர்வோருக்கோ குறிப் 
பிட்ட பணத்தொகையைச் செலுத்துவதாக ஒருவர் எந்த 
நிபந்தனையையும் : இணைக்காமல் - எழுதிக் கையொப்ப 
மிட்டுத் தரும் ...உறுதிமொழி தாங்கிய முறியே ” கடனுறுதிச் 
சீட்டாகும் . 

சுருங்கக்கூறின் , குறிப்பிட்ட தேதியில் குறிப்பிட்ட தொகை 
யைச் செலுத்துவதாக ஒருவர் மற்றொருவருக்கு எழுத்து மூலம் 
தரும் வாக்குறுதியே கடனுறுதிச் சீட்டு என்க . 


ப 


- 


கடனுறுதிச் சீட்டின் அடிப்படைக் கூறுகள் 

செல்லத்தக்கதாக இருக்கவேண்டுமாயின் , கடனுறுதிச் 
சீட்டுகள் சில அடிப்படைக் கூறுகளைப் பெற்றிருக்க வேண்டும் . 
அவையாவன : 

( 1 ) - கடனுறுதிச் சீட்டு எழுத்துமூலம் அமையப்பெற்று , 
முத்திரைவரி வில்லை ஒட்டப்பெற்றிருத்தல் வேண்டும் . 

( 2 ) அந்த ஆவணத்தில் பணம் செலுத்துவதாக நிபந்தனை 
யற்ற உறுதிமொழி இருக்கவேண்டும் . 

எடுத்துக்காட்டாக , யான் உமக்கு 500 ரூபாய் தரவேண்டும் 
( I owe you Rs . 500 / - ) [ I.O.U. ] எனும் வாசகத்தை எழுத்து 
மூலமாகக் கொண்டிருக்கும் ஆவணத்தைக் கடனுறுதிச் சீட்டு 
எனக் கூறிடமுடியாது -- காரணம் பணம் தரவேண்டும் என்று 
தான் அது கூறுகிறதே தவிர , பணம் கொடுக்கிறேன் என்ற 
உறுதிமொழியை அது தாங்கியிருக்கவில்லை . 


. 


181 


1 


மேலும் கடனுறுதிச் சீட்டிலுள்ள பணம் கொடுக்கிறேன் 
எனும் உறுதிமொழியும் நிபந்தனை ஏதும் இணையாததாக 
இருக்கவேண்டும் . எடுத்துக்காட்டாக , " என்னுடைய பெண்ணை 
மணங்கொள்ளும் பொழுது நான் உமக்கு ரூபாய் ஐயாயிரம் தருகி 
றேன் என அ என்பவர் ஆ என்பவருக்கு எழுத்து மூலம் 
தரும் உறுதிமொழியும் கடனுறுதிச் சீட்டு ஆகாது ; ஏனெனில் 
அதில் நிபந்தனை இணைந்திருக்கிறது . * 

( 3 ) கடனுறுதிச் சீட்டிலுள்ள உறுதிமொழி குறிப்பிட்ட 
பணம் செலுத்துவதற்காகவே இருக்கவேண்டும் . ஐம்பது மூட்டை 
சர்க்கரை தருவதாக ஒருவர் மற்றொருவருக்கு எழுதித் தரும் 
உறுதிமொழியைக் கடனுறுதிச் சீட்டு எனச் சொல்லமுடியாது . 

( 4 ) கடனுறுதிச் சீட்டு எழுதித் தருபவர் அதில் கையொப்ப 
மிட்டுத் தரவேண்டும் . அவர் ( அதாவது எழுது நர் ) கல்லாத 
வராயின் அவரது இடது கைப் பெருவிரல் ரேகையே போதுமானது . 

( 5 ) கடனுறுதிச் சீட்டு எவருக்குச் செலுத்தப்படுவதாக 
எழுதப்படுகிறதோ அவருக்குச் செலுத்தப்பெறுநர் , ( Payee ) 
எனப் பெயர் , செலுத்தப்பெறுநர் அறுதியிட்டுக் குறிப்பிடப்பட்ட 
நபராக இருத்தல் வேண்டும் . அவர் , பெயராலோ பதவியாலோ 
குறிப்பிடப்படலாம் . செலுத்தப் பெறுநர் குறிப்பிடப்படாமல் இருந் 
தால் அஃது கொணர்வோருக்குச் செலுத்தத்தக்க கடனுறுதிச் 
சீட்டாக இருக்கவேண்டும் . 

கடனுறுதிச் சீட்டில் அஃது எழுதப்படும் தேதி , இடம் போன்ற 
விவரங்களும் இருத்தல் வேண்டும் . அது வருவாய் முத்திரை வரி 
வில்லைகள் ( Revenue Stamps ) போதுமான அளவு ஒட்டப்பெற் 
றிருக்கவேண்டும் . கேட்கும்பொழுது கொணர்வோரிடம் செலுத்தத் 
தக்கதாகக் கடனுறுதிச் சீட்டு இருக்க முடியாது - காரணம் 
சட்டம் அதற்குத் தடை விதித்திருக்கிறது . 
கடனுறுதிச் சீட்டு வகைகள் 

கடனுறுதிச் சீட்டுகள் பல வகைப்படும் . அவற்றில் முக்கிய 


1 


மானவையாவன : 


( 1 ) கேட்புக் கடனுறுதிச் சீட்டு 
( 2 ) தவணைக் கடனுறுதிச் சீட்டு 
( 3 ) கொணர்வோர் கடனுறுதிச் சீட்டு 
( 4 ) ஆணைக் கடனுறுதிச் சீட்டு 
( 5 ) இணைக் கடனுறுதிச் சீட்டு ஆகியவையாம் . 

அதன் செலுத்தப்பெறுநரோ அதை வைத்திருப்பவரோ 
கேட்கும்பொழுது உடன் செலுத்தத்தக்க கடனுறுதிச் சீட்டு 
கேட்புக் கடனுறுதிச் சீட்டு எனப்படும் . குறிப்பிட்ட காலம் 


188 


என 


கழியும் பொழுது செலுத்தத் தக்க பத்திரம் தவணைக் கடனுறுதிச் 
சீட்டு எனப்படும் . அதைக் கொணர்வோரிடம் செலுத்தத்தக்க 
பத்திரம் - கொணர்வோர் கடனுறுதிச் சீட்டு அழைக்கப் 
படுகிறது . அதன் செலுத்தப்பெறுநரிடமோ , அவரது ஆணைக் 
கேற்பவோ செலுத்தத்தக்க பத்திரம் ஆணைக்கடனுறுதிச் சீட்டு 
எனப்பெயர் பெறும் . 

இருவர் அல்லது அதற்கு மேற்பட்டோர் இணையாக எழுதித் 
தரும் கடனுறுதிச் சீட்டு இணைக் கடனுறுதிச் சீட்டு ( Joint 
Promissory Note ) எனப்படுகிறது . இந்தியாவில் . இணைக் 
கடனுறுதிச் சீட்டு எழுதித் தருபவர்கள் அதற்குரிய பணம் செலுத் 
தக் கூட்டாகவும் தனித்தனியாகவும் ( Jointly and Severally ) 
பொறுப்பாவர் . 

கடனுறுதிச் சீட்டுகளின் மாதிரிகள் சிலவற்றை இப்பொழுது 
காணுவோம் . 
( அ ) கேட்புக் கடனுறுதிச் சீட்டுக்கும் ஆணைக் கடனுறுதிச் 

சீட்டுக்கும் எடுத்துக்காட்டு 


சென்னை -600,005 , 
ஜனவரி 14 , 1980 . 


மதிப்புப் பெற்றுக்கொண்ட வகையில் , - திரு இரா . 
கிருஷ்ணன் அவர்களுக்கோ அவரது ஆணைக்கேற்பவோ 
ரூபாய் ஐயாயிரமும் ஆண்டுக்குப் பத்து விழுக்காடு வீதத்தில் 
அதற்குரிய வட்டியும் கேட்கும்பொழுது செலுத்த உறுதி 
அளிக்கிறேன் . 
ரூ . 5,000 / - - - 

முத்திரை 


வரி 


வில்லை 


க . இராஜேஸ்வரன் 


விளக்கம் : திரு இரா . கிருஷ்ணன் அவர்கள் கேட்கும்பொழுது 

செலுத்தத்தக்கதாக இருப்பதால் * இஃது ஒரு கேட்புக் கட 
னுறுதிச் சீட்டாகும் . அவருக்கோ அவரது ஆணைக் கேற் 
பவோ செலுத்தத்தக்கதாக இருப்பதால் , இஃது ஓர் ஆணைக் 
கடனுறுதிச் சீட்டும் ஆகும் . இந்தக் கடனுறுதிச் சீட்டின் 
எழுதுநர் திரு க . இராஜேஸ்வரன் ; செலுத்தப் பெறுநர் 
திரு இரா. கிருஷ்ணன் . 


1 


189 


கொணர்வோர் 


( ஆ ) தவணைக் கடனுறுதிச் சீட்டுக்கும் 

கடனுறுதிச் சீட்டுக்கும் எடுத்துக்காட்டு 


| 


சென்னை -600 005 , 
ஜனவரி 14 , 1980 . 


. 


மதிப்புப் பெற்றுக்கொண்ட 

வகையில் 

இத்தேதியி 
லிருந்து மூன்று மாதம் கழியும்பொழுது திரு கி . இராஜ்குமார் 
என்பவருக்கோ , இதைக் கொணர்வோருக்கோ ரூபாய் 
மூவாயிரமும் ஆண்டுக்குப் பத்து விழுக்காடு வீதம் வட்டியும் 
சேர்த்துச் செலுத்த உறுதியளிக்கிறேன் . 


ரூ . 3,000/ 


முத்திரை 

வரி 
வில்லை 


க . இராஜேஸ்வரன் 


( இ ) இணைக்கடனுறுதிச் சீட்டுக்கு எடுத்துக்காட்டு 


சென்னை -600004 , 
ஜனவரி 14 , 1980 . 


ரூ . 20,000/ 


மதிப்புப் பெற்றுக்கொண்ட வகையில் , இத்தேதியி 
லிருந்து மூன்று மாதம் கழியும் பொழுது , சென்னை அண்ணா 
சாலையிலுள்ள இந்திய ஸ்டேட் வங்கிக்கோ அதன் 
ஆணைக்கேற்பவோ ரூபாய் இருபதாயிரமும் ஆண்டுக்குப் 
பன்னிரண்டு விழுக்காடு வீதத்தில் வட்டியும் சேர்த்துச் 
செலுத்த நாங்கள் இணையாகவும் தனித்தனியாகவும் 
உறுதியளிக்கிறோம் . 

1. கையொப்பம் 

முகவரி ............ 
முத்திரை 


1 


வில்லை 


2. கையொப்பம் . 


முகவரி ..... 


190 


, 


கடனுறுதிச் சீட்டு பற்றிய ஏனைய செய்திகள் 

கடனுறுதிச் சீட்டும் சட்டம் ஏற்றுக்கொண்ட மாற்றுமுறை 
ஆவணமாகும் . கொணர்வோர் கடனுறுதிச் சீட்டாயின் , அதை 
மாற்றுநர் மாற்றப்பெறுநரிடம் தந்துவிடுவதன் மூலமே உரிமை - 
மாற்றம் செய்யலாம் . ஆணைக் கடனுறுதிச் சீட்டாயின் , அதை 
மேலெழுதித் தந்துவிடுவதன் மூலம் உரிமை மாற்றம் செய்யலாம் . 

ணர்வோர் கடனுறுதிச் சீட்டாயினும் சரி , ஆணைக் கட 
னுறுதிச் சீட்டாயினும் சரி , அதில் கள்ளக் கையொப்பம் இல்லாத 
வரை , மாற்றுநரின் உரிமையிலுள்ள குறைபாடுகளால் பாதிக்கப் 
படாமல் அதன் உரிமை மாற்றம் நிகழத்தக்கது . அதாவது , 
மாற்றுநரது உரிமையில் குறைபாடுகள் ஏதேனும் இருந்தாலும் , 
கடனுறுதிச் சீட்டுக்குரிய மதிப்பீந்து நல்லெண்ணத்தோடு 
உரிமை மாற்றப் பெறுநர் - அதன்பால் 

அதன்பால் நல்லுரிமை பெறுவது 
திண்ணம் . 


கொண 


9 


கடனுறுதிச் சீட்டின் எழுது நர் உரிய காலத்தில் அதற்குப் 
பணம் செலுத்த மறுத்தால் , அவர் அச்சீட்டை அவமதிப்ப 
தாகச் ( Dishonour ) சொல்லப்படுவார் . 


காசோலை 


. 


ஆவணச் 


காசோலையின் பொருள் 
மாற்றுமுறை 

சட்டத்தின் 6 ஆம் 

பிரிவு 
காசோலைக்கு இவ்வாறு வரைவிலக்கணம் தருகிறது : 

" குறித்த வங்கிமீது எழுதப்படுவதும் , கேட்கும்பொழுது 
அல்லாமல் செலுத்தத்தக்கதாகச் 

சொல்லப்படாதது 
மான மாற்றுச் சீட்டே காசோலையாம் . 

குறித்த வங்கிமீது எழுதப்படுவதும் , கேட்கும்பொழுது 
செலுத்தத் தக்கதாகவுமேயுள்ள மாற்றுச் சீட்டே காசோலை 
யாகும் என அந்த வரைவிலக்கணத்தை எளிமைப்படுத்திக் 
கூறலாம் . எனவே , காசோலை என்பது மாற்றுச் சீட்டில் ஒரு 
தனி வகையாகும் . சாதாரண மாற்றுச் சீட்டிலிருந்து இது இரு 
அம்சங்களில் வேறுபட்டு நிற்கிறது : 

( அ ) மாற்றுச் சீட்டை எவர்மீதும் எழுதலாம் -- அதாவது 
எந்த நபரும் மாற்றுச் சீட்டின் எழுதப்பெறுநராக இருக்கலாம் ; 
ஆனால் காசோலையை வங்கியர் மீதே எழுத முடியும் - அதாவது 
வங்கியர்மட்டுமே காசோலைகளின் எழுதப்பெறுநராக இருக்க 
முடியும் ; 


i 


191 


( ஆ ) சாதாரண மாற்றுச் சீட்டு கேட்கும் பொழுது செலுத்தத் 
தக்கதாகவோ , குறிப்பிட்ட காலம் கழித்துச் செலுத்தத்தக்க 
தாகவோ இருக்கலாம் ; ஆனால் காசோலை எனும் மாற்றுச் சீட்டு 
கேட்கும் பொழுது செலுத்தத்தக்கதாக மட்டுமே இருக்க முடியும் . 


PF 


| 


காசோலையின் அடிப்படைக் கூறுகள் 

காசோலை அடிப்படையில் ஒரு மாற்றுச் சீட்டே . அதே 
போழ்து அது மாற்றுச் சீட்டினின்றும் மாறுபட்டும் நிற்கிறது . 
எனவே , அதற்கு மாற்றுச் சீட்டின் அடிப்படைக் கூறுகள் முற்றும் 
பொருந்தா - ஓரளவே பொருந்துவன . காசோலையின் அடிப் 
படைக் கூறுகளாவன : 


t 


மூலமாகவே 


( 1) காசோலை எழுத்து 

அமைந்திருக்க 
வேண்டும் . இந்தியாவில் அதற்கு முத்திரை வரிவில்லை ஒட்ட 
வேண்டுவதில்லை ( அதாவது சிறப்பு ஒட்டு முத்திரை வரி 
வில்லைகளை அதன்மீது பதிக்க வேண்டுவதில்லை ) . 


| 


( 2 ) பணம் செலுத்துமாறு நிபந்தனையற்ற ஆணையை 
அது தாங்கி யிருக்கவேண்டும் . அதாவது , காசோலைக்குப் 
பணம் செலுத்துவது , ஓர் உறுதியற்ற நிகழ்ச்சி , நிகழ்வதையோ 
நிகழாமல் இருப்பதையோ சார்ந்து இருத்தல் கூடாது . 


( 3 ) காசோலை வாயிலாகச் செலுத்துக எனச் சொல்லப் 
படும் பணம் அறுதியிட்ட தொகையாக இருத்தல் வேண்டும் . 


( 4 ) காசோலை வங்கி ஒன்றின் மீது எழுதப்படல் வேண்டும் ; 
அந்த வங்கியின் பெயரும் அதில் குறிப்பிடப்படல் வேண்டும் . 
| அதாவது , காசோலையின் எழுதப்பெறுநர் எப்பொழுதும் வங்கி 
யாகவே இருத்தல் வேண்டும் . 


5 ) எழுது நர் அதில் கையொப்பமிட வேண்டும் . 


. 


( 6 ) காசோலையின் செலுத்தப்பெறுநர் குறித்த நபராக 
இருத்தல் வேண்டும் . அவர் பெயராலோ பதவியாலோ குறிப் 
பிடப்படலாம் . அவர் ஒரு நபராகவோ நிறுவனமாகவோ 
இருக்கலாம் . கொணர்வோரிடம் செலுத்துமாறும் காசோலை 
எழுதப்படலாம் . 


192 


காசோலை வகைகள் 


காசோலையின் முக்கிய வகைகளாவன 
( 1 ) கொணர்வோர் காசோலை 
( 2 ) ஆணைக் காசோலை 
( 3 ) கீறிய காசோலை ( Crossed Cheque ) ஆகியனவாம் . . , 


1 


கொணர்வோர் காசோலை என்பது அதன் உடையவரிடம் 
செலுத்தத்தக்கதாகும் . முறையாகப் பெறும் எவரும் அதைத் 
தக்க வங்கியில் சமர்ப்பித்து அதற்குரிய தொகையைப் பெறலாம் . 
அதை வைத்திருப்பவர் வேறொருவருக்கு அதைத் தருவதன் 
மூலமே அதன் மீதான உரிமையை அவருக்கு மாற்றலாம் . 
அதாவது , மாற்றுநர் அதை மாற்றப்பெறுநரிடம் கொடுப்பதன் 
மூலமே அதன் உரிமையை அவருக்கு மாற்றித் தரலாம் . கொணர் 
வோர் காசோலை கீறியதாகவோ கீறாததாகவோ இருக்கலாம் . 


. 


ஆணைக் காசோலை என்பது , அதில் குறிப்பிடப்பட்டுள்ள 
நபருக்கோ அவரது ஆணைக்கேற்பவோ செலுத்தத் தக்கதாகும் . 
அவ்வாறு குறிப்பிடப்படும் நபருக்குச் செலுத்தப்பெறுநர் எனப் 
பெயர் . செலுத்தப்பெறுநர் அதை வேறொருவருக்கு மாற்றுங் 
கால் , பினனவர் அதை வைத்திருப்பவர் என அழைக்கப் 
படுகிறார் . ஆணைக் காசோலையை உரிமை - மாற்றம் செய் 
வதற்கு , அதன் செலுத்தப்பெறுநரோ அதை வைத்திருப் 
பவரோ அதை மாற்றப்பெறுநருக்கு மேலெழுதித் தரவேண்டும் . 
மேலெழுதுதல் என்றால் உரிமை - மாற்றம் செய்யும் நோக்கத்தில் 
ஆவணத்தின் பின்புறம் கையொப்பமிடுதல் என முன்பே கூறி 
யுள்ளோம் . ஆணைக் காசோலையும் கீறியதாகவோ கீறாத 
தாகவோ இருக்கலாம் . 


T 


கீறிய காசோலையை உரிய வங்கியில் ( எந்த வங்கிமீது எழுதப் 
பட்டுள்ளதோ அவ்வங்கியில் ) சேர்ப்பித்து எவரும் நேரடியாகப் 
பணம் பெற முடியாது . அதன் செலுத்தப்பெறுநரோ அதை 
வைத்திருப்பவரோ வங்கிக் கணக்கொன்றின் மூலமாகவே அக் 
காசோலைக்குரிய தொகையை வசூலிக்க முடியும் . காசோலை 
யைக் கீறுவதன் நோக்கம் அதன் பணம் உரியவரல்லாதாருக்குச் 


J 


193 


செலுத்தப்படும் இடரைக் குறைப்பதற்காகவே . கீறல் , காசோலை 
யின் பாதுகாப்பை அதிகரிக்கிறது . கொணர்வோர் காசோலை 
யையும் கீறலிடலாம் - ஆணைக் காசோலையையும் கீறலிடலாம் . 


H 


காசோலைக்கு எடுத்துக்காட்டு 


எம் . என் . 005415 


53 


325 


இந்திய ஸ்டேட் வங்கி 
அண்ணா சாலை , சென்னை ( தமிழ்நாடு ) 


15-2-1980 ) 


T 


க . இராஜேஸ்வரன். அல்லது கொணர்வோருக்கு 


ரூபாய் பத்தாயிரம் மட்டும் செலுத்துக . 


ரூ . 10,000 / 


க . இராஜமாணிக்கம் 


f 


சாலை : 


விளக்கம் : திரு இராஜமாணிக்கம் 

இக்காசோலையின் 
எழுதுநர் ஆவார் . திரு க . இராஜேஸ்வரன் அதன் 
செலுத்தப் பெறுநர் ஆவார் . சென்னை அண்ணா 
யிலுள்ள இந்திய ஸ்டேட் வங்கி அக்காசோலையின் எழுதப் 
பெறுநர் எனும் வங்கியாகும் . இஃது ஒரு கொணர்வோர் 
காசோலை . இஃது ஒரு கீறாக் காசோலையுமாகும் . இக் 
காசோலையின் எழுதுநர் அதை எழுதும்பொழுது அல்லது 
கொணர்வோருக்கு என்ற சொற்களை நீக்கியிருந்தால் 
அஃது ஓர் ஆணைக் காசோலையாக மாறியிருக்கும் . 


| 


T 


வா-13 


194 


கீறிய காசோலைக்கு எடுத்துக்காட்டு 


எம் . என் . 005414 


53 


325 


& கம்பெனி 


இந்திய ஸ்டேட் வங்கி 
அண்ணா சாலை , சென்னை ( தமிழ்நாடு ) 


14-2-1980 . 


இரா . பாஸ்கர் அல்லது அவரது ஆணைக்கேற்ப 


ரூபாய் மூவாயிரம் மட்டும் செலுத்துக . 


ரூ . 3,000/ 


இரா . சிவபெருமாள் 


விளக்கம் : இது ஒரு கீறிய காசோலை . அதன் இடது பக்கம் 

மேல்புறமாகத் தோன்றும் & கம்பெனி எனும் குறியே அதைக் 
கீறிய காசோலையாக மாற்றுகிறது . கீறலில் வேறு வகை 
களும் உள ; 

அவையெல்லாம் இந்நூலின் தேவைக்கு 
அப்பாற்பட்டவை. 


2 


1 


ஆவணமாகும் . 


காசோலை பற்றிய வேறு சில முக்கியச் செய்திகள் 
காசோலை , சட்டம் ஏற்றுக்கொண்டுள்ள மாற்றுமுறை 

கொணர்வோர் காசோலையாயின் , அதை 
வேறொருவருக்குத் தருவதன் மூலமே அதன் 

உரிமையை 
மாற்றிக் கொடுக்கலாம் . மாறாக , அஃது ஆணைக் காசோலை 
யாயின் , அதை 

உரிமை - மாற்றம் செய்வதற்கு மேலெழுதித் 
தருதல் வேண்டும் , காசோலை மாற்றுமுறை 

ஆவணங்களுக் 
குரிய மற்றோர் இயல்பையும் பெற்றிருக்கிறது . 

கள்ளக் 
கையொப்பம் அதில் இல்லா தவரை , மாற்று நரின் உரிமையில் 
எவ்விதக் குறைபாடு இருந்தாலும் நல்லெண்ணத்தோடு அதைப் 
பெறும் மாற்றப்பெறுநர் அதன் மீது பழுதற்ற உரிமை பெறலாம் , 
அதாவது , மாற்றுநர் அதைக் களவாடிப் பெற்றிருந்தாலும் , 


1 


195 


நல்லெண்ணத்தோடு அதைப் 

அதைப் பெறும் மாற்றப்பெறுநர் அக் 
காசோலைமீது நல்லுரிமை பெறுவார் . 

காசோலைமீது அதை வெளியிட்ட ஆறு மாதங்களுக்குள் 
பணம் பெறவேண்டும் என்பது இந்தியாவில் பின்பற்றப்படும் 
விதியாகும் ; இன்றேல் அது நாள்பட்ட ( Stale ) காசோலையாகக் 
கருதப்படும் . காசோலையில் தொகையை எண்ணாலும் எழுத் 
தாலும் பிறர் மாற்றமுடியாத வகையில் எழுதவேண்டும் . 
காசோலையின் முக்கியத்துவம் 

பிறருக்குப் பணம் செலுத்துவதற்கு வசதியாகவும் பாது 
காப்பாகவும் அமைந்திருப்பது காசோலை முறை . காசோலை 
வாயிலாகப் பணம் செலுத்தும்பொழுது , பணநோட்டுகளைப் 
போல எண்ணிச் சரிபார்த்துத் தரும் தொந்தரவோ , தரவேண்டிய 
தற்கும் அதிகமாகத் தந்துவிடும் இடர்ப்பாடோ இல்லாதிருப்பது 
கவனிக்கத்தக்கது . கையிலோ , தொழில் நிலையங்களிலோ 
பெரும் பணம் வைத்திருந்தால் இழக்க நேரிடலாம் ; அல்லது 
களவுபோய்விடலாம் ; காசோலையைப் 

பயன்படுத்து 
வதால் 

இந்த இடர்ப்பாடும் இல்லாதொழிகிறது . மேலும் ,, 
காசோலை வழியாகச் செலுத்தப்படும் பணத்திற்குக் 
காசோலையே சான்றாக அமைகிறது ; செலுத்திய பணம்பற்றிய 
பதிவை வங்கி அதன் ஏடுகளிலும் நமது செல்லேட்டிலும் செய்வது 
அதற்குரிய சான்றாக அமைகிறது . அல்லாமலும் காசோலையைக் 
கீறலிட்டுத் தருவதால் அதன் பாதுகாப்பு மேலும் அதிகரிக்கிறது . 
காசோலை கைவிட்டுக் கைமாறிப் பணமாகச் செயல்படுகிறது . 
நாம் பொருள்கள் வாங்கிக்கொண்டு காசோலைகள் தந்தால் 
அவை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன . 

வங்கிப் பணவிடை ( கேட்புப் பணவிடை ) 
கண்டிப்பாகக் கூறுமிடத்து , கேட்பு வரைவு ( Demand 
Draft ) எனும் சொற்றொடர் கேட்பு மாற்றுச் சீட்டையே குறிக்கும் . 
செலுத்தப்பெறுநர் கேட்கும் பொழுது அதற்குரிய 

தொகை 
செலுத்தத் தக்கதாகவுள்ள மாற்றுச் சீட்டே கேட்பு மாற்றுச் சீட்டு 
என இதே அத்தியாயத்தில் முன்னர்க் கண்டோம் . அதற்குப் 
பார்வை மாற்றுச் சீட்டு ( Sight Bill ) எனவும் பெயர் . எனவே , 
“ கேட்பு வரைவு எனும் சொற்றொடர் கேட்பு மாற்றுச் சீட்டு 
அல்லது பார்வை மாற்றுச் சீட்டுக்குள்ள மற்றொரு பெயரே 
யாகும் . 

மாறாக , வங்கிப் பணவிடை என்பது வங்கியொன்றின் கிளை 
அதனது தலைமை அலுவலகத்தின்மீதோ அதே வங்கியின் 


196 


எனப் 


T 


வேறொரு கிளைமீதோ விடுக்கும் காசோலையேயாகும் . எடுத்துக் 
காட்டாக , இந்திய ஸ்டேட் வங்கியின் நாமக்கல் கிளை குறிப்பிட்ட 
நபருக்குக் குறிப்பிட்ட தொகை செலுத்துமாறு அதே வங்கியின் 
புதுக்கோட்டைக் கிளைமீது காசோலை விடுத்தால் , அதற்கு 
வங்கிப் பணவிடை 

பெயர் . நாமக்கல் கிளை 
புதுக்கோட்டை கிளைமீது ஏன் பணவிடை விடுக்கவேண்டும் 
என்ற வினா எழுவது இயல்பே . அந்த வங்கிகளின் சொந்தப் 
பயனுக்காக அது விடுக்கப்படுவதில்லை என்பது உறுதி . பின்னர் 
ஏன் விடுக்கப்படவேண்டும் ? விடை இதுவே : நாமக்கல்லிலுள்ள 
அ என்பவர் புதுக்கோட்டையிலுள்ள ஆ என்பவருக்குப் 
பணம் அனுப்ப விரும்புகிறார் எனவும் , ஆ என்பவர் அ 
என்பவரது சொந்தக் காசோலையைப் பெற்றுக்கொள்ளத் தயங்கு 
கிறார் எனவும் கொள்வோம் . 

அந்நிலையில் அ என்பவர் 
அவருடைய ஊரிலுள்ள வங்கியை அணுகி அனுப்பவேண்டிய 
பணத்தையும் அதற்குரிய கழிவையும் ( Commission ) செலுத்திப் 
புதுக்கோட்டையிலுள்ள அந்த வங்கியின் கிளைமீது எழுதப் 
பெற்றதும் ஆ என்பவருக்குச் செலுத்துமாறுமான பணவிடை 
பெறுவார் . பிறகு அப்பணவிடையை அவர் ஆ என்பவருக்கு 
அஞ்சல்மூலம் அனுப்பிவைப்பார் . 

பணவிடையைப் பெறும் ஆ என்பவர் எழுதப்பெறு நரான 
வங்கியிடம் ( Drawee Bank ) - அதாவது , இந்திய ஸ்டேட் 
வங்கியின் புதுக்கோட்டைக் கிளையிடம்- அதைச் சமர்ப்பித்துப் 
பணம் வசூலித்துக்கொள்வார் . காசோலை போலவே , வங்கிப் 
பணவிடைமீதும் அது விடுக்கப்பட்ட 

மாதத்திற்குள் 
பணம் பெற்றுக்கொள்ள வேண்டும் . வங்கிப் பணவிடையையும் 
கீறலிட்டு அதன் பாதுகாப்பை அதிகப்படுத்திக் கொள்ளலாம் . 
வங்கிப் 

பணவிடை கொணர்வோருக்குச் செலுத்தத் தக்கதாக 
இருக்கக் கூடாது ; அஃது , என்றும் குறிப்பிட்ட நபருக்கோ 
அவருடைய ஆணைக்கேற்பவோ செலுத்தத்தக்கதாகவே 
இருக்கவேண்டும் . 

அஃது காசோலைபோலவே ஒரு கேட்பு 
ஆவணமாகும் ; கேட்கும் பொழுது அதற்குரிய தொகை செலுத்தத் 
தக்கதாகும் . அதுவும் ஒரு மாற்றுமுறை ஆவணமே . எனவே , 
காசோலை போலவே அதையும் மேலெழுதித் தருவதன்மூலம் 
ஒருவருக்கொருவர் உரிமை - மாற்றம் செய்துகொள்ளலாம் . 

இடத்திற்கிடம் பணம் அனுப்புவதற்கு வங்கிப் பணவிடை 
பாதுகாப்பானதும் மலிவான துமான வழியாகும் . கடனீந்தவர்கள் 
நமது காசோலைகளை நம்பிப் பெற்றுக் கொள்ளத் தயங்கும் 
பொழுது வங்கிப் பணவிடை பெற்று அவர்களுக்கு அனுப்பும் 
தேவை நமக்கு எழுகிறது . எழுது நருடைய வங்கிக் கணக்கில் 
பணமில்லாதபொழுது அவர் தரும் காசோலைகள் மீது பணம் 


197 


மறுக்கப்படலாம் . ஆனால் வங்கிப் பணவிடை இதுபோன்ற 
காரணத்திற்காகச் செலுத்த மறுக்கப்படுவதில்லை . குறிப்பிட்ட 
வரம்புவரை வங்கிகள் அவற்றின் வாடிக்கையருக்குக் குறைந்த 
கழிவு பெற்றுக்கொண்டு பணவிடை தந்து உதவுகின்றன . உள் 
நாட்டு , அயல்நாட்டு வாணிகத்திற்குக் கடன் வசதி தரும் கருவி 
யோக வங்கிப் பணவிடை விளங்குகிறது . 

பயணர் காசோலை 

( Travellers Cheque ) 
வங்கிகள் அவற்றின் வாடிக்கையரிடமிருந்து உரிய பணம் 
பெற்றுக்கொண்டு ரூ . 25 , ரூ . 50 , ரூ . 100 , ரூ .500 , ரூ . 1,000 
ஆகிய அளவுகளில் பயணர் காசோலை தருகின்றன . உள் 
நாட்டிலோ அயல் நாடுகளிலோ சொந்த அலுவல் காரணமாக 
அல்லது தொழில் சம்பந்தமாகப் பயணம் மேற்கொள்ள இருப் 
பவர்கள் இவற்றை வாங்குகின்றனர் . ஒருவர் வெளியூரில் தமது 
சொந்தக் காசோலைகளைத் தந்து பொருள்களை வாங்குவதரிது ; 
அதேபோல அங்கு அவர் தங்கும் விடுதிகளில் அவர் உண 
வருந்திய , தங்கிய கட்டணங்களுக்காக 

அவரது சொந்தக் 
காசோலைகள் ஏற்றுக் கொள்ளப்படுவதும் அரிது . செல்லும் 
இடங்களுக்கெல்லாம் பெரும் பணம் ரொக்கமாகக் கொண்டு 
செல்வதும் பாதுகாப்பானது அன்று . இத்தகைய சூழ்நிலைகளில் 
பயணர் காசோலைகள் பயன்மிக்கவையாகவும் வசதியானவை 
யாகவும் அமைகின்றன . கவலையற்ற , பாதுகாப்பான , வசதியான 
பயணத்திற்கு அவை வழி வகுக்கின்றன . அவற்றை வங்கிகளிட 
மிருந்து வாங்குவதற்குக் கழிவு போன்ற செலவுகள் ஏதும் செய்ய 
வேண்டுவதில்லை . 

பயணர் காசோலைகளை விற்கும் பொழுது வங்கிகள் அவற்றை 
எவர் வாங்குகிறாரோ அவர்தம் கையொப்பத்தை அக்காசோலை 
களில் உரிய இடத்தில் பெற்றுக்கொண்டு தருகின்றன . வாங்கு 
யவர் அவர் செல்லும் இடத்திலுள்ள தக்க வங்கியிடமிருந்து 
யணம் பெறும் முன்பு , அவ்வங்கி அலுவலர் முன்னிலையில் மறு 
படியும் அக்காசோலையில் கையொப்பமிட வேண்டும் . அக் 
காசோலையை அவர் வாங்கும்பொழுது இட்ட கையொப்பமும் , 
பிறகு அதற்கு வேறோரிடத்தில் பணம் பெறும்போது இடும் 
கையொப்பமும் ஒன்றாக இருத்தல் வேண்டும் . உரியவரல்லாத 
வர்கள் அக்காசோலைமீது பணம் பெறுவதைத் தடுக்கவே இந்த 
எச்சரிக்கை மேற்கொள்ளப்படுகிறது . பயணர் காசோலைகளும் 
மாற்றுமுறை ஆவணங்களாகும் . அவற்றை வைத்திருப்பவர் 
மேலெழுதித் தருவதன் வழியாக வேறொருவருக்கு அவற்றின் 


198 , 


மீதான உரிமையை மாற்றிக் கொடுக்கலாம் . ! அயல் நாடுகளுக்குப் 
பயணம் மேற்கொள்ளுபவர்கள் நம் நாட்டிலுள்ள வங்கிகளிடம் 
மிருந்து தமக்குத் தேவைப்படும் வெவ்வேறு அயல் நாட்டு நாண 
யங்களில் பயணர் காசோலைகள் பெற்றுக்கொண்டு செல்லலாம் . 
இக்காசோலைகள் தரும் வங்கியின் எக்கிளையிலும் அவற்றிற்குப் 
பணம் பெறலாம் ; அக்காசோலைகளில் கூறப்பட்டுள்ள வேறு 
வங்கிகளின் கிளைகளிலும் அவற்றிற்குப் பணம் பெறலாம் . விடுதி 
களிலும் இரயில் நிலையங்கள் போன்ற இடங்களிலும் ரொக்கத் 
திற்குச் சமமாக இக்காசோலைகள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன . 


நாட்டு உண்டியல் ( Hundis ) 


நாட்டு உண்டியலின் பொருள் 

நாட்டு உண்டியல்கள் நமது நாட்டில் தொன்றுதொட்டு 
வழக்கில் இருந்துவரும் மாற்றுச் சீட்டுகளாகும் . சில நேரங்களில் 
அவை கடனுறுதிச் சீட்டுக்கு ஒப்ப அமைந்திருக்கின்றன . நாட்டு 
உண்டியல்கள் வட்டாரப் பேச்சு மொழியில் எழுதப்படுகின்றன . 
அவை மரபு ஏற்றுக் கொண்டுள்ள மாற்றுமுறை 
களாகும் . 


ஆவணங் 


. 


+ 


* வசூலித்தல் எனும் பொருளுடைய ஹண்ட் என்ற வட 
மொழிச் சொல்லிலிருந்து நாட்டு உண்டியல் என்னும் சொற் 
றொடர் பிறந்திருப்பதாகச் சொல்லப்படுகிறது . முதன் முதலாக 
அவை கடன்களை வசூலிப்பதற்காகவே பயன்படுத்தப்பட்டிருக்க . 
வேண்டும் . இப்பொழுது அவை நமது நாட்டிற்கேவுரிய மாற்றுச் 
சீட்டுகளாகச் செயல்பட்டு வருகின்றன . மகாபாரதம் நடைபெற்ற 
புராண காலத்திலேயே அவை பயன்படுத்தப்பட்டதாகச் சொல் 
லப்படுகிறது . 


நாட்டு உண்டியல் வகைகள் 

நாட்டு உண்டியல் பல வகைப்படும் . அவற்றில் மூன்றை 
மட்டும் இந்நூலில் காணுவது போதுமானது . அவையாவன : 


( 1 ) பார்வை நாட்டு உண்டியல் ( Dharshni Hundi ) : இது 
கேட்கும்பொழுது அல்லது பார்வைக்கு வைக்கப்படும்பொழுது 
செலுத்தத் தக்கது . இதை வைத்திருப்பவர் நியாயமான காலத் 
திற்குள் எழுதப்பெறுநரிடம் அதைச் சமர்ப்பிக்கவேண்டும் ; 
இன்றேல் அவர் செய்யும் தாமதத்தால் ஏற்படும் இழப்பிற்கு, 
அவரே பொறுப்பாவார் . இது கேட்பு மாற்றுச் சீட்டுக்கு ஒப் 
பானது . 


199 


( 2 ) தவணை நாட்டு உண்டியல் ( Muddatti Hundi ) : இது 
தவணை மாற்றுச் சீட்டுப் போல , குறிப்பிட்ட காலம் கழியும் 
பொழுது செலுத்தத்தக்கது . 


( 3 ) மதிப்புவாய்ந்தவர் வழி நாட்டு உண்டியல் ( Shah Jog : 
Hundi ) : இது மதிப்பு வாய்ந்தவருக்கு அல்லது அவர் மூலமாகச் 
செலுத்தத் தக்கது . மதிப்பு வாய்ந்தவர் என்பவர் கடைவீதியில் 
நன்கறியப்பட்டு , புகழுடன் இருப்பவர். இத்தகைய மதிப்பு 
வாய்ந்த ஒருவரின் மேலெழுத்து இருந்தால் மட்டுமே இந்த உண் 
டியலுக்குப் பணம் செலுத்தப்படும் . அதாவது , உரியவருக்கே 
அந்த உண்டியலில் பணம் செலுத்தப்படுகிறது எனத் தமது! 
மேலெழுத்து மூலமாக அந்த மதிப்புவாய்ந்தவர் பொறுப்புறுதி 
( Guarantee ) அளிக்கிறார் . இத்தகைய உண்டியல் கீறிய காசோ 
லைக்கு ஓரளவு ஒப்ப இருப்பது நோக்கற்பாலது . இந்த உண்டி 
யலை வைத்திருப்பவர் வேறொருவருக்கு அதைத் தருவதன் 
மூலமே அதன்மீதான உரிமையை மாற்றிக் கொடுக்கலாம் . 


வினாக்கள் 


1. வங்கி எனும் சொல்லுக்கு வரைவிலக்கணம் தந்து , 

வங்கியின் அடிப்படைப் பணிகளை விளக்கிடுக . 


2. வாணிக வங்கியின் பணிகள் யாவை ? 


3. வாணிக வங்கிகள் ஏற்கும் வெவ்வேறு வகை வைப்புகளை 

விளக்குக . 
4. வாணிக வங்கிகள் கடனளிக்கும் முக்கியமான வழிகளை 

விளக்குக . 


5. வாணிக வங்கிகள் நல்கும் முகமைச் சேவைகளையும் , 

பொதுப் பயன் சேவைகளையும் விளக்குக . 


6. கூட்டுறவு வங்கிகள் என்பவை யாவை ? 

பிரதமக் 
கூட்டுறவுச் சங்கங்களின் பணிகளை விளக்கிடுக . 


. 


7. மையக் கூட்டுறவு வங்கிகள் , மாநிலக் கூட்டுறவு வங்கி , 

கள் இவற்றின் பணிகளை விளக்குக . 


, 


8. நாட்டு வங்கியரின் முக்கியத்துவத்தை விளக்குக . 


9. அஞ்சலகச் சேமிப்பு வங்கிகள் என்பவை யாவை ? 


200 . 


10. இந்திய ரிசர்வு வங்கியின் பணிகளை விவரிக்க . 


11. கடன்முறி என்றால் என்ன ? மாற்றுச் சீட்டின் அம்சங் 

களை விளக்குக . 
12. மாற்றுச் சீட்டின் வெவ்வேறு வகைகளை விளக்குக . 


13. கடனுறுதிச் சீட்டின் அடிப்படைக் கூறுகள் யாவை ? 


14. கடனுறுதிச் சீட்டின் வெவ்வேறு வகைகளை விளக்குக . 


15. காசோலையின் அடிப்படைக் கூறுகள் யாவை ? 


16. வெவ்வேறு வகைக் காசோலைகளை விளக்குக . 
17. வங்கிப் பணவிடை என்றால் என்ன ? அதன் முக்கியத் 

துவத்தை விளக்குக . 
18. பயணர் காசோலை , நாட்டு உண்டியல் இவைபற்றி 

, 
விளக்குக . 


அத்தியாயம் 8 


காப்பீடு 


( INSURANCE ) 


காப்பீட்டின் தேவை 

வாணிகம் , சொத்து , மனித வாழ்க்கை இவற்றைத் தழுவி 
யுள்ள இடர்களுக்கு எதிராகப் பாதுகாப்பு அளிப்பதே காப்பீடு 
எனப்படுகிறது . வாணிகத்தில் பல இடர்கள் செறிந்துள்ளன . 
வாணிக நிறுவனம் தீ , புயல் , நில நடுக்கம் போன்ற இடர்களால் 
அழிக்கப்படலாம் . அதுபோலவே சரக்குகளும் தீ , வெள்ளம் , 
போக்குவரத்தின்போது ஏற்படத்தக்க விபத்துகள் போன்ற 
வற்றால் அழிவுறலாம் அல்லது சேதமுறலாம் . சரக்கு இழப் 
பிற்குத் திருட்டுகளும் காரணமாக அமையலாம் . இத்தகைய 
இடர்களிலிருந்து தம்மைக் காத்துக் கொள்வதற்காகத் தொழில் 
செய்வோர் காப்பீடு நாடுகின்றனர் . 

தொழில்போலவே , மனித வாழ்க்கையும் இடர்கள் பல 
சூழ்ந்தவை . விபத்துகள் ஏற்பட்டு மக்கள் இறந்துவிடுவதும் , 
கைகால் இழப்பதும் , பெரும் காயங்களுக்கு ஆளாவதும் நாம் 
அறியாதவையல்ல . மக்களின் இயல்பான வாழ்க்கையிலும் 
இறப்பு தவிர்க்க முடியாதது . எனவே இத்தகைய இடர்களுக்கு 
எதிராகக் காப்பீடு செய்துகொள்ளுவது தேவையான தன்றோ ? - 


காப்பீடு என்பதன் பொருள் 

காப்பீடு என்பது ஓர் ஒப்பந்தம் . அந்த ஒப்பந்தத்தில் , 
காப்பீடு - தருநர் , காப்பீடு - பெறுநருக்குக் குறிப்பிட்ட இடரால் 
ஏற்படும் இழப்பை ஈடு செய்வதாக உறுதிமொழி அளிக்கிறார் . 
இந்த உறுதி மொழிக்குக் கைம்மாறாகக் காப்பீடு - பெறுநர் ஆண்டு 
தோறுமோ அரையாண்டு , காலாண்டு அல்லது மாதந்தோறுமோ 
தவறாது முனைமம் ( Premium ) செலுத்துவதற்கு ஒப்புக்கொள்ளு 
கிறார் . 

காப்பீட்டு ஒப்பந்தம் வாய்மொழியானதாகவோ எழுத்து 
மூலம் அமைந்ததாகவோ இருக்கலாம் . எழுத்து மூலம் அமைந்த 

( 


202 


வணம் ) என அழைக்கப்படுகிறது . அதைக் காப்பீட்டு நிறுமங்கள் 
( கம்பெனிகள் ) கையொப்பமிட்டு முத்திரை வரி வில்லை பதித்துத் 
தருகின்றன . இருப்பினும் , கடல்சார் 

காப்பீட்டு ( Marine 
Insurance ) ஒப்பந்தம் எழுத்து மூலமானதாகவே இருக்க 
வேண்டும் ; அது வாய்மொழி , ஒப்பந்தமாக இருக்கமுடியாது . 


காப்பீடு இருதரப்பார் இணங்கிச் செய்யும் ஒப்பந்தமாகும் . 
எவரைச் சார்ந்துள்ள இடர் காப்பீடு செய்யப்படுகிறதோ , அவர் 
காப்பீடு - பெறுநர் (Insured ) , என அழைக்கப்படுகிறார் . காப் 
பீட்டுறுதி - பெறுநர் ( Assured ) எனவும் அவர் அழைக்கப்படு 
வதுண்டு . இடர் நேருங்கால் , அதனால் எழத்தக்க இழப்பை ஈடு 
செய்வதாக ஒப்புக் கொள்ளுபவர் காப்பீடு - தருநர் ( Insurer ) 
எனச் சொல்லப்படுகிறார் . காப்பீட்டுறுதி - தருநர் ( Assurer ) , 
ஒப்புறுதியர் ( Under - writer ) எனவும் அவர் அழைக்கப்படுவ 
துண்டு . இந்த ஒப்பந்தத்திற்குக் கைம்மாறாக அமைவது , 
காப்பீடு - பெறுநர் காலமுறைப்படி செலுத்த ஒப்புக் கொள்ளும் 
முனைமமே . 

ஆகவே , காப்பீடு என்பது விவேகமுடையவர். அவருக்கு . 
ஏற்படத்தக்க இழப்பு அல்லது . இன்னல்களுக்கு எதிராகச் செய்து 
கொள்ளும் காப்பு ஏற்பாடேயாகும் . 





2 


காப்பீடும் காப்பீட்டுறுதியும் 

காப்பீடு , காப்பீட்டுறுதி ஆகிய இரண்டிற்குமிடையே வேறு: 
பாடு இருக்கிறது . எந்தெந்த ஒப்பந்தங்களில் காப்பீடு செய்யப் 
படும் இடர் நிகழ்வது உறுதியாக இருந்து , அஃது எப்பொழுது 
நிகழும் என்பது மட்டுமே உறுதியற்றதாக இருக்கிறதோ , அந்த 
ஒப்பந்தங்கள் காப்பீட்டுறுதி ( Assurance ) என அழைக்கப்படு 
கின்றன . ஒருவர் தமது இறப்பு குறித்து காப்பீடு செய்துகொண் 
டால் , அது காப்பீட்டுறுதி ஒப்பந்தமேயாகும் . பொதுவாக , ஆயுள் 
திட்டாவணங்கள் ( பாலிஸிகள் ) காப்பீட்டுறுதி ஒப்பந்தங்களே 
யாகும் . கண்டிப்பாகக் கூறுமிடத்து , ஆயுள் திட்டாவணங்களை 
ஆயுள் காப்பீட்டுறுதி என்றே அழைக்கவேண்டும் ; அவற்றை 
ஆயுள் காப்பீடு என விளிப்பது அவ்வளவாகப் பொருத்தமான 
தன்று. மேலும் காப்பீட்டுறுதி ஒப்பந்தங்களில் , எந்தத் தொகைக்கு 
காப்பீட்டுறுதி தரப்படுகிறதோ , அத்தொகையை இடர் நேருங் 
கால் செலுத்தியே ஆகவேண்டும் ; காப்பீடு - பெறுநருக்கு அந்த... 
இடரால் உண்மையாகவே இழப்பு ஏற்பட்டதா , அவ்வாறாயின் 
அவருக்கேற்பட்ட உண்மையான இழப்பு எவ்வளவு போன்ற 
செய்திகளைப் பார்க்கத் தேவையேயில்லை . 


203 : 


பாதுகாப்புச் செய்துகொள்ளப்படும் இடர் நிகழுமாத நிகழாதா 
என்பதே உறுதியற்றதாக இருக்கும் ஒப்பந்தங்கள், காப்பீடு என 
அறியப்படுகின்றன . தீத் திட்டாவணங்களும் ( Fire Policies ) , 
கடல்சார் திட்டாவணங்களும் காப்பீட்டு ஒப்பந்தங்களாகும் . 
காரணம் அவற்றில் பொதிந்துள்ள - இடர் நிகழுமா , நிகழர் தா 
என்பதே உறுதியற்றதாக இருக்கிறது . மேலும் இத்தகைய ஒப் 
பந்தங்களில் இடர் நேரும்பொழுது , காப்பீடு - பெறுநருக்கு உண் 
மையாகவே எவ்வளவு இழப்பு ஏற்படுகிறதோ அது மட்டுமே - 
அதுவும் திட்டாவணத் தொகைக்குச் சமமாகவோ குறைவாகவோ 
இருந்தால் மட்டுமே கொடுக்கப்படும் . அதாவது , . இத்தகைய 
ஒப்பந்தங்களில் உண்மையான இழப்பு , திட்டாவணத் தொகை 
( Policy Amount ) இந்த இரண்டில் எது குறைவானதோ , அதை 
மட்டுமே காப்பீடு - தருநர் கொடுப்பார் . 


காப்பீடு , காப்பீட்டுறுதிக்குமிடையே உள்ள இந்த வேறுபாடு 
மிகவும் நுண்ணிய ,. பெரும்பாலும் கடைப்பிடிக்கப்படாத வேறு 
பாடாகும் . இந்தியாவில் 1956 ஆம் ஆண்டு ஆயுள் காப்பீட் 
டுறுதியை நாட்டுடைமையாக்கி , அத்தொழிலை மேற்கொள்ளு 
வதற்காக ஒரு கூட்டுருவைத் ( Corporation ) தோற்றுவித்த 
பொழுது , அதை இந்திய ஆயுள் காப்பீட்டுறுதிக் கூட்டுரு 
என அழைக்காமல் , இந்திய ஆயுள் காப்பீட்டுக் கூட்டுரு ( Life 
Insurance Corporation of Iidia ) எனப் பெயர் சூட்டியதே , 
இந்த வேறுபாடு பெரும்பாலும் கடைபிடிக்கப்படுவதில்லை என்ப 
தற்கு எடுத்துக்காட்டாகும் . 


4 


எத்தகைய இடர்களைக் காப்பீடு செய்வது ? 

அனைத்து இடர்களுமே காப்பீடு செய்யத்தக்கவை அன்று . 
சில இடர்கள் மட்டுமே காப்பீடு செய்யப்படுகின்றன . காப்பீடு 
செய்யத்தக்க இடர் சில இயல்புகளைப் பெற்றிருக்கவேண்டும் ... 
அவற்றில் முக்கியமானவை : 
( அ ) அந்த இடர் அற்பமானதாக இருக்கக்கூடாது . 
( ஆ ) இடர் நிகழுவதோ , அஃது எப்பொழுது நிகழும் என்பதோ 

உறுதியற்றதாக இருத்தல்வேண்டும் . 
( இ ) அந்த இடர் ஏறத்தாழவாவது கணக்கியல் முறையில் , 

மதிப்பிடத்தக்கதாக இருக்கவேண்டும் . 
( ஈ ) அந்த இடர் , பரந்த நிலப்பரப்பில் பரவலாக வாழும் 

மக்களில் பெரும்பான்மையோரைத் தாக்குவதாக இருத் 
தல் வேண்டும் . - 


204 


( காப்பீடு பெற விழைவோருக்கு எளிதாக இருக்கும் 

வகையில் காப்பீட்டுச் செலவு குறைவானதாக இருக்க 
வேண்டும் . 


காப்பீட்டின் அடிப்படைத் தத்துவங்கள் 

அனைத்து வகைக் காப்பீட்டுக்கும் பொருந்துவதாகச் சில ! 
பொதுவான தத்துவங்கள் உள . அவையாவன : 


( 1 ) மிக்க நம்பிக்கை ( Utmost Good Faith ) 

காப்பீட்டு ஒப்பந்தங்கள் மிக்க நம்பிக்கையை அடிப்படை 
யாகக் கொண்டவை . அவை முழு நம்பிக்கையில் எழும் ஒப்பந் 
தங்கள் ( Contracts uberrima fides ) என்னும் வகையைச் 
சார்ந்தவை . காப்பீட்டு ஒப்பந்தம் செய்துகொள்ளும் இரு தரப் 
பாரும் ஒருவருக்கொருவர் மிக்க நம்பிக்கை காண்பிக்க வேண்டும் . 
அவர்கள் தமக்குத் தெரிந்த , தெரிந்திருக்க வேண்டிய கரு நிலை 
( Material ) உண்மைகளை , ஒளிவுமறைவின்றி முழுவதுமாகவும் 
நேர்மையாகவும் எடுத்துரைக்க வேண்டும் . இந்தக் கடமையில் 
இரு அம்சங்கள் பொதிந்திருக்கின்றன : ( அ ) ஒப்பந்தத்தினூடே 
அவர்கள் உரைக்கும் கூற்றுகள் அனைத்தும் உண்மையான 
வையாக இருத்தல்வேண்டும் ; ( ஆ ) அவர்கள் தமக்குத் தெரிந்த 
அல்லது தெரிந்திருக்கவேண்டிய கரு நிலை உண்மைகள் அனைத் 
தையும் கூறிடல் வேண்டும் . இடரை மதிப்பிடுவதற்கோ , 
முனைமக் கட்டணத்தின் 

அளவைத் 

தீர்மானிப்பதற்கோ , 
காப்பீடு செய்வதா வேண்டாவா எனத் தீர்மானிப்பதற்கோ 
முக்கியமானவை எனக் கருதப்படும் உண்மைகள் அனைத்தும் 
" கரு நிலை உண்மைகளாம் . 


இக்கடமை இருபாலாருக்கும் சமமாகவே இருக்கிறது . காப்பீடு - 
பெறுநர் எந்தப் பொருள் மீது காப்பீடு பெறவிழைகிறாரோ அது 
பற்றிய கரு நிலை உண்மைகள் 

அனைத்தையும் வெளியிட 
வேண்டும் . காப்பீடு- தருநரும் அக்காப்பீடுபற்றிய அனைத்து 
அம்சங்களையும் எடுத்துச் சொல்லுவதன் வழியாக அவருக்குள்ள 
நம்பிக்கை உணர்வைக் காண்பித்துக் கொள்ள வேண்டும் . 


இந்த இருவரில் எவர் பொய்யுரைத்தாலும் அல்லது கரு நிலை 
உண்மையை வெளியிடத் தவறினாலும் அவர் மிக்க நம்பிக் 
கையைக் கடைபிடிக்காத குற்றத்திற்கு ஆளாவார் . இதன் 
விளைவாக அக்காப்பீடு மறுதரப்பார் விரும்பினால் தவிர்க்கத் 
தக்க ( Voidable ) ஒப்பந்தமாக ஆகிவிடும் . அதாவது , காப்பீடு 


205 


பெறுநர் மிக்க நம்பிக்கையை மீறிய குற்றத்திற்கு ஆளானால் , 
காப்பீடு- தருநர் அந்த ஒப்பந்தத்தைத் தவிர்க்கலாம் . மாறாகக் 
காப்பீடு - தருநர் அந்தக் குற்றத்திற்கு ஆளானால் , காப்பீடு - 
பெறுநர் அக்காப்பீட்டைத் தவிர்க்கலாம் . 


1 


( 2 ) காப்பீடு பெறுநலன் 

காப்பீடு - பெறுநர் எந்தச் சொத்து அல்லது ஆயுள்மீது காப்பீடு 
பெற விழைகிறாரோ அதில் அவருக்குக் காப்பீடு பெறு நலன் 
( Insurable Interest ) இருக்கவேண்டும் . அவ்வாறு அவருக்குக் 
காப்பீடு பெறுநலன் இல்லாவிட்டால் , அவர் செய்துகொள்ளும் 
ஒப்பந்தம் செல்லாததாகும் ; அந்த ஒப்பந்தம் இல்லா நிலையதும் 
( Void ) ஆகும் . எனவே , ஒருவர் ஒரு சொத்தின் மீது காப்பீடு 
செய்து கொள்ளவேண்டும் என்றாலோ , காப்பீடுசெய்த சொத்து 
அழிவுறுங்கால் இழப்பீடு பெறவேண்டும் என்றாலோ , அவருக்கு 
அச்சொத்தில் காப்பீடு பெறு நலன் இருக்கவேண்டுவது இன்றி 
யமையாதது . 

காப்பீடு பெறு நலன் என்பது காப்பீடு செய்யப்படும் பொருளில் 
காப்பீடு - பெறுநருக்கு இருக்கவேண்டிய நிதிசார்ந்த அக்கறை 
யைக் குறிக்கும் . அப்பொருள் தொடர்ந்து இருப்பதால் அவருக்கு 
நிதிசார்ந்த பயனும் , அது அழிவுறுவதால் அவருக்கு நிதிசார்ந்த 
இழப்பும் ஏற்படுவதாக இருப்பின் , அவருக்கு அப்பொருளில் 
காப்பீடு பெறு நலன் இருக்கிறது எனலாம் . எடுத்துக்காட்டாக , 
ஒரு வீட்டின் உரிமையாளருக்கு அதில் காப்பீடு பெறு நலன் இருப் 
பதால் , அவர் அதன் மீது தீக் காப்பீடு செய்துகொள்ளலாம் . அது 
போலவே அந்த வீட்டின் மீது ஒருவர் கடன் கொடுத்திருந்தால் , 
கடன்தொகை , அதற்குரிய வட்டி ஆகியவை சேர்ந்த அளவுக்கு 
அவருக்கு அந்த வீட்டின் மீது காப்பீடு பெறு நலன் இருக்கும் 
எனலாம் . சரக்குகள் ஏற்றுமதி செய்பவருக்கு அவற்றில் காப்பீடு 
பெறுநலன் இருக்கிறது . ஒருவருக்கு அவருடைய ஆயுள் மீதோ , 
அவர் மனைவியின் ஆயுள் மீதோ காப்பீடு பெறுநலன் இருக்கிறது . 
கடனீந்தவருக்குக் கடனாளியின் ( Debtors ) ஆயுள் மீது அவருக்கு 
வரவேண்டிய கடன் அளவுவரை காப்பீடு பெறு நலன் இருக்கிறது . 

காப்பீடு பெறு நலன் எப்பொழுது இருக்கவேண்டும் என்பது 
காப்பீட்டு வகைக்கேற்ப மாறுபடுகிறது . கடல்சார் காப்பீட்டில் 
இடர்நேர்ந்து , காப்பீட்டுப் பொருளுக்கு இழப்பு ஏற்படும்பொழுது 
காப்பீடு - பெறுநருக்குக் காப்பீடு பெறு நலன் இருத்தல் வேண்டும் . 

காப்பீட்டுறுதியில் , காப்பீட்டுறுதி - பெறுநருக்கு அக் 
காப்பீட்டு ஒப்பந்தம் செய்யும்பொழுது காப்பீடு பெறு நலன் இருக்க 


ஆயுள் 


206 


வேண்டும் . ஆனால் தீக்காப்பீட்டிலோ , காப்பீடு பெறுநருக்கு 
அந்த ஒப்பந்தம் செய்யும் பொழுதும் , இழப்பு ஏற்படும் பொழுதும் 
காப்பீடு பெறு நலன் இருத்தல் வேண்டும் . காப்பீடு பெறு நலன் 
இருக்க வேண்டுவது காப்பீடு ஒப்பந்தத்தின் உயிர் நாடியாக 
விளங்குகிறது . 


( 3 ) ஈட்டுறுதி 

ஆயுள் காப்பீட்டுறுதி , ஆள் விபத்துக் காப்பீடு ( Personal 
Accident Insurance ) ஆகியவை நீங்கலாக ஏனைய வகைக் காப் 
பீடுகள் அனைத்தும் ஈட்டுறுதி ( Indemnity ) எனும் தத்துவத்தை 
அடிப்படையாகக் கொண்டவை . எடுத்துக்காட்டாக , தீக் காப் 
பீடும் , கடல்சார் காப்பீடும் ஈட்டுறுதித் தத்துவத்தை அடிப்படை 
யாகக் கொண்டவையாம் . காப்பீடு - பெறுநருக்குக் காப்பீடு செய் 
யப்பட்ட இடரால் இழப்பு நேருங்கால் , அவரது உண்மையான 
இழப்பைக் காப்பீடு - தருநர் ஈடு செய்வார் என்பதுவே இத்தத்து 
வத்தின் பொருளாகும் . காப்பீடு - பெறுநர் அவருக்கு உண்மை 
யாகவே ஏற்படும் இழப்பைக் காட்டிலும் அதிகமான தொகையை 
எந்த நிலையிலும் பெற முடியாது . காப்பீடு - பெறுநர் அவருக்கேற் 
படும் இழப்பையே இலாபமாக ஆக்கிக்கொள்ளக் 

கூடாது 
என்பதுவே , ஈட்டுறுதித் தத்துவத்தின் சாரமாகும் . 


எடுத்துக்காட்டாக , ஒருவர் அவரது வீட்டைத் தீ எனும் 
இடருக்கு எதிராக ரூ . 1,00,000 க்குக் காப்பீடு செய்யப் பெறு 
கிறார் எனவும் , தீப்பிடித்து அந்த வீட்டுக்கு ஏற்பட்ட இழப்பு 
ரூ . 60,000 எனவும் கொள்வோம் . அந்நிலையில் , அவர் தமக்கு 
உண்மையாகவே ஏற்பட்ட இழப்பாகிய ரூ . 60,000 தான் காப்பீடு 
தருநரிடமிருந்து இழப்பீடாகப் பெற இயலும் . மாறாக , அந்த 
வீடு தீப்பிடித்து முற்றுமாக எரிந்துபடுகிறது எனவும் , அவருக்கு 
ஏற்படும் இழப்பு ரூ . 1,00,000 . அல்லது அதற்கு அதிகம் எனவும் 
கொள்வோமானால் , அவர் பெறத்தக்க இழப்பீடு ரூ . 1,00,000 
மட்டுமே . திட்டாவணத் தொகையே ரூ .1,00,000 என்பதால் , 
அவருக்கு ஏற்படும் இழப்பு அதற்கு அதிகமாகவே இருந்தாலும் , 
அவர் பெறத்தக்க ஈட்டுத் தொகை ரூ . 1,00,000 மட்டுமே . 


முன்னர் கூறியதுபோல , ஆயுள் காப்பீட்டுறுதியும் , ஆள் 
விபத்துக் காப்பீடும் ஈட்டுறுதி ஒப்பந்தங்கள் அல்ல . இவற்றில் 
காப்பீடு தருநர் இடர் நேரும்பொழுது , " காப்பீடு - பெறுநருக்குப் 
பணவகையான இழப்பு ஏற்பட்டாலும் ஏற்படாவிட்டாலும் 
திட்டாவணத் தொகையைத் தந்தே ஆகவேண்டும் . 


( 4 ) : அண்மைக் காரணம் .. 

இழப்பு ஏற்பட்ட தற்குக் காப்பீடு செய்யப்பட்ட இடர்தான் 
அண்மைக் காரணமாக இருந்தால் மட்டுமே , காப்பீட்டு ஒப்பந் 
தப்படி காப்பீடு - தருநர் பொறுப்பாவார் . ஓர் இழப்புப் பல 
காரணங்களால் விளைவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் தான் 
அதற்கு அண்மைக் காரணம் எதுவாக இருக்கலாம் என்ற வினா 
வும் , அண்மைக் காரணத்தைக் கண்டுபிடிக்கும் தேவையும் 
எழும் . அவ்வாறு கண்டுபிடிக்கப்படும் அண்மைக் காரணம் 
காப்பீடு செய்யப்பட்ட இடராக இருந்தால் மட்டுமே , காப்பீடு - 
தருநர் அதையொட்டி எழும் இழப்பிற்குப் பொறுப்பாவார் . இத் 
தத்துவம் கடல்சார் காப்பீட்டில் மிகவும் கண்டிப்பாகப் பின்பற்றப் 
படுகிறது 
( 5 ) இழ்ப்பை மட்டுப்படுத்துதல் 

காப்பீடு செய்யப்பட்ட இடர் நேருங்கால் , காப்பீட்டுச் 
சொத்தைக் காப்பாற்றுவதற்கும் , ஏற்படத்தக்க இழப்பைக் 
குறைப்பதற்கும் தக்க முயற்சிகள் மேற்கொள்ளுவது காப்பீடு 
பெறுநரது 

கடமையாகும் . அதாவது , அச்சொத்து காப்பீடு 
செய்யப்படாமலிருந்தால் , அதை அந்த இடரிலிருந்து காப்ப 
தற்கு நியாயமாக அவர் என்னென்ன செய்வாரோ 

அவை 
அனைத்தும் செய்வது அவருடைய கடமையாகும் . சொத்து தான் 
காப்பீடு செய்யப்பட்டு விட்டதே என்ற எண்ணத்தில் அவர் தக்க 
கவனம் செலுத்தாமலும் அக்கறையின்றியும் இருக்கக் கூடாது . 


ப 


காப்பீட்டு வகைகள் 
பெருவாரியாகக் காணப்படும் காப்பீட்டு வகைகளாவன : 

( i ) கடல்சார் காப்பீடு 
( ii ) தீக் காப்பீடு 
( iii ) ஆயுள் காப்பீடு 
கடல்சார் காப்பீடும் தீக் காப்பீடும் பொதுக் காப்பீடு எனும் 
பெரும் பிரிவைச் சேர்ந்தவை . 


கடல்சார் காப்பீடு 
கடல்சார் காப்பீடு மிகவும் தொன்மை வாய்ந்த காப்பீடாகும் . 
காப்பீடு - பெறுநரைக் கடல்சார் இழப்புகளிலிருந்து காப்பதாகக் 
காப்பீடு - தருநர் பொறுப்பேற்கும் ஒப்பந்தமே கடல்சார் காப்பீ 
டாகும் . கடல் பயணத்தைத் தழுவி எழும் இழப்புகளே கடல் 
சார் இழப்புகளாம் . இந்த இழப்புகள் கடல் சார் இடர்களால் 


| 


தோற்றுவிக்கப்படுபவை . கப்பல் பிறவற்றோடு மோதல் , கப்பல் 
எரிந்துபடுதல் , கப்பல் மூழ்குதல் , - கடல் நீரால் சரக்குகளுக்கு 
ஏற்படத்தக்க் சேதம் , கப்பல் பணியாளர்கள் கலகம் , கடற் 
கொள்ளை போன்றவை கடல்சார் இடர்களாம் ( Perils of the 
Sea ) , கப்பல் உரிமையாளர்கள் , கப்பற்சரக்கு உரிமையாளர்கள் , 
கப்பல் வாடகை பெற உரியவர்கள் ஆகியோர் இக்காப்பீட்டை 
நாடுவர் . உலகிலேயே லாயிட்ஸ் கூட்டுரு தான் கடல்சார் காப் 
பீட்டில் முதன்மை நிலையில் இயங்கிவரும் 

இயங்கிவரும் நிறுவனமாகும் . 
அதன் தலைமை அலுவலகம் இலண்டனில் இருக்கிறது . 

மிக்க நம்பிக்கை , காப்பீடு பெறு நலன் , ஈட்டுறுதி , அண்மைக் 
காரணம் இழப்பை மட்டுப்படுத்துதல் ஆகிய - தத்துவங்கள் 
கடல்சார் காப்பீட்டுக்குப் பொருந்துவன . இக்காப்பீட்டில் 
காப்பீடு - பெறுநருக்குக் காப்பீடு செய்யப்பட்ட சொத்து இழப் 
பிற்கு இலக்காகுங்கால் காப்பீடு பெறு நலன் இருந்தாலே போது 
மானது . 

கடல்சார் காப்பீடு , எழுத்து மூலம் அமைந்த ஒப்பந்த 
மாகவே இருக்கவேண்டும் . அந்த ஆவணத்தைக் காப்பீடு - 
தருநர் கையொப்பமிட்டு , முத்திரைவரி வில்லை பதித்துத் 
தருதல் வேண்டும் . அதற்குக் கடல் சார் திட்டாவணம் ( Marine 
Policy ) எனப் பெயர் . 


கடல்சார் திட்டாவண வகைகள் 

கடல்சார் திட்டாவணம் பல வகைப்படும் . அவை காப் 
பளிக்கும் இடருக்கேற்பப் பலவகைக் கடல்சார் , திட்டாவணங்கள் 
உள் . அவற்றில் முக்கியமானவை : 
( அ ) காலத் திட்டாவணம் : இஃது ஒரு குறிப்பிட்ட காலப் 

பகுதிக்கு எடுக்கப்படும் திட்டாவணம் . இக்காலப் 
பகுதி 12 மாதங்களுக்கு மேற்பட்டதாக இருப்பின் அத் 

திட்டாவணம் செல்லாததாகும் . 
( ஆ ) - கடற்பயணத் திட்டாவணம் : இஃது ஒரு குறிப்பிட்ட 

கடற்பயணத்திற்குக் காப்பீடு நல்கும் திட்டாவணம் . 
( இ ) மதிப்பிட்ட திட்டாவணம் : காப்பீடு செய்யப்படும் 

பொருளின் ஒப்புக்கொள்ளப்பட்ட மதிப்பைத் தாங்கி 
யிருக்கும் திட்டாவணம் இவ்வாறு அழைக்கப்படு 

கிறது . , 
( ஈ ) மதிப்பிடாத் திட்டாவணம் : காப்பீடு செய்யப்படும் 

பொருளின் மதிப்பைக் கூறாமலிருக்கும் ... திட்டாவணம் 
salt 1:32.1... இப்பெயர் பெறும்.- 


-- 


299 


பல 


( உ ) . மிதக்கும் திட்டாவணம் : - தாங்கிச் செல்லும் கப்பல் 

பெயர் , காப்பீடு செய்யப்படும் பொருள்கள் - பற்றிய 
விவரம் ஆகியவற்றைக் கூறாமல் விடுத்து , அத் 
தகவல்களைப் பிறகு தந்தால் எற்றுக்கொள்வதற்கு 
வகை செய்யும் திட்டாவணம் , இப் பெயர் கொண்டு 
அறியப்படுகிறது . கப்பல் மூலமாக அடிக்கடி சரக்கு 
கள் அனுப்பும் 

அனுப்பும் அல்லது பெறும் வாணிகர்கள் 

இத்தகைய திட்டாவணம் எடுக்கின்றனர் . 
கடல்சார் திட்டாவணங்களும் உத்தரவாதங்களும் 

கடல் சார் திட்டாவணங்கள் உத்தரவாதங்களுக்கு 
( Warranties ) உட்பட்டிருக்கின்றன . உத்தரவாதம் என்பது , 
காப்பீடு - பெறுநர் நிறைவேற்ற வேண்டிய நிபந்தனையைக் 
குறிக்கும் . காப்பீடு பெறுநர் உத்தரவாதத்தை நிறைவேற்றாது 
விடுத்தால் , காப்பீடு- தருநர் அத் திட்டாவணத்தின்பால் தமக் 
குள்ள பொறுப்பைத் தவிர்க்கும் உரிமை பெறுகிறார் . , 
கடல்சார் திட்டாவணமும் சராசரிச் சரத்தும் 

பல விதப்பட்ட இடர்களுக்கு ஏற்றவாறு கடல்சார் " திட் 
டாவணம் தயாரிக்கப்படுகிறது . எனவே , அதில் பற்பல சரத்துகள் 
இடம் பெறுகின்றன . அவற்றில் சராசரிச் சரத்தும் ஒன்று .. 

கடல் 
சார் திட்டாவணங்களில் சராசரிச் சரத்து பெரும்பாலும் இடம் 
பெற்றிருப்பது வழக்கம் . காப்பீடு செய்யப்படும் பொருள் அதன் 
மதிப்புக்குக் குறைவான தொகைக்குக் காப்பீடு செய்வதற்கு எத்த 
னிக்கும் வேட்கையைக் குறைப்பதற்காகவே சராசரிச் சரத்து 
புகுத்தப்படுகிறது . இவ்வாறு குறை காப்பீடு ( Under Insurance ) 
எடுத்து , காப்பீடு செய்யப்பட்ட சொத்து , பகுதி - இழப்புக்கு இலக் 
காகும்போது தான் சராசரிச் சரத்தின் முக்கியத்துவம் விளங்கும் . 
அமெரிக்காவுக்குக் கப்பல் மூலமாக ஓர் இலட்சம் ரூபாய் மதிப் 
புள்ள சரக்கை ஏற்றுமதி செய்யும் ஒருவர் , ரூ . 60,000 - க்கு 
மட்டுமே அச்சரக்கைக் காப்பீடு செய்கிறார் எனக் கொள்வோம் . 
அச் சரக்கிற்குக் காப்பீடு செய்யப்பட்ட இடரால் ரூ . 40,000 
அளவிற்குப் பகுதி - இழப்பு ஏற்படுகிறது எனக் கொண்டால் , 
அவரோ அத்திட்டாவணத்தை அப்பொழுது வைத்திருப்பவரோ 
அவருக்கு உண்மையாக ஏற்பட்ட இழப்பாகிய ரூ . 40,000 இழப் 
பீடாகப் பெறவியலாது . இதற்குக் காரணம் சராசரிச் சரத்து . 
அவர் இழப்பீடாகப் பெறத்தக்க தொகை ரூ .24,000 மட்டுமே 

60,000 
( அதாவது 1,3,00 x 40,000 ) . இழப்பில் ஒரு பகுதியாகிய 
ரூ . 16,000 அவரே ஏற்க வேண்டியதாக இருக்கிறது . அவர் 
குறை காப்பீடு எடுத்ததால் , அந்தத் துண்டு விழுந் தொகைக்கு 

" வா - 14 


T210 


அவர் தனக்குத்தானே காப்பீடு - தருநராகக்க கருதப்பட்டு ,, 
விகிதளவு இழப்பைத் ( Proportionate Loss ) தானே ஏற்குமாறு 
செய்யப்படுகிறார் . 

தீக்காப்பீடு - 
தீக்காப்பீடு கடல்சார் காப்பீட்டைக் காட்டிலும் அண்மையில் 
வளர்ச்சி - பெற்றதாகும் . அது பதினொன்றாம் நூற்றாண்டில் 
தோன்றியது . காப்பீடு செய்யப்படும் பொருளுக்குத் தீயால் 
ஏற்படும் இழப்பிற்குக் காப்பீடு - நருநர் பொறுப்பேற்கும் ஒப்பந் 
தமே தீக்காப்பீடு எனப்படும் . காப்பீடு- தருநர் ( அதாவது காப் 
பீட்டு நிறுமம் ) இந்த உறுதிமொழியைக் காப்பீடு - பெறுநருக்குத் 
தருகிறார் . அவரது பொறுப்பு , திட்டாவணத் தொகைக்கு 
மிகைபடாமலுள்ள உண்மையான இழப்பிற்கு 

இழப்பிற்கு மட்டுமேயாம் . 
இதற்குக் கைம்மாறாகக் காப்பீடு - பெறுநர் அத் திட்டாவணத்தித 
குரிய முனைமம் செலுத்துகிறார் . தீக்காப்பீட்டுத் 

திட்டா 
வணங்கள் பொதுவாக ஓர் ஆண்டு காலப்பகுதிக்கு மட்டுமே 
எடுக்கப்படுவது வழக்கம் . காப்பீடு - பெறுநர் விரும்பினால் 
அவற்றை ஆண்டுக்கு ஆண்டு புதுப்பித்துக் கொள்ளலாம் . 

தீக்காப்பீடு பெற விழைபவர் முன்மொழிகைப் படிவம் 
(Proposal Form ) ஒன்றை நிரப்பிக் கையொப்பமிட்டுத் தருவ 
தோடு , ஒப்புக்கொண்ட முனைமத் தொகையையும் அத்துடன் 
செலுத்த வேண்டும் . அப் படிவத்தில் காப்பீடு - பெறுநர் , அவர் 
காப்பீடு செய்ய விழையும் சொத்து , அவர் காப்புத் தேடும் இடர் 
ஆகியவை பற்றிப் பல வினாக்கள் இருக்கும் . அவர் அவற்றிற்கு 
முழுமையாகவும் 

உண்மையாகவும் விடையளிப்பதன் மூலம் 
அவர்தம் மிக்க நம்பிக்கை உணர்வை வெளிப்படுத்திக்கொள்ள 
வேண்டும் . காப்பீடு - தருநர் அந்த முன்மொழிகைப் படிவத்தை 
ஏற்கும்பொழுதுதான் அவர்களிடையே காப்பீட்டு ஒப்பந்தம் 
மலருகிறது . 

மிக்க நம்பிக்கை , காப்பீடு பெறுநலன் , ஈட்டுறுதி போன்ற 
காப்பீட்டுத் தத்துவங்கள் அனைத்தும் தீக்காப்பீட்டுக்கும் 
பொருத்துவன . தீக்காப்பீட்டின் தனித்தன்மை யாதெனில் , 
காப்பீடு செய்யப்படும் சொத்தில் காப்பீடு - பெறுநருக்கு அக்காப் 
பீட்டு ஒப்பந்தம் செய்யப்படும் பொழுதும் , இழப்பு ஏற்படும் 
பொழுதும் காப்பீடு பெறுநலன் இருத்தல் வேண்டும் . தீக்காப்பீடும் 
ஈட்டுறுதி ஒப்பந்தமேயாகும் . அதாவது , எந்தச் சூழ்நிலை 
யிலும் காப்பீடு - பெறுநர் அவருக்கு உண்மையாகவே ஏற்படும் 
இழப்பிற்கும் அதிகமான தொகையை இழப்பீடாகக் காப்பீடு - 
தேருநரிடமிருந்து பெறவியலாது . அவர் அந்த இழப்பீட்டைப் 


211 


. 


பெறுவது பணமாகவோ , சேதமுற்ற சொத்துக்குப் பகரமாகப் 
புதிய சொத்தாகவோ , அதைச் செப்பனிட்ட நிலையில் பெறுவ 
தாகவோ அமையலாம் . சரக்கு போன்ற அசையும் சொத்து , 
கட்டிடம் போன்ற அசையாச் சொத்து , இலாப இழப்பு ( Loss 
-of Profit ) போன்ற புலனாகாச் சொத்து ( Intangible Properties ) 
ஆகியவற்றின் பேரில் தீக்காப்பீடு செய்யலாம் . 

தீ , மின்னல் , வெடி ஆகிய இடர்களால் எழும் இழப்பு 
அல்லது சேதத்திற்குத் தீக்காப்பீடு ஈடுபெற்றுத் தருகிறது . தீ 
தற்செயலாகப் பற்றிக் கொண்டதாக இருக்க வேண்டும் ; அது 
வேண்டுமென்றே வைத்ததாக இருக்கக்கூடாது . 

தீக்காப்பீடு 
தொடர்பாக எழும் இழப்பைக் காப்பீட்டு நிறுவனத்திற்கு உடன் 
தெரிவிக்க வேண்டும் ; அப்பொழுதுதான் அது தனது நலனைக் 
காத்துக்கொள்ளுவதற்குத் தக்க நடவடிக்கைகளைச் சரியான 
நேரத்தில் மேற்கொள்ள முடியும் . 
" தீ - திட்டாவண வகைகள் 

மக்கள் தம் தேவைகளுக்கேற்பப் பலவகையான தீக்காப் 
பீட்டுத் திட்டாவணங்கள் வழங்கப்படுகின்றன . அவற்றில் பெரு 
வாரியான வழக்கிலுள்ள திட்டாவணங்களாவன : 

( 1 ) குறித்த திட்டாவணம் : காப்பீடு செய்யப்படும் சொத்து 
குறித்த தொகைக்குக் காப்பீடு செய்யப்பட்டிருந்தால் , 
அத்திட்டாவணம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது . இழப்பு நேரும் 
பொழுது இக் குறித்த தொகைக்கு மிகைப்படாத அளவு , உண்மை 
யான இழப்பு ஈடு செய்யப்படும் . இது , சற்றுப் பின்னர் நாம் 
--காணவிருக்கும் சராசரித் திட்டாவணத்திற்கு , எதிர்மாறான 
தாகும் . 

( 2 ) மதிப்பிட்ட திட்டாவணம் : இத்திட்டாவணத்தில் 
காப்பீடு செய்யப்பெறும் சொத்து மதிப்பு ஒப்புக்கொள்ளப்பட்டுக் 
குறிக்கப்படுகிறது.அச் சொத்து தீயால் முற்றும் அழிவுறும் நிலையில் , 
இந்த ஒப்புக்கொள்ளப்பட்ட மதிப்பு இழப்பீடாகக் காப்பீடு - பெறு 
நருக்குத் தரப்படும் . சொத்தின் பகுதி அழிவுறும் நிலையில் 
அவருக்கு ஏற்படும் உண்மையான இழப்பு மட்டுமே தரப்படும் 
எனச் சொல்லத் தேவையில்லை . நுண்கலைப் பொருள் , அணி 
மணி ( Jewellery ) போன்ற எளிதில் மதிப்பிடற்கரிய பொருள்கள் 
பேரிலேயே இத்தகைய திட்டாவணங்கள் வழங்கப்படுகின்றன . 

( 3 ) மிதக்கும் திட்டாவணம் : மொத்தத் தொகைக்கு ஒரே 
முனைமத்தின் பேரில் , ஒரே ஆளுக்குப் பற்பல இடங்களிலுள்ள 
அவருடைய சரக்குகளைத் தழுவியவாறு வழங்கப்படுவது இத் 
திட்டாவணம் , 


212 
( 4 ) சராசரித் திட்டாவணம் : சராசரிச் சரத்துத் தாங்கி 
யுள்ள திட்டாவணம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது . சராசரிச் 
சரத்தைக் கொண்டிராத திட்டாவணம் குறித்த திட்டாவணம் " 
எனப்பெயர் பெறுகிறது . சொத்து மதிப்புக்குக் குறைவான 
தொகைக்குக் காப்பீடு எடுக்கப்பட்டு , அச் சொத்தின் பகுதி 
மட்டுமே இழப்பிற்கு இலக்காகும் நிலையில்தான் சராசரிச் சரத் 
தின் முக்கியத்துவம் விளங்கும் . ஒருவர் ஓர் இலட்சம் ரூபாய் மதிப் 
புள்ள தமது வீட்டின் பேரில் ரூ . 80,000 - க்குத் தீக்காப்பீட்டுத் 
திட்டாவணம் எடுக்கிறார் எனக் கொள்வோம் . அந்த வீட்டின் 
ஒரு பகுதி தீயால் அழிவுறுகிறது எனவும் , அவரது இழப்பு 
ரூ . 60,000 என மதிப்பிடப்படுகிறது எனவும் கொள்ளுவோம் .. 
அத்திட்டாவணத்தில் சராசரிச் சரத்து இல்லாவிட்டால் , அவர் 
இழப்பீடாகத் தமது உண்மையான இழப்பாகிய ரூ .60,000 
பெறலாம் . மாறாக , அத்திட்டாவணத்தில் சராசரிச் சரத்து 
இருப்பின் , அவர் பெறத்தக்க இழப்பீடு ரூ .48,000 மட்டுமே 

80,000 
ஆகும் ( அதாவது 

1,00,000 x 60,000 = ரூ . 48,000 ) . 

ஆயுள் காப்பீட்டுறுதி 
ஆயுள் காப்பீட்டுறுதியின் பொருள் 

ஒருவர் தமது ஆயுளையோ தமக்குக் காப்பீடு பெறு நலன் 
உள்ள பிறிதொருவருடைய ஆயுளையோ காப்பீடு செய்யப் 
பெற்றால் , அஃது ஆயுள் காப்பீட்டுறுதி எனப்படும் . அவர் எந்தத் 
தொகைக்கும் இத்திட்டாவணம் எடுக்கலாம் .. திட்டாவணம் 
முதிர்வடையும் பொழுது , காப்பீட்டுறுதி - தருநர் ( அதாவது காப் 
பீட்டு நிறுவனம் ) திட்டாவணத் தொகையைச் செலுத்தக் கடமைப் 
பட்டவராவர் . காப்பீட்டுறுதி- தருநரின் இந்த உறுதிமொழிக்குக் 
கைம்மாறாகக் காப்பீட்டுறுதி - பெறுநர் மாதந்தோறுமோ 
காலாண்டு , அரையாண்டு அல்லது ஆண்டுதோறுமோ தவறாது 
முனைமம் செலுத்த ஒப்புக்கொள்ளுகிறார் . ஆயுள் திட்டா 
வணத்தில் காப்பீட்டுறுதி - பெறுநர் தமது இறப்பு எனும் இடர் 
குறித்தே காப்பீடு செய்து கொள்கிறார் . " மனித ஆயுளைத் 
தழுவிய குறிப்பிட்ட நிகழ்ச்சி நிகழும்பொழுது காப்பீட்டுறுதி 
தருநர் குறித்த தொகையைக் கொடுக்கப் பொறுப்பேற்கும் 
ஒப்பந்தமே ஆயுள் காப்பீட்டுறுதியாம் . 
ஆயுள் காப்பீட்டுறுதியின் அடிப்படைத் தத்துவங்கள் 

ஆயுள் காப்பீட்டுறுதி இரு தத்துவங்களை , அடிப்படையாகக் 
கொண்டிருக்கிறது . மிக்க நம்பிக்கை , காப்பீடு பெறுநலன் என்ப 
வையே அவ்விரு தத்துவங்களாம் . 

1 S. Evelyn Thomas : Commerce - Its Theorylands Practice 


331 


218 


மிக்க நம்பிக்கை 

கடல்சார் காப்பீடு அல்லது தீக்காப்பீடு போலவே , ஆயுள் 
காப்பீட்டுறுதியும் அதன் இரு தரப்பாரும் மிக்க நம்பிக்கை 
உணர்வோடு செயல்பட வேண்டியதை அடிப்படையாகக் கொண் 
டிருக்கிறது . அதாவது , இதுவும் முழு நம்பிக்கையில் எழும் 
ஒப்பந்தமாகும் ( Contract uberrima fides ). இத்தத்துவம் காப்பீட் 
டுறுதி - பெறுநர் , காப்பீட்டுறுதி- தருநர் ஆகிய இரு பாலருக்கும் 
சமமாகவே பொருந்துகிறது . 

அவர்கள் இரு வழிகளில் மிக்க நம்பிக்கையோடு ஒழுக 
வேண்டும் : ( 1 ) அவர்கள் அந்த ஒப்பந்தம் பற்றிய கருநிலை 
உண்மைகள் அனைத்தையும் முழுமையாகவும் நேர்மையுணர் 
“ வோடும் வெளியிடவேண்டும் . ( 2 ) அவர்கள் சொல்லுவன 
எல்லாம் உண்மையாக இருக்கவேண்டும் . ஒரு தரப்பார் பொய் 
யுரைத்தாலோ , உண்மையை மறைத்தாலோ மறுதரப்பாருக்கு 
அந்த ஒப்பந்தத்தைத் தவிர்க்க உரிமையுண்டு . 

ஆயுள் காப்பீட்டுறுதி பெற விழைபவர் முன்மொழிகைப் 
படிவம் ( Proposal Form ) ஒன்று நிரப்பிக் கையொப்பமிட்டுத் 
தரவேண்டும் . அதில் அவரது உடல் நலம் , வாழ்க்கை , பழக்க 
வழக்கங்கள் , குடும்ப வரலாறு பற்றிய வினாக்கள் பல இருக்கும் . 
அவற்றிற்கு அவர் உண்மையாகவும் முழுமையாகவும் விடை 
யிறுக்க வேண்டும் . அவர் மருத்துவ ஆய்வுக்கு உட்படும் 
தேவையும் இருக்கிறது . 
காப்பீடு பெறுநலன் 

காப்பீட்டுறுதி - பெருநருக்குக் காப்பீடு செய்யப்படும் பொருளில் 
காப்பீடு பெறு நலன் இருக்க வேண்டுவது அனைத்து வகைக் 
காப்பீடுகளுக்கும் பொதுவானதொரு அடிப்படைத் தத்துவமாகும் . 
காப்பீடு செய்யப்படும் பொருள் தொடர்ந்து இருப்பதால் காப்பீடு 
பெறுநருக்கு நிதி சார்ந்த பயனும் , அது அழிவுறுவதால் அவருக்குப் 
பணவகையான இழப்பும் ஏற்படுவதாக இருப்பதே அவருக்கு 
அதில் காப்பீடு பெறு நலன் இருப்பதைக் கண்டறிய உதவும் 
உரைகல்லாம் . இந் நலன் இல்லாதபொழுது , அவர் செய்யும் 
காப்பீட்டு ஒப்பந்தம் செல்லாதது ; அது இல்லா நிலையதும் 
( Void ) ஆகும் . 

ஒருவர் தனது ஆயுளைக் காப்பீடு செய்யலாம் - ஏனெனில் 
அவருக்கு அதில் காப்பீடு பெறு நலன் இருக்கிறது . அதுபோலவே 
அவர் அவருடைய மனைவியின் ஆயுளையும் காப்பீடு செய்ய 
லாம் - ஏனெனில் அவருக்கு அதில் காப்பீடு பெறு நலன் இருப்ப 
தாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது . அவர் மனைவியும் அவருடைய 


244 


* 


ஆயுளைக் காப்பீடு செய்யலாம் . அவரைச் சார்ந்துள்ள 
மகனுக்கோ , மகளுக்கோ அவருடைய ஆயுளில் , காப்பீடு பெறு 
நலன் இருக்கிறது . கடனீந்தவருக்கு அவருக்கு வரவேண்டிய 
கடன் அளவிற்குக் கடனாளியின் ஆயுளில் காப்பீடு பெறுநலன் 
இருக்கிறது . 

ஆயுள் காப்பீட்டுறுதியில் , காப்பீட்டுறுதி - பெறுநருக்குக் 
காப்பீடு பெறு நலன் அந்த ஒப்பந்தம் செய்யும்பொழுது இருத்தல் 
வேண்டும் ; அத் திட்டாவணம் முதிர்வு பெறும் பொழுது அவருக்கு 
அந் நலன் இருந்தே ஆகவேண்டும் என்ற கட்டாயமில்லை . 
ஆயுள் காப்பீட்டுறுதியின் முக்கிய அம்சங்கள் 

ஆயுள் காப்பீட்டுறுதி ஓர் ` ஈட்டுறுதி ஒப்பந்தம் அல்ல .. 
உண்மையான இழப்பு என்ற பேச்சுக்கே அதில் இடமில்லை . 
எனவே , அதில் உண்மையான இழப்பை மெய்ப்பிக்கத் தேவை 
யில்லை . காப்பீட்டுறுதி - பெறுநருக்குப் பணவகையான இழப்பு 
ஏற்பட்டாலும் ஏற்படாவிட்டாலும் , அத்திட்டாவணம் முதிர்வுறும் 
பொழுது காப்பீட்டுறுதி - தருநர் திட்டாவணத் தொகையைத் 
தந்தே தீரவேண்டும் . 

ஆயுள் காப்பீட்டுறுதி , இறப்பு , முதுமையடைதல் ஆகிய 
இடர்களுக்கு எதிராகக் காப்பு நல்குகிறது . அஃது எதிர்காலத்திற் 
காக முன்னதாகவே செய்து கொள்ளப்படும் காப்பு ஏற்பாடு . அஃது 
ஒருவரது இறப்புக்குப்பின் 

அவரது குடும்பத்திற்குத் தக்க 
ஆதரவு நல்குவதாக அமைகிறது . அது பாதுகாப்புக்குப் பாது 
காப்பாகவும் , முதலீட்டுக்கு முதலீடாகவும் விளங்குகிறது . 

ஒருவர் எத்துணை முறை வேண்டுமானாலும் அவரது ஆயுள் 
பேரிலோ அவருடைய மனைவியின் ஆயுள் பேரிலோ காப்பீடு 
பெறலாம் . எவ்வளவு தொகைக்கு வேண்டுமாயினும் அவர் 
அக் காப்பீடுகளைப் பெறலாம் . ஆயுள் காப்பீட்டுறுதியைப் 
பொறுத்தவரை , குறைக்காப்பீடு ( Under -insarance ) , மிகைக் 
காப்பீடு ( Over - insurance ) என்ற பேச்சுக்கே இடமில்லை . 

ஆயுள் காப்பீட்டுறுதி நீண்ட காலத்திற்கு எடுக்கப்படு 
வதாகும் . கடல்சார் அல்லது தீக்காப்பீடுபோல அஃது ஓராண்டு 
காலத்திற்கு மட்டுமே எடுக்கப்படுவதன்று . மேலும் , ஆயுள் 
திட்டாவணம் ஒவ்வொன்றும் முதிர்வுற்று , காப்பீட்டுறுதி 
தருநருக்குப் பொறுப்பாக முடியும் . ஆனால் கடல்சார் காப் 
பீட்டிலோ , தீக்காப்பீட்டிலோ , இடர் நிகழுவதும் நிகழாததும் 
உறுதியற்றதாக இருப்பதால் , ஒவ்வொரு திட்டர்வணமும் . 
காப்பீடு- தருநருக்குப் பொறுப்பாக முடிவதில்லை . இந்தியாவில் 
இந்த மூன்றுவகைக் காப்பீட்டுத் தொழில்களும் நாட்டுடைமை 


| 


யாக்கப்பட்டுவிட்டன . இந்திய ஆயுள் காப்பீட்டுக்கூட்டுரு , ஆயுள் 
காப்பீட்டுறுதித் தொழிலையும் , இந்தியப் பொதுக் காப்பீட்டுக் 
கூட்டுருவும் அதன் நான்கு துணை நிறுவனங்களும் தீக்காப்பீடு , 
கடல்சார் காப்பீடு போன்ற பொதுக் காப்பீட்டுத் தொழிலையும் 
செய்துவருகின்றன . 
ஆயுள் திட்டாவண வகைகள் 
- ஆயுள் திட்டாவணம் பல வகைப்படும் . - அவற்றுள் , முக்கிய 


மானவையாவன : 


. 


(i ) முழு ஆயுள் திட்டாவணம் ( Whole Life Policy ) : - காப் 
பீட்டுறுதி - பெறுநர் அவருடைய ஆயுள் முழுமைக்குமாக எடுக்கும் 
திட்டாவணம் இப்பெயர் பெறுகிறது . இத்திட்டாவணம் அவர் 
இறக்கும்போது தான் முதிர்வுறுகிறது ; திட்டாவணத்தொகை 
அப்பொழுதுதான் செலுத்தவுரியதாகிறது . காப்பீட்டுறுதி- பெறுநர் 
அவரது இறப்புக்குப்பின் அவர்தம் குடும்பத்திற்குத் தேவையான 
ஆதரவைத் தேடிவைப்பதற்காகவே இத்தகைய திட்டாவணம் 
எடுக்கிறார் . இத்திட்டாவணங்கள் மீதான முனைமம் அவருடைய , 
ஆயுள் முழுவதுமோ குறிப்பிட்ட 20 அல்லது 25 ஆண்டுகளுக்கோ 
செலுத்த வேண்டுவதாக இருக்கும் . அவை இலாபமிணைந்த 
(With - Profit) திட்டாவணங்களாகவோ இலாபமிணையாத் 
( Without - Profit ) திட்டாவணங்களாகவோ இருக்கலாம் . 

( ii ) குறித்த வயதுத் திட்டாவணம் ( Endowment Policy ) 
காப்பீட்டுறுதி - பெறுநர் ஒரு குறிப்பிட்ட 

வயது 

அடையும் 
பொழுதோ , அதற்கு முன்னதாக அவர் இறந்துபடும்பொழுதோ 
முதிர்வடையத்தக்க திட்டாவணம் இவ்வாறு அழைக்கப் 
படுகிறது . அவர் குறிப்பிட்ட வயதடையும் முன்னர் 
இறந்துப்பட்டால் , அவரால் நியமனம் - பெற்றவரிடம் ( Nominee ) 
அத்திட்டாவணத் தொகை செலுத்தப்படும் . மாறாக , அவர் 
குறிப்பிட்ட வயதடையும் வரை பிழைத்திருந்தால் திட்டாவணத் 
தொகை அவரிடமே செலுத்தப்படும் . இத் திட்டாவணத்தின் 
மீது அது முதிர்வுறும் வரை முனைமம் செலுத்த வேண்டியதாக 
இருக்கிறது . இதன் - மீதான முனைம வீதம் முழு ஆயுள் 
திட்டாவணத்தைக் காட்டிலும் அதிகமாகவே இருக்கும் . இதுவும் 
இலாபமிணைந்த திட்டாவணமாகவோ , இலாபமிணையாத் 
திட்டாவணமாகவோ இருக்கலாம் . 

( iii ) இலாபமிணைந்த திட்டாவணம் : திட்டாவணம் முதிர் 
வுறும்பொழுது , திட்டாவணத் தொகையுடன் காப்பீடு - தருநரின் 
( அதாவது காப்பீட்டு நிறுமத்தின் ) இலாபத்தில் ஒரு பங்கும் 
சேர்த்துத் தரப்படத்தக்க திட்டாவணம் இவ்வாறு அழைக்கப்படு 
கிறது . காப்பீட்டு நிறுமங்கள் ஆண்டுதோறும் அவற்றின் இலா ) 


. 


பத்தில் ஒரு பகுதியை மேலூதியமாக ( Bonus ) " இத்தகைய 
திட்டாவணத்தார் ( Policyholder ) கணக்கில் வரவு வைத்து 
வருவது நாம் அறிந்ததே . 

இலாபமிணையாத் திட்டாவணம் : முதிர்வுறும்பொழுது அத் 
திட்டாவணத்தார் திட்டாவணத் தொகை மட்டுமே பெறலாம் ; 
மேலூதியம் என்ற வகையில் அவர் எதையும் கூடுதலாகப் பெற 
முடியாது . இத்திட்டாவணத்தின்மீது முனைம வீதம் இலாப 
மிணை 
ணந்த திட்டாவணத்தைக் காட்டிலும் சற்றுக் குறைவாகவே 
இருக்கும் . 

( iv ) குழுக் காப்பீட்டுத் திட்டாவணம் ( Group Insurance 
Policy ) : இஃது ஒரு குழுவாகவுள்ள பல ஆட்களின் ஆயுள்மீது 
மொத்தமாக எடுக்கப்படும் திட்டாவணமாகும் . ஒரு நிறுவனத்தின் 
உரிமையாளர் அங்குப் பணிபுரியும் பணியாள்களின் ( Employees ) 
ஆயுள்மீது மொத்தமாக இத்தகைய திட்டாவணம் எடுப்பது 
வழக்கம் . 
விடுமதிப்பு ( Surrender Value ) 

ஆயுள் திட்டாவணம் எடுத்த பிறகு , அதன்மீது தொடர்ந்து 
முனைமம் செலுத்த இயலா நிலையில் காப்பீட்டுறுதி - பெறுநருக்கு , 
அதைக் கைவிட வழியுண்டு . அவர் அதைக் காப்பீட்டுறுதி- தரு 
நரிடமே சரணடையுமாறு செய்து விடலாம் . அப்பொழுது , காப் 
பீட்டுறுதி - தருநர் உடனடியாக அதன் மீதான விடுமதிப்பைத் 
தருவார் . திட்டாவணங்கள் இரண்டு அல்லது மூன்று ஆண்டு 
களுக்குப் பிறகே விடுமதிப்பு பெறுகின்றன . அண்மையில் எடுக்கப் 
பட்ட திட்டாவணத்திற்கு விடுமதிப்பு ஏதும் இருக்காது . 
செலுத்திய திட்டாவண்ம் (Paid - up Policy ) 

ஆயுள் காப்பீட்டுறுதித் திட்டாவணம் வைத்திருப்பவருக்கு 
அதன்மீது தொடர்ந்து முனைமம் செலுத்த இயலாத நிலையில் , 
செய்யத்தக்கவை . இரு வழிகள் உள . ஒன்று , அவர் அதைக் 
கைவிட்டுவிட்டு உடனடியாக அதன்மீதான . விடுமதிப்பைப் 
பெறலாம் . இரண்டாவது , அவ்வாறு அதைக் கைவிட அவருக்கு 
விருப்பமில்லையாயின் , அதைச் செலுத்திய திட்டாவணமாக 
மாற்றிக்கொண்டு , அதற்குரிய செலுத்திய மதிப்பை ( Paid - up 
Value ) அத் திட்டாவணம் வழக்கமாக முதிர்வுறும்பொழுது பெற 
உரியவராகலாம் . செலுத்திய மதிப்பு , விடுமதிப்பைக் காட்டிலும் 
அதிகமான தாக இருக்கும் . 
நியமனம் ( Nomination ) 

காப்பீட்டுறுதி - பெறுநர் தமது சட்டப்படியான வாரிசையோ , 
வேறொருவரையோ அத்திட்டாவணத்தில் நியமனம் - பெறுநராக 


217 


( Nominee ) நியமிக்க வேண்டியதாக இருக்கிறது . காப்பீட்டுறுதி - 
பெறுநர் இறந்துபடுவதன்மூலம் அத்திட்டாவணம் முதிர்வுறுங் 
கால் , திட்டாவணத் தொகை நியமனம் - பெறுநரிடம் செலுத்தப் 
படும் . காப்பீட்டுறுதி - பெறுநர் தமது இறப்புக்குப் பிறகு எவரிடம் 
அத்திட்டாவணத் தொகை செலுத்தப்பட வேண்டும் என நியமிக் 
கிறாரோ , அவரே நியமனம் - பெறுநர் ஆவார் . காப்பீட்டுறுதி 
பெறுநர் தாம் முன்னர் கொடுத்த நியமனத்தைத் திட்டாவணம் 
முதிர்வடைவதற்கு முன்பாக எப்பொழுது விரும்பினாலும் இரத்துச் 
செய்யலாம் . அல்லது மாற்றியமைக்கலாம் . 
ஆயுள் காப்பீட்டுறுதியின் முக்கியத்துவம் 

மக்களுக்கும் தொழிலமைப்புகளுக்கும் ஆயுள் காப்பீட்டுறுதி 
முக்கியம் வாய்ந்து திகழுகிறது . தனி நபருக்கு அஃது அவருடைய 
ஆயுளைத் தழுவியுள்ள இடர்களினின்றும் தக்க பாதுகாப்பு நல்கு 
கிறது . முனைமம் செலுத்தும் பொருட்டேனும் கட்டாயமாக அவர் 
சேமித்து வைக்க வேண்டியதாக இருப்பதற்கு அது வழி வகுக் 
கிறது . அவரது முதுமைக் காலத்திற்கும் அவருக்குப்பின் 
அவருடைய குடும்பத்திற்கும் அது உற்ற ஆதரவளிக்கிறது . 
மக்கள் தமது குழந்தைகளின் கல்வி , திருமணம் போன்ற நல்ல 
செயல்களுக்குத் தக்க நேரத்தில் நிதிவசதி செய்து தரும் சாதன 
மாகவும் ஆயுள் காப்பீட்டுறுதியைப் பயன்படுத்திக் கொள்ளலாம் . 
ஆயுள் திட்டாவணங்களைப் பிணையங்களாகக் கொடுத்து வங்கி , 
ன்னபிற நிதி நிலையங்களிலிருந்து கடன் வசதி பெறுவதற்கும் 
வழியுண்டு . 

தொழிலமைப்புகள் அவற்றின் பணியாள்களின் ஆயுள் மீது 
மொத்தமாகக் குழுக் காப்பீட்டுத் திட்டாவணங்கள் எடுக்கலாம் . 
இதன் மூலமாக அவற்றின் பணியாள்களில் எவர் இறந்து 
பட்டாலும் , அவருடைய குடும்பத்திற்குக் கூடுதல் பணம் கிட்டு 
வதற்கு அவை வழிவகை செய்து உதவுகின்றன . கூட்டாண்மை 
நிறுவனங்கள் ( Partnership Firms ) அவற்றின் கூட்டாளிகளின் 
ஆயுள் மீது காப்பீட்டுறுதி செய்து கொள்வதன்மூலம் , அவர்களில் 
எவர் 

மரணமடைந்தாலும் கூட்டாண்மையிலுள்ள 
அவரது 
பங்கைச் செலுத்துவது அவற்றிற்கு எளிதாக இருக்கிறது . இவ் 
வாறும் ஏனைய பல வழிகளிலும் ஆயுள் காப்பீட்டுறுதி வசதியை , 
மக்களும் தொழிலமைப்புகளும் பயன்படுத்தி ஏற்றம் பெறலாம் . 

வினாக்கள் 
1. காப்பீடு என்றால் என்ன ? காப்பீட்டுக்கும் - காப்பீட் 

டுறுதிக்குமுள்ள வேறுபாட்டைத் தெளிவுபடுத்துக . 
2. காப்பீட்டின் அடிப்படைத் தத்துவங்களை விளக்குக . 
வா -- 15 


218 


3. காப்பீடு பெறு நலன் என்றால் என்ன ? கடல்சார் காப்பீடு , 

தீக்காப்பீடு , ஆயுள் காப்பீட்டுறுதி ஆகியவற்றில் அஃது: 

எவ்வெப்பொழுது இருத்தல் வேண்டும் ? 
4. கடல்சார் காப்பீடு என்றால் என்ன ? கடல்சார் திட்டா 

வண வகைகளை விளக்குக . 
5. தீக்காப்பீடு என்றால் என்ன ? -தீக்காப்பீட்டுத் திட்டா 

வண வகைகளை விளக்குக . 
6. ஆயுள் காப்பீட்டுறுதி என்றால் என்ன ? அதன் முக்கிய 

அம்சங்களை விளக்குக . 
7. ஆயுள் திட்டாவண வகைகளை விளக்குக . 
8. சிறு குறிப்பு வரைக : 

( அ ) விடுமதிப்பு 
( ஆ ) செலுத் திய திட்டாவணம் 
( இ ) நியமனம் . 


. 


அத்தியாயம் - 


விளம்பரம் 
இருபதாம் நூற்றாண்டில் ஏற்பட்ட குறிப்பிடத்தக்க வாணிக 
நிகழ்ச்சிகளில் ஒன்று விளம்பரம் பெற்ற ஏற்றமாகும் . இன்று 
நாம் காணும் பெரும்பெரும் தொழில் நிறுவனங்கள் இந்த அளவு 
வளர்ச்சி பெற்றதற்கு விளம்பரமே தனிப்பெரும் காரணமாகும் . 
தொழில் நடத்துவோர் இன்று உலகம் முழுவதும் விளம்பரத் 
திற்கு மிகவும் முக்கியத்துவம் அளித்து வருகின்றனர் . எனவே , 
அவர்கள் ஆண்டுதோறும் மாபெரும் தொகையை விளம்பரத்துக் 
காகச் செலவிடச் சித்தமாயிருக்கின்றனர் . விளம்பரத்தின் தேவை 
யையும் , முக்கியத்துவத்தையும் , தொழிலுலகில் வளர்ந்துவரும் 
கடுமையான போட்டியே அதிகரித்து வருகிறது . 


விளம்பரம் என்றால் என்ன ? 

பொருளுக்குச் சந்தையை உருவாக்குவதற்கோ 
உருவாக்கிய சந்தையைப் பேணுவதற்கோ , வளர்ப்பதற்கோ , 
அப்பொருளைப் பறைசாற்றுதலே விளம்பரம் எனப்படும் , அது 
தூண்டுவதாகவும் கிளர்ச்சியூட்டுவதாகவும் இருக்கும் . அஃது ஒரு 
பொருளின் பயன் , உயர்வு , கிடைப்பு நிலை ( Availability ) பற்றிய 
நம்பிக்கையூட்டும் செய்தியை நுகர்வோரிடம் தாங்கிச் செல்கிறது . 
அத்தகைய செய்தி வழியாக அஃது அப்பொருளை வாங்குமாறு 
நுகர்வோரை இணங்க வைக்கிறது . அஃது அப்பொருளில் அவர் 
களுக்கு ஆர்வம் உண்டாக்கி , அவர்களது வேட்கையைக் கிளப்பி 
விட்டு , வேட்கை தேவையாக உருவெடுக்க வழிவகுக்கிறது , 
விளம்பரம் வெறும் வலுவற்ற பரப்பீடு அல்ல ; மாறாக அது 
வீரியம்மிக்க தூண்டுகோலாகும் . எனவே , அஃது “ ஆதாமைப் 
( Adam ) போல வீரியமிக்கதாகவும் , ஏவாளைப் ( Eve ) போலக் 
கவர்ச்சி மிக்கதாகவும் இருத்தல் வேண்டும் எனச் சொல்லுவ 
துண்டு . 
விளம்பரம் பற்றிய முக்கிய செய்திகள் 

விளம்பரம் இன்று வெறும் கலையாக அல்லாமல் அறிவிய 
லாகவே கருதப்படுகிறது . இப்பொழுது அதற்கு அறிவியல் 
விளம்பரம் ( Scientific Advertisement ) எனப் பெயர் . இன்று 
வாணிகர் , விளம்பரத்தின் வெற்றிக்குரிய காரணிகள் அனைத்தும் 


220 


கவனமாக ஆய்வுசெய்த பின்னரே அதை மேற்கொள்ளுகின்றனர் . 
சரக்கு வாங்குவோரின் உள்ளவோட்டம் ( Psychology ) , சந்தை 
யின் போக்கு -தேவைகள் , பிற சரக்குகளின் போட்டி போன்ற 
தக்க காரணிகளைத் திறம்பட ஆய்வுசெய்து , அதன் அடிப் 
படையில் அமைவதே அறிவியல் விளம்பரமாகும் . விளம்பரம் 
வீண்படுவதைத் தவிர்ப்பதில் அறிவியல் விளம்பரம் கண்ணுங் 
கருத்துமாக இருக்கிறது . 

வெற்றிவாகை சூடத்தக்க நல்ல விளம்பரம் சில அடிப்படை 
இயல்புகளைப் பெற்றிருக்க வேண்டும் . அது கவர்ச்சியும் குறிப் 
பாக உணர்த்தும் ( Suggestive ). ஆற்றலும் பெற்றிருக்கவேண்டும் . 
அது நுகர்வோரின் கண்ணைப் பறிப்பதாக மிளிரவேண்டும் .. 
அதனைப் படிப்பவர்களுக்கு அது பொருளின் நற்கூறுகளை 
உணர்த்துவதாக இருக்கவேண்டும் .. அது நம்பிக்கையூட்டும் 
திறன் பெற்றிருக்க வேண்டும் . அது நினைவில் தங்குதிறனும் 
கற்பிக்கும் பண்பும் கொண்டதாக இருத்தல் வேண்டும் . தற்பொழு 
துள்ள பொருளுக்கு என்னென்ன புதிய பயன்கள் கண்டுபிடிக்கப் 
பட்டிருக்கின்றன எனக் கற்பிக்கும் பணியை அது மேற்கொள்ள 
வேண்டும் . புதிதாகப் புகுத்தப்படும் பொருள்களுக்குரிய விளம்பர 
மாயின் அஃது அப்பொருளின் பயன்கள் , அதைப் பயன்படுத்தும் 
முறை ஆகியவற்றைத் 
ஆகியவற்றைத் தெளிவுபடக் கூறுவதாக 

இருக்க 
வேண்டும் . அது வாங்குவோர் அல்லது வாங்க இருப்போரின் 
இயல்புணர்ச்சிகளுக்கும் மென்னய . உணர்ச்சிகளுக்கும் முறை 
யிடுவதாக அமையவேண்டும் . 

சுருங்கச் சொல்லின் , விளம்பரம் படைப்புத்திறன் கொண்டது . 
தொழில் நடத்துவோருக்கும் நுகர்வோருக்கும் வாய்த்த நற்பேறாக 
அது விளங்குகிறது . நேற்றைய ஆடம்பரப் பொருள்களை 
இன்றைய இன்றியமையாப் பொருள்களாக மாற்றும் திறன் விளம் 
பரத்துக்கு உண்டு . 

இத்தருணம் ஓர் எச்சரிக்கையைக் கருத்திற்கொள்வது நன்று . 
சாதனைகளை உருவாக்கவேண்டுமாயின் விளம்பரம் உண்மையை 
அதன் உயிர்மூச்சாகக் கொண்டிருக்க வேண்டும் .. 

விளம்பரம் 
சரக்கின் தரம் அதன் நற்கூறுகள் பற்றித் தவறான எண்ணங் 
களை உருவாக்கத் தக்கதாகவோ , ஐயப்பாடான உயர்வு 
நவிற்சிகளைக் கொண்டதாகவோ இருக்கக்கூடாது . சரக்கின் 
தரம் நன்றாக இல்லாமல் விளம்பரத்தில் அதை மிகைப்படக் 
கூறுவதால் மட்டுமே நிலையான சந்தையை அதற்கு உருவாக்கித் 
தரமுடியாது . பலரைச் சில நாள் ஏமாற்றலாம் ; சிலரைப் பல 
நாள் ஏமாற்றலாம் ; எல்லோரையும் என்றும் ஏமாற்ற முடியாது . 
விளம்பரம் செய்வோரின் தகாத நடத்தையால் விளம்பரமே ஒரு 


221 


பசப்புரை ( Claptrap ) என்ற அவப்பெயர் அதற்கு ஏற்பட்டிருக் 
கிறது . 

விளம்பரத்தின் நோக்கங்கள் 
விளம்பரத்தின் நோக்கங்களாவன : 

( 1 ) சந்தைப் பெருக்கமும் பேணுகையும் : பொருள்களின் 
சந்தையைப் பேணுதலும் அதை மேலும் பெருக்குதலும் விளம் 
பரத்தின் குறிக்கோளாகும் . போட்டி நிறைந்த தொழிலுலகில் 
இது மிகவும் இன்றியமையாதது . சரக்குகளின் கவர்ச்சியான 
அம்சங்களையும் புதிய புதிய பயன்களையும் கோடிட்டுக் காட்டு 
வதன்மூலம் விளம்பரம் அவற்றின் சந்தையைப் பேணுவதோடு , 
வளர்க்கவும் துணைபுரிகிறது .. பருவத்திற்குப் பருவம் சரக்கு 
களின் தேவை மாறுபடாமல் ,, ஆண்டு முழுவதும் அது 
நிலையாக இருப்பதற்கும் , விளம்பரம் உதவி செய்கிறது . 

( 2 ) சந்தையை உருவாக்குதல் : புதிய பொருள்களுக்குச் 
சந்தை உருவாக்கித் தருவதும் , விளம்பரத்தின் நோக்கமாகும் . 
அப்பொருள்களின் உயர்வு , நற்கூறு , பயன் ஆகியவற்றை 
வலியுறுத்திக் கூறுவதன் மூலம் அது தனது நோக்கத்தில் 
வெற்றி பெறுகிறது . விளம்பரம் புதிய தேவைகளையே உருவாக்கு 
கிறது எனச் சொல்லும் அளவுக்குத் திறன்பெற்று விளங்கு 
கிறது . 

( 3 ) நற்பெயர் உருவாக்குதல் : விளம்பரம் , சரக்குகளுக்குப் 
புகழையும் நற்பெயரையும் உருவாக்கித் தருகிறது . உண்மையை 
வழுவாது கடைப்பிடித்தால் தான் விளம்பரம் இந்த நோக்கத்தில் 
வெற்றிவாகை சூடலாம் . 

( 4 ) சில்லறை வாணிகருக்கு ஊக்கமூட்டுதலும் உதவி 
புரிதலும் : நன்கு விளம்பரப்படுத்தப்படும் சரக்குகளைச் சில்லறை 
வாணிகர் நம்பிக்கையோடு இருப்பு வைப்பதற்கு , விளம்பரம் 
தக்க ஊக்கமூட்டுகிறது . அத்தகைய பொருள்களை இருப்பு 
வைத்திருப்பதைக் கௌரவமிக்கதாக அவர்கள் எண்ணலாம் . 
நன்கு 

விளம்பரப்படுத்தப்பட்ட சரக்குகள் என்றாலே , 
அவற்றைத் - தயாரிப்பவர்கள் முன்னதாகவே வலுமிக்க 
விளம்பரத்தை முறையாகக் கையாண்டு அவற்றிற்கு மக்க 
ளிடையே ஆதரவு உருவாக்கியுள்ளன எனப் 

பொருள் . 
அந்நிலையில் சில்லறை வாணிகருக்கு அத்தகைய பொருள்களை 
விற்பதில் சங்கடம் ஏதும் இராது ; பணச் செலவோ , திறம்பட்ட 
விற்பாண்மையைப் ( Salesmanship ) பயன்படுத்தும் தேவையோ , 
அதிகம் இருக்காது . மேலும் . விளம்பரத்தின் பயனாகத் 
தயாரிப்பாளர்கள் , அவர்களது பொருள்களை 

பொருள்களை விற்பதற்குச் 


. 


222 


சில்லறை வாணிகரைச் சார்ந்திருக்கும் தேவை வெகுவாகக் 
குறைகிறது . அல்லாமலும் , விளம்பரம் விற்பாண்மையருக்கும் 
( Salesmen ) உதவி புரிகிறது ; அது சில்லறை வாணிகருக்கு எந்த 
அளவு துணையாக இருக்கிறதோ , அந்த அளவு விற்பாண்மை 
யருக்கும் துணைசெய்கிறது . 

( 5 ) நுகர்வோருக்கு ஆற்றும் உதவி : நுகர்வோருக்கு விளம் 
பரம் செய்திக் களஞ்சியமாக விளங்குகிறது . அவர்களுக்கு 
அது பொருள்களின் கிடைப்பு நிலை , 

பயன் , 

அவற்றைச் 
செவ்வனே பயன்படுத்தும் முறைபற்றிய தகவல்களைத் தாங்கிச் 
செல்கிறது . விளம்பரம் சரக்கு வாங்குவதை எளிதாக்குகிறது . 
சிறந்த சரக்குகளை நல்ல முறையில் வாங்குவதற்கும் அது 
துணைபுரிகிறது . நேர்மையற்ற வாணிகர் போலிச் சரக்கு 
கொடுத்தோ , அதிக விலை சொல்லியோ நுகர்வோரை வஞ்சிக் 
காதவாறு 

விளம்பரம் தடுக்கிடுறது . சரக்குகளின் விலை 
குறைவதற்கும் , தரம் உயருவதற்கும் விளம்பரம் வழிகோலுகிறது . 
விளம்பரத்தால் நாட்டில் உற்பத்தியும் வேலைவாய்ப்பும் 
பெருகுகின்றன . இன்று நாட்டில் , செய்தித்தாள்களும் , பருவ 
இதழ்களும் குறைவான விலைக்குக் கிடைக்கின்றன என்றால் 
அதற்கு விளம்பரம் தனிப்பெருங் காரணமாகும் . மக்களின் 
வாழ்க்கைத் தரம் மேம்படுவதற்குப் பல வழிகளிலும் விளம்பரம் 
உதவியாக இருக்கிறது . 

அதே சமயம் , விளம்பரத்தில் சில குறைபாடுகளும் , அதற்கு 
எதிர்ப்பும் இருப்பதை நாம் மறத்தலாகாது . தேவையற்றது ,, 
ஊதாரித்தனமானது என அதைச் சாடுவோரும் உளர் . அது 
பொருள்களின் விலையை அதிகப்படுத்துகிறது என்ற கண்ட 
னத்துக்கும் அஃது இலக்காகிறது . அது பொருள்களைப்பற்றித் 
தவறான எண்ணங்களை உருவாக்குகிறது ; சக்திக்கும் மீறிய 
ஆசைகளை அது மக்கள் உள்ளங்களில் கிளப்பிவிட்டு அவர்களை 
அல்லல்படச் செய்கிறது எனப் பலவாறு அதன்மீது கண்டனக் 
கணைகள் தொடுப்போரும் உளர் . ஊன்றிப் பார்த்தால் இக் 
குறைபாடுகளுக்கு விளம்பரம் காரணமல்ல , அதைச் செய்வோரே 
காரணம் என்பது தெளிவாக விளங்கும் . நன்கு திட்டமிடாமல் 
விளம்பரம் செய்வதும் , செய்வன திருந்தச் செய்யாததுமே இக் 
குறைபாடுகளுக்குரிய காரணங்களாகும் . 

விளம்பரச் சாதனங்கள் 
விளம்பரச் சாதனங்கள் பல வகை உள . விளம்பரம் செய்யும் 
ஒவ்வொருவரும் தமது பொருளுக்கு எவை மிகச் சிறந்த 
சாதனங்கள் 

என ஆழ்ந்து எண்ணிப் பார்த்து , தக்கவற்றைத் 


| 


3 


223 


3 


தேர்ந்தெடுப்பது நல்லது . ஏற்ற சாதனத்தைத் தேர்ந்தெடுப்பது 
அவ்வளவு எளிய செயலன்று . அஃது ஆழ்ந்து எண்ணிப்பார்த்துச் 
செய்யவேண்டிய செயலாகும் . தேர்ந்தெடுக்கப்படும் சாதனம் , 
நமது சரக்குகளை நுகரத் தக்க மக்களில் பெரும்பான்மை 
யோருக்கு விளம்பரத்தைக் கொண்டு செல்லும் திறம்படைத்ததாக 
இருத்தல் வேண்டும் . சாதனம் தேர்ந்தெடுப்பதில் தக்க கவனம் 
செலுத்தாமல் இருப்பின் , அந்த விளம்பரத்திற்குச் செலவிடும் 
பணமும் உழைப்பும் வீண்போவது உறுதி . விளம்பரச் சாதனங்கள் 
ஒவ்வொன்றிற்கும் அதற்கெனத் தனிப்பட்ட இயல்புகள் உண்டு . 
அவற்றை முறையாக எண்ணிப் பார்த்து , தக்க சாதனத்தைத் 
தேர்ந்தெடுப்பது முக்கியமான செயலாகும் . 

பின்வரும் கருத்துகளை எண்ணிப் பார்த்து , தக்க 
சாதனத்தைத் தேர்ந்தெடுப்பது பயனளிக்கத்தக்கது : 
( அ ) 
அ ) . சரக்கு இயல்பு : எடுத்துக்காட்டாகச் சாதாரணப் 

பற்பொடி விளம்பரத்திற்குத் தொலைக்காட்சி ஏற்ற 
சாதனம் அல்ல . வேண்டுமாயின் 
வேண்டுமாயின் அதை 

விலை 
உயர்ந்த , மருத்துவச் சிறப்பு வாய்ந்த பற்பசையை 

விளம்பரப்படுத்துவற்குப் பயன்படுத்தலாம் . 
( ஆ ) தற்பொழுதைய வாடிக்கையர் ( Customers ) , எதிர் 

காலத்தில் உருவாகத் தக்க வாடிக்கையர் இவர்களின் 
இயல்பு , கல்வி நிலை , 

கல்வி நிலை , பண்பாட்டு நிலை ஆகிய 
செய்திகள் , 
( இ விளம்பரப் பொருள் சார்ந்த விற்பனைக் கொள்கை . 
( ஈ ) குறிப்பிட்ட சாதனத்தின் விளம்பரச் செலவு ..... 
( உ ) கவர்ச்சியாகவும் இணங்க வைக்கும் முறையிலும் 
விளம்பரச் செய்தியை மக்களுக்குத் 

தருவதில் , 
குறிப்பிட்ட சாதனத்தின் வலிமை . 
மிகவும் முக்கியமான விளம்பரச்சாதனங்களாவன : 

( 1 ) அச்சு விளம்பரம் ( Press Advertising ) 
( 2 ) றமனை விளம்பரம் ( Outdoor Advertising ) 
( 3 ) வானொலி விளம்பரம் 
( 4 ) திரைப்பட விளம்பரம் 
( 5 ) தொலைக்காட்சி விளம்பரம் 
( 6 ) சளரக் காட்சி ( Window Display ) 

அச்சு விளம்பரம் ( Press Advertising ) 
செய்திதாள் , பருவ இதழ் ( Magazine ) , வாணிக ஏடுகள் , 
தொழில் நுட்ப ஏடுகள் இவற்றில் செய்யப்படும் விளம்பரம் 


224 


என 


* 


அச்சு விளம்பரம் அழைக்கப்படுகிறது . பருவ இதழ் , 
வாணிக ஏடுகள் , தொழில்நுட்ப ஏடுகள் ஆகியவை வாரவெளியீடு 
களாகவோ , இரு வார , மாத , காலாண்டு வெளியீடுகளாகவோ 
இருக்கலாம் . வாணிக ஏடுகளும் தொழில் நுட்ப ஏடுகளும் 
தணிக்கையர்- ( Auditors ) நிறுமச் செயலர்கள் ( Company 
Secretaries ) , மருத்துவர் , வங்கியர் போன்ற அலுவலர்களின் 
தொழில்முறைப் பயனுக்காக வெளியிடப்படுபவையாம் . 

அச்சு , செல்வாக்குமிக்க விளம்பரச் சாதனமாக ஏற்றம் 
பெற்று விளங்குகிறது . இது பல்வேறு இடங்களில் வாழும் 
வாடிக்கையரில் பெரும்பாலோருக்கு விளம்பரச் செய்தியைத் 
தாங்கிச் செல்வதற்குத் திறமும் சிக்கனமும் மிக்க சாதனமாடும் . 

. 
மக்களிடையே செய்தித்தாள் , பருவ இதழ் படிக்கும் பழக்கம் 
விரைந்து வளர்ந்து வருவதால் , அச்சு விளம்பரத்தின் முக்கியத் 
துவம் பெருகி வருகிறது . விளம்பரத்திற்காகச் செய்யப்படும் 
மொத்தச் செலவில் ஏறத்தாழ 60 % அச்சு விளம்பரத்திற்குச் 
செல்கிறது என்பதே அதன் செல்வாக்கையும் முக்கியத் 
துவத்தையும் எடுத்துக்காட்டுகிறது . 
செய்தித்தாள்கள் 

செல்வாக்குள்ள செய்தித்தாள்கள் மக்களிடையே பெரு 
வாரியாகப் புழங்குவது நாம் அறிந்ததே . மக்களிடையே 
பேரளவில் ( Mass ) விளம்பரப்படுத்தப்பட வேண்டிய சரக்கு 
களுக்குச் செய்தித்தாள்கள் மிகவும் ஏற்ற சாதனமாகும் . 
செய்தித்தாள் விளம்பரம் கவர்ச்சியாகவும் மயக்குவதாகவும் 
இருத்தல் வேண்டும் . விளம்பரச் செய்தி சுருக்கமாகவும் குறிப்பாக 
உணர்த்தும் ஆற்றல் பெற்றும் இருக்க வேண்டும் . கனமீர்க்கும் 
தலைப்புகள் , கவர்ச்சிமிக்க படங்கள் , மயக்கும் வாசகம் ( Slogan ) 
ஆகியவற்றைப் பயன்படுத்தி மக்களை வசப்படுத்தலாம் . 
வாசகம் என்பது சரக்குபற்றிய குறுகத்தரித்தபிடிப்புமிக்க 
சொல்லோவியமாகும் . " நிரப்பிப் பார் , வேறுபாட்டை உணர் ” , 
" செயல் வீரருக்குத் தேவை மன நிறைவு போன்றவற்றை 
இத்தன்மையுள்ள வாசகத்திற்கு எடுத்துக்காட்டாகச் சொல்லலாம் . 

செய்தித்தாள் விளம்பரம் பிறவற்றைக் காட்டிலும் மலி 
வானது . 

அது பெரும்பாலான மக்களுக்குச் செய்தியை 
விரைவாகக் கொண்டு செல்கிறது . செய்தித்தள்கள் நுகர் 
வோரின் இல்லங்களுக்கே செய்தியைத் தாங்கிச் செல்லுகின்றன . 
செய்தித்தாள்கள் மூலம் தொடர்ந்து விளம்பரம் செய்ய வாய்ப்பு 
இருக்கிறது . தேவையான பொழுது விளம்பரத்தின் பாங்கை 
( Style ) மாற்றி மாற்றி அமைப்பதற்கும் அவை வாய்ப்பளிக் 


225 


கின்றன . 


1 


குறிப்பிட்ட பகுதியைச் சார்ந்த மக்களுக்காகச் 
செறிந்த முறையில் விளம்பரம் செய்வதற்கு உள்ளூர் செய்தித் 
தாள்கள் மிகவும் வசதியாக இருக்கின்றன . 

விளம்பரச் சாதனம் என்ற முறையில் செய்தித்தாள்கள் 
சில குறைபாடுகளையும் கொண்டுள்ளன . இன்றைக்குச் செய்தித், 
தாள் , நாளைக்குக் கழிவுத்தாள் எனச் சொல்லுவதுண்டு . 
அதாவது , செய்தித்தாளின் ஆயுள் மிகமிகக் குறுகியது . மேலும் 
செய்தித்தாள்கள் அவசரமாகப் படிக்கப்படுபவை ; அல்லாமலும் 
செய்தித்தாள்கள் செய்திகளுக்காகப் படிக்கப்படுகின்றனவேயன்றி 
அவை தாங்கியுள்ள விளம்பரங்களைக் கண்ணுறுவதற்கல்ல . 
ஆகவே அவை நெடிய விளம்பரங்களுக்கு ஏற்றவையல்ல . கல்லாத 
வர்களுக்குரிய விளம்பரங்களுக்கும் அவை உகந்த சாதனமல்ல . 
பருவ இதழ்கள் , வாணிக ஏடுகள் , தொழில் நுட்ப ஏடுகள் 

பருவ இதழ்களின் ஆயுள்காலம் ஒரு வாரத்திலிருந்து மூன்று 
மாதங்கள் வரை வேறுபடுவதை நாம் அறிவோம் . அப்பருவத்தில் 
அவை பலமுறை புரட்டிப்பார்க்கப்படுவது இயல்பு . மேலும் அவை : 
ஓய்வாக இருக்கும் பொழுது பொழுதுபோக்கு உணர்வோடு 
படிக்கப்படுகின்றன . எனவே , அவை நிதானமாகப் படிக்க. 
வேண்டிய நீண்ட விளம்பரங்களுக்கு ஏற்றவையாகும் . அவை 
தரம் மிக்க தாளில் , சிறப்பான முறையில் . அச்சிடப்பெறுவது 
வழக்கம் . வண்ண அச்சுக்கு அவை நிரம்ப வாய்ப்பளிக்கின்றன . 
எனவே , பருவ இதழ்கள் மூலமாகக் கவர்ச்சிமிக்க விளம்பரங்களை 
வெளியிடுவதற்கு நிரம்ப வாய்ப்பு இருக்கிறது . பலவகைப்பட்ட 
மக்களுக்கேற்ப விதம் விதமான பருவ இதழ்கள் வெளிவருவதால் 
சரக்கின் இயல்புக்கு உகந்தவாறு தக்க பருவ இதழ் மூலமாக 
விளம்பரம் செய்யலாம் . எடுத்துக்காட்டாக , 

மகளிருக்கேற்ற 
பொருள்களை ஈவ்ஸ் வீக்லி , ஃபெமினா , மங்கை போன்ற பருவ 
இதழ்களில் விளம்பரப்படுத்துவதே மிக்க பயன் தரத்தக்கது . 

நேரத்திற்குகந்த விளம்பரங்களைச் செய்வதற்குப் பருவ 
இதழ்கள் ஏற்றவையல்ல என்பதே அவற்றின் மிகப்பெரிய 
குறைபாடாகும் . சரக்குகள் திடீரென வந்து சேருதல் , திடுமென 
ஏற்படும் விலைமாற்றம் போன்றவற்றைப் பருவ இதழ்கள் மூல 
மாக அறிவிப்பதரிது . மேலும் அவை செய்தித்தாள்களைப் 

மக்களிடையே அவ்வளவு பரவலாகப் புழக்கத்தி 
லிருப்பதில்லை . 

வாணிக - தொழில்நுட்ப ஏடுகள் விளம்பரங்களைச் சரியான 
மக்களிடம் , தாங்கிச் செல்லுகின்றன . அவை எந்த அலுவல் 
சார்ந்தோருக்காக வெளியிடப்படுகின்றனவோ அவர்களுக்குகந்த 


போன்று 


226 


என 


பொருள்களுக்கு அவற்றைக் காட்டிலும் பொருத்தமான விளம்பரச் 
சாதனம் வேறெதுவும் இருப்பதரிது . தொழில் 

நடத்து 
வோரிடையே புழங்கும் வாணிக ஏட்டில் தட்டச்சு போன்ற 
அலுவலகப் பொறிகளை விளம்பரம் செய்வது ஏற்றது . இந்த ஏடு 
களில் செய்யப்படும் விளம்பரங்கள் நல்ல பயனை விரைவாகத் 
தருகின்றன . ஆனால் அந்த விளம்பரங்கள் அதிகாரபூர்வமான , 
நம்பகமான தகவல்களையே தாங்கியிருக்க வேண்டும் . 

புறமனை விளம்பரம் 
விளம்பரங்களை நுகர்வோரின் இல்லங்களுக்கு எடுத்துச் 
செல்லும் சாதனங்கள் உள்மனைச் சாதனம் ( Indoor Media ) 

அழைக்கப்படுகின்றன . அச்சு விளம்பரம் , வானொலி 
* விளம்பரம் , தொலைக்காட்சி விளம்பரம் போன்றவை இந்த 
வகையைச் சேர்ந்தவை . மாறாக , மக்கள் தமது வீடுகளை விட்டு 
வெளியே வரும்பொழுது செய்தியறிவிக்கும் விளம்பரச் சாதனங்கள் 
புறமனைச் சாதனம் ( Outdoor Media ) எனப் பெயர் பெறுகின்றன . 

சுவரொட்டி , நிலைத்தட்டி ( Hoarding ) , நியான் குழல் ( Neon 
Sigas ) , இரயில் நிலையங்களிலுள்ள விளம்பரங்கள் , ஓடும் வண்டி 
களின் உள்ளும் புறமும் உள்ள விளம்பரங்கள் ஆகியவையே , புற 
மனை விளம்பரங்களில் முக்கியமானவையாகும் . கண்கவருவன 
வாக இருப்பதில் தான் அவற்றின் மதிப்பே அடங்கியிருக்கிறது . 
அவை மக்களின் கவனத்தை ஈர்த்து அதை விளம்பரப்படுத்தப் 
பட்டுள்ள பொருளில் நிலைப்படுத்த வேண்டும் . அதற்கேற்பத் 
தக்க இடத்தில் , தக்க நிலையில் அவை அமைக்கப்பட்டிருக்க 
வேண்டும் . இந்த விளம்பரங்கள் மக்களைப் பெருமளவு வசப் 
படுத்தும் திறம் பெற்றவை . அவை தாங்கியிருக்கும் செய்திகள் 
சுருக்கமாக , பிடிப்புத்திறம் வாய்ந்தவையாக , குறிப்பாக உணர்த் 
தக்கூடியவையாக இருந்திடல் வேண்டும் . கண்கவர் ஓவியங்கள் , 
மயக்கும் வாசகம் , வண்ணம் , ஒளி , அசைவு இவற்றைப் பயன் 
படுத்தி இந்த விளம்பரங்களின் ஈர்ப்புத்திறனை அதிகரிக்கலாம் . 
உடனடியாக விளைவுகளை உருவாக்கும் அளவு அவை வலிமை 
வாய்ந்து இருத்தல் வேண்டும் . ஒப்புநோக்கின் அவை மலிவான 
விளம்பரச் சாதனங்களே . 

புறமனை விளம்பரம் ஓரிரு நிமிடங்களில் படித்து முடிக்கும் 
வண்ணம் சுருக்கமாக இருத்தல் வேண்டும் . போக்குவரத்து 
நெரிசல் மிக்க சாலையில் செல்லும் மக்களின் பார்வைக்கு வைக்கப் 
பட்டிருக்கும் இந்த விளம்பரம் அவர்களது கவனத்தை ஓரிரு 
வினாடிகளுக்குமேல் தன்பக்கம் திருப்பலாம் என எதிர்பார்க்க 
முடியாது . அவர்களது கவனத்தைத் தொலைவிலிருந்தும் ஈர்ப்ப 
தாக அஃது இருக்கவேண்டும் . 


F 


227 


வண்ண 


சுவரொட்டிகள் என்பவை வழிச்செல்வோருக்குப் பார்வையாக 
இருக்கும் சுவர்களின்மீது ஒட்டப்படும் விளம்பரத் துண்டுகளாகும் . 
இத்தகைய விளம்பரங்கள் அடிக்கடி மாறும் . திரைப்படம் பற்றிய 
செய்திகளை அறிவிப்பதற்காகத் திரையரங்குகளால் பயன்படுத் 
தப்படுகின்றன . கூரை உச்சிகளிலும் , சாலைச் சந்திகளிலும் 
நன்கு பார்வையாக இருக்கும் வண்ணம் உயரமாகப் பொருத்தப் 
படும் 

விளம்பரப் பலகைகளே நிலைத் தட்டிகள் 
( Hoarding ) என அழைக்கப்படுகின்றன . நியான் குழல்களும் , 
மின்குழல்களும் செலவுமிக்க விளம்பரச் சாதனங்களாம் ; மாலை 
யிலும் இரவிலும் வழிச்செல்லும் மக்கள் கூட்டம் நிறைந்த பகுதி 
களுக்கே இவை ஏற்றவை . ஓடும் வண்டிகளின் வெளிப்புறம் 
அமைக்கப்படும் விளம்பரங்கள் பயணக் காட்சிகள் ( Travelling 
Displays ) எனப் பெயர் பெறுகின்றன ; ஏனைய புறமனை விளம் 
பரங்களைப் போலவே இவற்றின் செய்தியும் குறுகத்தரித்ததாக , 
குறிப்பாகவுணர்த்தும் திறம்பெற்றதாக இருத்தல் வேண்டும் . 
பேருந்து , இரயில் , டிராம் வண்டி இவற்றின் உட்புறம் அமைக்க 
படும் விளம்பரங்கள் கார் அட்டைகள் ( Car Cards ) என அழைக் 
கப்படுகின்றன . இந்த வண்டிகளில் பயணம் செய்வோர் இந்த 
விளம்பரங்களை நிதானமாகப் படிக்க வாய்ப்பிருப்பதால் அவை 
நீண்ட செய்தியைத் தாங்கியிருக்கலாம் . 

வானொலி விளம்பரம் 
வானொலி விளம்பரம் அண்மையில் ஏற்பட்ட வளர்ச்சியே . 
இருப்பினும் அது வணிகர்களிடையே நல்ல செல்வாக்குப் பெற்று 
விட்டது . பொருளாதார வளர்ச்சி பெற்றுள்ள நாடுகளில் அது மிக 
அதிக அளவு பயன்படுத்தப்படுகிறது . வானொலி விளம்பரம் உள் 
மனை விளம்பரச் சாதனமேயாகும் . அது பெருவாரியான நேயர் 
களால் கேட்கப்படுவது இயல்பு . கற்றோரையும் கல்லாதோரையும் 
இது வசப்படுத்தும் திறன் பெற்றது . இது மக்கள் மகிழ்வோடு மனம் 
திறந்து நிகழ்ச்சிகளைக் கேட்டுக் கொண்டிருக்கும்பொழுது விளம் 
பரச் செய்தியை எட்டுவிக்கிறது . நாட்டளவு விளம்பரத்திற்கும் , 
மாநில அளவு விளம்பரத்திற்கும் இது ஏற்ற சாதனமாகும் . 

வானொலி விளம்பரம் சுவைபட இருக்க வேண்டும் . அதற்கு 
மகிழ்விக்கும் பண்பு இருப்பது இன்றியமையாதது . பயனுள்ள 
கருத்துக்களைச் சொல்லுவதாகவும் அது அமைய வேண்டும் . அது 
புதுப்புது முறைகளைப் புகுத்துவதாகவும் இருப்பது நல்லது . 
கேட்டு மகிழ மக்கள் வானொலியை நாடுகின்றனர் . எனவே 
வானொலி விளம்பரம் இசை , பாட்டு , உரையாடல் , பேட்டி 
போன்ற நிகழ்ச்சிகளைப் பயன்படுத்தி மகிழ்விக்கத்தக்க வகையில் 
அமைந்திருக்க வேண்டும் . இந்த விளம்பரங்கள் நேயர்கள் 


228 


விரும்பிக்கேட்கும் நிகழ்ச்சிகளுக்கு 

ஊடே ஒலிபரப்பப்பட 
வேண்டும் . இந்த விளம்பரங்களை அமைப்பதில் நேயர்களின் 
உளவோட்டம் ( Psychology ) முக்கிய இடம் வகிக்கிறது . நமது 
நாட்டிலுள்ள அனைத்திந்திய வானொலி , வாணிக விளம்பரங் 
களை ஒலிபரப்பி வருவதை நாம் அறிவோம் . 

திரைப்பட விளம்பரம் 
அண்மைக் காலத்தில் திரைப்படம் திறம்பட்ட செல்வாக்கு 
மிக்க விளம்பரச் சாதனமாக எழுந்துள்ளது 

மாநகர் , 
நகரங்கள் , ஏன் , கிராமப்புறங்களிலுள்ள மக்களுக்குக்கூட விளம்பரச் 
செய்தியைத் தாங்கிச் செல்லுகிறது . திரைப்பட விளம்பரம் என்பது 
செய்தியைப் பறைசாற்றுவதற்காக எடுக்கப்பட்டு , திரையரங்கு 
களில் காண்பிக்கப்பெறும் குறுந் திரைப்படங்களைக் குறிக்கிறது . 
இந்த குறுந் திரைப்படங்கள் காட்சிக்குரிய முறையான திரைப் 
படங்களைத் திரையிடும் முன்னர் காண்பிக்கப்படுகின்றன . 
திரைப்பட விளம்பரத்தின் மையப்பொருள் , விளம்பரச் சரக்கு 
சார்ந்த நிறுவனத்தின் புகழை எடுத்துக்காட்டுவதாகவோ , 
சரக்கின் செய்முறையைத் தீட்டிக் காட்டுவதாகவோ , அச் 
சரக்கைப் பிறர் 

பிறர் எவ்வாறு பயன்படுத்தி இன்புறுகின்றனர் 
என்பதை ஓவியமாக்குவதாகவோ இருக்கலாம் . அது சரக்கை 
எவ்வாறு பயன்படுத்துவது என்பதைச் செய்து காட்டித் தெளிவு 
படுத்தும் பாங்கிலும் அமையலாம் . மையப்பொருள் எதுவாயினும் , 
அத்திரைப்படம் சரக்கின் தரம் , உயர்வு , ஒப்பீடற்ற சிறப்பு 
ஆகியவற்றை அதைக் காண்போர் தம் உள்ளங்களில் ஆழமாகப் 
பதியவைக்கும் ஆற்றல் பெற்றிருக்க வேண்டும் . 

திரைப்பட விளம்பரம் மாதக் கணக்கில் , ஏன் , ஆண்டுக் 
கணக்கில் கூடத் திரும்பத்திரும்பக் காண்பிக்கப்படுவதால் அதற்கு 
நினைவில் தங்க வைக்கும் ஆற்றல் உண்டு . மக்களுக்குச் சலிப்பு 
ஏற்படாமல் இருப்பதற்காக அதன் மையப்பொருளையோ ; 
"நடிக்கும் ஆள்களையோ , படம் பிடிக்கப்படும் சூழல்களையோ 
தேவையான பொழுது மாற்றிப் புதிய புதிய விளம்பரத் திரைப்படங் 
களை உருவாக்குவது நல்லது . திரைப்பட விளம்பரம் காண்போரை 
மகிழ்விக்கும் ஆற்றல் பெற்றிருக்க வேண்டும் , அது பயனுள்ள 
கருத்துக்களைச் சொல்லுவதாகவும் அமைய வேண்டும் . அது 
காண்போரின் உள்ளம் கொள்ளை கொள்ளும் பெற்றியைக் 
கொண்டிருப்பது நல்லது . புதிய சரக்குகளைப் புகுத்துவதற்கு 
இது மிகவும் ஏற்ற சாதனமாகும் . இது செலவுமிக்க சாதன 
( மாதலால் - இதைக் கவனமாகப் பயன்படுத்துவது இன்றியமை 
பாத்து . 


229 


விளம்பரத் திரைப்படங்கள் தவித்து திரைப்பட அரங்குகள் 
ஒவ்வொரு காட்சியிலும் திரைக்காட்சி , வில்லைகளைக் ( Cinema 
Slides ) காண்பிப்பதை நாம் கண்டிருக்கிறோம் ., இந்த விளம்பரம் 
சுருக்கமாகவும் , கவர்ச்சியாகவும் இருக்க வேண்டும் . காண்போர் 
உள்ளங்களில் சலிப்புணர்ச்சி எழாமல் இருப்பதற்காகத் தக்க 
இடைவெளியில் இந்தத் திரைக்காட்சி விளம்பர வில்லைகளை 
மாற்றிக் கொண்டே இருப்பது பயன் தரத்தக்கது . 

தொலைக்காட்சி விளம்பரம் 
தொலைக்காட்சி விளம்பரம் அண்மையில் தோன்றிய 
முக்கியமான வளர்ச்சியாகும் . பொருளாதார வளர்ச்சியில் 
முன்னணியிலுள்ள நாடுகளில் பல்வகை விளம்பரத்திற்காகும் 
மொத்தச் செலவில் பதினைந்திலிருந்து . இருபது விழுக்காடு 
வரை , இதற்காகச் 

செலவிடப்படுகிறது . தொலைக்காட்சி 
கண்ணுக்கும் செவிக்கும் ஒருங்கே விருந்தளிக்கிறது . திரைப்பட 
விளம்பரம் போன்று , தொலைக்காட்சி விளம்பரமும் அசைவைப் 
( Movement ) பெற்றிருக்கிறது . அசைவு, 

கண்ணையும் 
கருத்தையும் பறிக்கும் ஆற்றல் பெற்றது , வானொலி விளம்பரம் 
போல , தொலைக்காட்சி விளம்பரமும் நாட்டளவிலோ மாநில 
அளவிலோ காண்பிக்கப்படுமாறு அமைக்கப்படலாம் . 

தொலைக்காட்சியும் ஓர் உள்மனை விளம்பரச் சாதனமே . 
இதுவும் அதைக் காண்போரின் இல்லங்களுக்கே 

அதன் 
செய்தியைத் தாங்கிச்செல்லுகிறது . இது அதன் நேயர்களுக்கு 
அவர்கள் ஓய்வாகவும் மகிழ்ச்சியோடும் அதன் நிகழ்ச்சிகளைக் 
கண்ணுறும் பொழுது தக்க விளம்பரச் செய்திகளை எட்டு 
விக்கிறது . இது சரக்கின் நற்கூறுகளையும் உயர்வையும் 
பளிச்செனக் காட்டலாம் . இது சரக்கைப் பயன்படுத்த வேண்டும் 
விதத்தையும் தெளிவாகக் காண்பிக்கலாம் . 

தொலைக்காட்சி விளம்பரம் மகிழ்வூட்டுவதாகவும் 
ஆர்வத்தைப் பெருக்குவதாகவும் இருத்தல் வேண்டும் . அதற்காக 

ஓவியம் , ஆடல்பாடல் , உரையாடல் , விளையாட்டு 
நிகழ்ச்சிகள் போன்ற தக்க வழிமுறைகளைப் பயன்படுத்திக் 
கொள்ளலாம் . அது இந்த விளம்பர நிகழ்ச்சிகளில் முன்னணி 
யிலுள்ள திரைப்பட நடிகர்- நடிகையர் , விளையாட்டு வீரர் 
களைச் சேர்த்துக் கொள்ளுவதன் மூலம் மக்களைப் பெரிதும் 
வசப்படுத்தும் சாதனமாக அமையக்கூடும் . தொலைக்காட்சி 
விளம்பரம் திறன்மிக்கது , அதிகமான மக்களைக் கவரவல்லது 
என்பதை எவரும் மறக்கவோ மறுக்கவோ இயலாது . 

தொலைக்காட்சி விளம்பரம் செலவுமிக்க சாதனமாகும் . 
தொலைக்காட்சியே ஓர் ஆடம்பரப்பொருளாக மதிக்கப்பெறும் 


. 


1230 


நாடுகளில் , அதன் விளம்பரம் ஒரு சில பணக்காரர்களுக்கே 
எட்டக்கூடும் . சிலபோழ்து , அதன் விளம்பரம் மிகவும் சுவைபட 
இருப்பதால் , காண்போர் உள்ளம் சரக்கை விடுத்து நிகழ்ச்சி 
யிலேயே ஒன்றிப்போகக்கூடும் குறைபாடு இருப்பது அறியற்பாலது . 
சாளரக் காட்சி ( Window Display ) 

சாளரக் காட்சி சில்லறை வாணிகருக்கேற்ற விளம்பரச் 
சாதனமாகும் . இது சிக்கனமும் ஆற்றலும் மிக்கது . 
கவர்ச்சியும் குறிப்பாகவுணர்த்தும் ஆற்றலும் பெற்றுள்ளது . இது 
விற்பனையையும் நிறுவனத்தின் நற்பெயரையும் ( Goodwill ) 
பெருக்க வல்லது . 

சாளரக் காட்சி என்பது நன்கு அலங்கரிக்கப்பெற்ற 
கண்ணாடிச் சாளரங்களில் பொருள்களைக் கவினுறப் பார்வைக்கு 
எடுப்பாக இருக்கும் வண்ணம் அடுக்கி வைப்பதைக் குறிக்கிறது . 
இச்சாளரங்கள் கடைமுகப்பிலோ , திரைப்பட அரங்கு , இரயில் 
நிலையம் போன்று மக்கள் திரள் திரளாக வந்து செல்லும் 
இடங்களிலோ அமைக்கப்படுகின்றன . இந்த அலங்காரமும் 
காட்சியும் சுவைபட அமைக்கப்படுதல் வேண்டும் . கடையில் 
விற்கப்படும் பலவகைப் பொருள்களுக்கு எடுத்துக்காட்டாக , 
இருக்கும்வண்ணம் எவ்வளவு சரக்குகளைக் காட்சிக்கு வைக்க 
இயலுமோ அவ்வளவு வைத்தல் நன்று . அதேபோழ்து சாளரக் 
காட்சி , சரக்குகளை நெருக்கமாகவும் கும்பலாகவும் 

இட்டு 
வைக்கும் தோற்றம் தரக்கூடாது . ஒவ்வொரு பொருளோடும் 
அதனுடைய விலையையும் காட்சிப்படுத்துவது நல்லது . 
பழுதுற்ற சரக்குகளோ கறைபட்ட பொருள்களோ காட்சியில் 
இடம்பெறவே 

கூடாது . 

செம்மையான சாளரக் காட்சியில் 
கவர்ச்சி , கலையுணர்வு , என்ற நன்முத்திரைகள் பொறிக்கப் 
பெற்றிருக்க வேண்டும் . அது வழிச்செல்வோரின் கண்கவர்ந்து , 
கருத்தையும் ஆட்கொண்டு , அவர்களிடையே தேவைகளை 
உருவாக்கும் 

வலிமை பெற்றிருக்கவேண்டும் , கண்ணுக்கினிய 
வண்ணம் தீட்டியும் , கவின்மிக்க ஒளி வேலைப்பாடு அமைத்தும் , 
சாளரக் காட்சியின் கவர்ச்சியைப் பெருக்குவது நன்று . 

சாளரக் காட்சி மூலம் பொருள்களின் பயன்பாட்டைத் 
தெளிவுபடுத்தலாம் . அக்காட்சியிலுள்ள , பொருள்களையும் , 
அவை அங்கு வைக்கப்படும் நேர்த்தியையும் அடிக்கடி 
மாற்றுவது நல்லது . அப்பொழுதுதான் சாளரக் காட்சி நாள்பட்ட 
தோற்றம் பூண்டிராமல் இருக்கும் . சிறந்த சாளரக் காட்சி அந்த 
நிறுவனத்தின் மதிப்பை உயர்த்துவது திண்ணம் . மேலும் 
அதிலுள்ள பொருள்கள் , அவற்றின் பயன் , விலை ஆகியவற்றை 
மக்கள் பார்த்துப்பார்த்துப் பழகிவிடுவதால் , அவற்றைப் பிறகு 


231 


பாடான 


4 


உள . 


வாங்க எண்ணும்போது அவர்கள் விற்பாண்மையரிடம் ஐயப் 

வினாக்களை எழுப்பிக்கொண்டிருக்கமாட்டார்கள் , 
சாளரக் காட்சியிலுள்ள அதே மாதிரிப் பொருள்களை விற்பது 
விற்பாண்மையருக்கும் ( Salesmen ) எளிதாக இருக்கும் . 
இறுதிக் கருத்துக்கள் 

மேலே சொன்ன சாதனங்கள் தவிர , சுற்றுக் கடிதம் , 
விற்பனைக் கடிதங்கள் , விலையேடு ( Catalogue ) , சந்தை , கண் 
காட்சி போன்ற முக்கியமான ஏனைய விளம்பரச் சாதனங்களும் , 

மேலும் நமது சரக்குகளின் தோற்றம் , நாம் அனுப்பும் 
கடிதங்களின் தோற்றம் , நமது பணியாளர்களின் தோற்றம் , 
நடத்தை ஆகியவையும் நமக்குச் சிறந்த விளம்பரத்தைத் தேடித் 
தருகிறது . அழகாகக் கட்டுமம் செய்த சரக்கு , நேர்த்தியாகத் 
தட்டச்சு செய்த கடிதம் , மிடுக்காகத் தோன்றும் மேலாண்மையர் 
( Manager ) ஆகிய சிறப்புகள் , நமது நிறுவனத்தின் மதிப்பைப் 
பெருக்கும் என்பதில் சற்றும் ஐயமில்லை , இலவசமாக மாதிரிப் 
பொருள் ( Sample ) அனுப்புதலும் ஒரு வகை விளம்பரமே . 
சுருக்கம் கருதி , இவற்றையெல்லாம் விரிவாக , நாம் இந்நூலில் 
காணவில்லை . 

விளம்பரத்திற்காகப் பெரும் பணம் செலவிடுவது மட்டுமே . 
போதாது . விளம்பரத்தினால் எழும் பயனையும் 
கவனித்து வரவேண்டும் . விளம்பரத்தின் விளைவாக விற்பனை 
எவ்வளவு பெருகியிருக்கிறது . என அவ்வப்போது 

அவ்வப்போது கவனமாக 
அளவிட்டறிய வேண்டும் . விளம்பரத்திற்கு இடையறாக் 
கவனமும் , பின்தொடர் செயல்பாடும் ( Follow - up Action ) இன்றி 
யமையாதவை . விளம்பரம் , பேசா விற்பாண்மை , ( Silent . 
Salesmanship ) 

உயர்வாகக் கருதப்படுகிறது . சரக்கு . 
அதுவாகவே விற்றுக்கொள்ளாது ; அதை ஒருவர் விற்க வேண்டும் ; 
அதற்கு விளம்பரம் இன்றியமையாதது . 

வினாக்கள் 
1. விளம்பரம் - என்றால் என்ன ? அதன் நோக்கங்கள் 

யாவை ? 
2. சிறந்த விளம்பரத்தின் இயல்புகள் யாவை ? 
3. அச்சு விளம்பரம் என்றால் என்ன ? அதன் நன்மைகள் 

குறைபாடுகளைத் தெளிவுபடுத்துக . 
4. புறமனை விளம்பரம் எனப்படுவது யாது ? அதன் நற் 

கூறுகளையும் குறைபாடுகளையும் விளக்குக. 
5. விளம்பரச் சாதனம் என்ற முறையில் வானொலி , 

திரைப்படம் , தொலைக்காட்சி இவற்றின் முக்கியத் 

துவத்தைத் தனித்தனியே விளக்குக . 
6. சாளரக் காட்சி என்றால் என்ன ? விளம்பரச் சாதனம் 

என்ற முறையில் அதன் முக்கியத்துவத்தை விவரிக்க 


கூர்ந்து 


என 


BIBLIOGRAPHY 


S. Evelyn Thomas. 


J. Stephenson 


Cairn Cross 


K. P. M. Sundaram 


Ruddar Datt and 
K. P. M Sundaram 


1. Commerce -- Its Theory and 

Practice ( Eighth Revised 
Edition ) 

( Cassel, London ) 
2. Principles and Practice of 

Commerce. 
( Sir Isaac Pitman & Sops 

Ltd., London ) 
3. Introduction to Economics 

( London Butterworth ) 
4. Principles of Economics 

( Vikas Publishing House ) 
S. Indian Economy 

( Fourteenth Revised 
Edition ) 
( S. Chand & Company Ltd ... 

New Delhi ) 
6. Business Organisation and 

Industrial Management 
( Progressive Corporation 

( P ) Ltd., Bombay . ) 
7. Fundamentals of Business 

Organisation and Manage 
ment 
( Ninth Revised Edition ) 
( Sultan Chand & Sons, 

New Delhi- 2 ). 
8. A Manual of Mercantile 

Law 
( S. Chand & Co., New 

Delhi) 
9 . A Text Book of Commerce 

(Ninth Edition ) 
( R. Chand & Co. ) 


S. R , Davar 


Y. K. Bhushan 


M. C. Shukla 


J. C. Sinha and 
V. N. Magali 


போராடி 


கற்க கசடற 


பாடநூல் 


றுவனம் 


